கழக வெளியீடு - ௪௫௩ 
திரு க்குறள்‌ 
அறத்துப்பால்‌ 


தண்டபாணி விருத்தியுரை 


ட்டி 


பல்லாவரம்‌, 
A கழக ஆசரியர்‌, சுவாமி வேதாசலம்‌ என்னும்‌ 


மறைமலை யடிகளின்‌. மாணவர்‌, 
பபான்‌ ச்‌, தண்டபாணிப்‌ பிள்ளை அவர்கள்‌ 
எழுதியது, 


இ 


திருரெல்வேலி, தென்னிர்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ லிமிடெட்‌ 
திருரெல்வேலி & சென்னை 
சமுக ஆவணி 


[Copy right Reserved] 


Published by 
THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS ௨ 
PUELISHING SOCIETY, TINNEVELLY, LTD,, “ 
TINNEVELLY, ‘  & MADRAS, 
AUGUST 1933 


The Imperial Printing Works, Madras, 


பொருளடக்கம்‌ 


[எண்‌ பக்கத்தைக்‌ குறிக்கும்‌] 


பதிப்புரை 3 டள ய 
முன்னுரை ச $s ன்‌ 
பாயிரவியல்‌ க க்‌ க 
அறன்வவியுறுத்தல்‌ ௬௯ நீத்தார்பெருமை 
கடவுள்வாழ்த்‌ ௮ க வான்‌ஜறெப்பு 
இல்லறவியல்‌ னு ர்க 
அடக்கமுடைமை ஈக நடுவுநிலைமை ௬ 
அழுக்காறாமை ௱௬௪  பயனிலசொல்லாமை 
அன்புடைமை ௮௯ பிறனில்விழையாமை 
இல்வாழ்க்கை ௫௧ புகழ்‌ 
இனியவைகூறல்‌ ஈ௫' புறங்கூறாமை 
ஈகை ௨௨௬ பொறையுடைமை 
ஒப்புரவறிதல்‌ ௨௧௨ மக்கட்பேறு 
ஒழுக்கமுடைமை ஈ௬௯ வாழ்க்கைத்துணைநலம்‌ 
செய்நன்‌ நியறிதல்‌ ஈ௧௩ விருந்தோம்பல்‌ 
தீவினையச்சம்‌ ௨௱௩ வெஃகாமை 
அறவறவியல்‌ 6 Se 
அருளுடைமை ௨௪௨ தவம்‌ 
அவாவறுத்தல்‌ ௬௪௫௮ அறவு 
இன்னாசெய்யாமை கா நிலையாமை 
ஊழ்‌ ௬௫௬ புலான்மறுத்தல்‌ 
கள்ளாமை ௨௪௪ மெய்யுணர்சல்‌ 
கூடாவொழுக்கம்‌ ௨௯௬௭ வாய்மை 
கொல்லாமை ௬௯௭௮ வெகுளாமை 
பாட்டு முதற்குறிப்பகராதி சக ர 


பதிப்புரை 

தமிழ்மொழியின்கண்‌ முதன்மைபெற்றனவும்‌, மிகப்‌ 
யழையனவெனக்கொள்ளப்பட்டனவுமாயெ நூல்கள்‌ தொல்‌ 
காப்பியமும்‌ திருக்குறளுமாம்‌. தொல்காப்பியத்திற்கு உரை 
கண்டார்‌ பலரானாற்போன்ற, திருக்குறளுக்‌ குரைகண்டா 
ரும்‌ பலராயினர்‌. திருக்குறள்‌ உசை நால்களில்‌ மணக்குடவர்‌, 
பரிமேலழகர்‌ இயற்றிய இரண்டுரைகளுமே வழக்காற்றி 
லிருக்கின்றன. இவைகளிற்‌ பரிமேலழகர்‌ உரையே இறந்த 
தெனப்‌ பல்லோராலும்‌ கொள்ளப்படுகன்‌ றது. பொதுவாக, 
பரிமேலழகர்‌ உரை மணக்குடவருரையிற்‌ சிறந்து காணப்‌ 
படினும்‌, அழகர்‌ வேறுபட்‌ டுரைகண்ட பலவிடிங்களிற்‌ 
சிலவே இெப்பாகவும்‌, ஏனையவை இறெப்புறுதனவாகவும்‌ 
உய்த்துணர்வார்க்குத்‌ தோன்றக்‌ உடெக்கன்றன. இவ்‌ 
விரண்டு உரைகளும்‌ அவ்வக்கால இயல்புகளை யொட்டியே 
எழுதப்பட்டிருக்னை றன. ்‌ 

திருவள்ளுவர்‌ எழுதிய திருக்குறட்‌ கருத்துக்கள்‌ எக்‌ 
காலத்துக்கும்‌, எந்காட்டிற்கும்‌, எச்சமயத்‌ அக்கும்‌ ஒத்தன 
வாகும்‌ என்பது தமிழ்‌ நாட்டவரும்‌, ஏனைய கீழ்மேல்‌ காட்ட 
வர்களும்‌ கண்டதோ ருண்மைப்‌ பொருளாகும்‌. எனினும்‌, 
சிற்சில குறட்பாக்களுக்குப்‌ பரிமேலழகர்‌ அரியக்கொள்கை 
களுக்கேற்ப வருத்திப்‌ பொருள்‌ கொண்டிருப்பது இக்‌ 
காலத்திய நூல்‌ வல்லுசர்க்கும்‌ பொ.அவறிவாளர்க்கும்‌ 
விளங்காமற்‌ போகாது. பரிமேலழகர்‌ தமக்குமுன்‌ உரை 
கண்ட ஆனோர்‌ கருத்துக்களுக்கு மாமுனவற்றைக்‌ கொள்‌ 
ரூங்காற்‌ சிற்சில விடங்களிற்‌ றவறியுள்ளது அறிஞர்கட்‌ 
குக்‌ காணக்கிடக்கன்றது. இத்தகைய வேறுபாடுகளுக்‌ 
கெல்லாம்‌ ஒரு வழி காணாஅ குடவர்‌ அழகர்‌ உரைகளையே 
வைத்இக்கொண்டு மாறுபட்டுக்‌ தமிழர்கள்‌ தாம்தாம்‌: 


6 பதிப்புசை 


கொண்ட கருத்துக்களே சிறச்தனவென்று திரிபுகொண்ட 
மனத்துடன்‌ குழப்ப மடைர்திருக்குங்கால்‌ தண்டபாணிப்‌ 
பிள்ளையவர்கள்‌ திருக்குறட்கு ஒரு பு.த்துசை வகுக்க எண்ணி 
யது தமிழர்‌ செய்த புண்ணியமே யாகும்‌, ஈமது தண்ட 
பாணிப்‌ பிளளையவர்கள்‌ தஇிருக்குறளிற்‌ பன்னாள்‌ ஊன்றிப்‌ 
பழ்கி அம்மணற்கேணியைத்‌ தொட்டுச்‌ தொட்டு அறிவூறப்‌ 
பெற்று, அறிதோ றறியரமையுங்‌ கண்டு, அதன்‌ கண்ணுக்‌ 
தெளிந்து * இதற்கு இதுவே” என ஒரு முடிவுக்கு வர்து 
ஓவ்வொரு குறட்பாவுக்கும்‌ பொழிப்பு, அகலம்‌, கருத்து, 
'இயைபு, இலக்கணக்‌ குறிப்புக்களேயன்றி -ஆங்காங்குள்ள 
மொழிகளின்‌ வரலாறுகளையும்‌ எடுத்துக்காட்டி யுள்ளார்கள்‌. 
: இவர்‌ நாகபட்டினம்‌ என்னும்‌ ஊரில்‌ சோழிய சைவ 
வேளாளர்‌ குலத்தில்‌ சொக்கலிங்கப்‌ பிள்ளையும்‌: அவர்‌ தம்‌ 
மனைவியார்‌ சுந்தரத்தம்மாளும்‌ ஆற்றிய நோன்பின்‌ பய 
னால்‌ 2-1-1891-ல்‌ அவர்கட்கு அருமைத்‌ திருமகனாய்த்‌ 
கோன்‌ றினர்‌. இளமையிலேயே குடும்பச்‌ சுமையைச்‌ 
சாங்க கேரிட்டமையின்‌ இவர்தம்‌ பள்ளிக்கல்வி பத்தாவது 
வகுப்போடு முடிவடைக்த௮. பள்வியிற்‌ கல்விகற்கும்‌ 
போதே இவர்‌ தமிழ்‌ ஆங்கில மொழிகளைக்‌ கருத்தான திக்‌ 
கற்துவந்தமையின்‌ வகுப்புக்களில்‌ மேன்மை யடைக்கே 
வந்தனர்‌, இதனால்‌ இவர்‌ பள்ளியை விட்டகன்‌ நதும்‌ புதுக்‌ 
கலைகள்‌ எழுதித்‌ தமது குடும்ப வாழ்க்கையை ஒருவாறு 
செலுச்திக்கொண் டவந்ததுமன றித்‌ தமிழ்ப்‌ பெருங்கரப்பியங்‌ 
களிலும்‌, தொல்காப்பியத்திலும்‌ பயிற்சிபெற்று விளங்கினர்‌. 
அக்காலத்தில்‌ பல்லாவரம்‌ பொதகிலைக்கழக ஆசிரியர்‌ 
மறைக்திருவாளர்‌ மறைமலையடிகள்‌ இவர்தமக்கு ஆசிரிய 
சாக விரும்து கறுக்கமிழறிவை நன்கூட்டிவைத்தனர்‌. ஆ 
ரியரவர்களின்‌ முதன்மைபெற்ற லெ மாணவர்களில்‌ இவர்‌ 
ஒருவராய்ச்‌ இகழ்க்கனர்‌. 


பதிப்புரை 7 


குடிசெய்தற்கென்றே இவர்‌ சென்னையை விட்டு 
இரங்கூன்‌ சென்றனர்‌. அங்குத்‌ தமது மனப்பான்மைக்‌ 
குத்‌ தக்க தொழிற்‌ காணாத சில நாட்களில்‌ அதனை விட்டுப்‌ 
பினாங்குக்குச்‌ சென்றனர்‌. அவ்விடத்தில்‌ இவரது ஆங்கிலப்‌ 
புலமையைக்‌ கண்டு ஓர்‌ ஐரோப்பிய பாடசாலைத்தலேவர்‌ 
இவரைத்‌ தமது பள்ளியின்கண்‌ ஓர்‌ ஆசிரியராக அமர்த்திக்‌ 
கொண்டனர்‌. லெகாட்களில்‌ நீண்டதொரு விடுமுறைக்‌ 
காலம்‌ வர இவர்‌ காகைக்குத்‌ திரும்பி வக்தனர்‌, பின 
இவருக்குத்‌ இருமணம்‌ நடைபெற்றது. இவர்‌ மறுபடி 
பீனாங்குக்குச்‌ செல்லக்கூடாமையாயின அ அப்பள்ளிக்கூடத்‌ 
தலைவருக்கு மிக்க வருச்தத்தை விளைத்த அ. 


பிறகு, இவர்‌ சென்னை போலிஸ்‌ டிப்டி கமிஷனர்‌ 
இவான்பகதூர்‌ 5. பவானக்தம்பிள்ளை யவர்கள்‌ அமைத்த 
தமிழ்க்‌ கழகத்தில்‌ ஆ௫ிரியசாயிருக்‌து யாப்பருங்கலவிருத்தி 
தொல்‌_— பொருளதிகாரம்‌, இறையனரைகப்‌ போருள்‌ முதலிய 
நூல்களை வெளியிடத்‌ அணைபுரிக்து வச்சார்‌. இப்போது 
நங்கழகத்துக்கு அமைச்சரா பமைக்இருக்கும்‌ இரு. வ. திருவ 
ரங்கம்பிள்ளோா யவர்கள்‌ வேண்டுகோட்‌ ணெங்கக்‌ குட்டித்‌ 
திருவாசகம்‌? என்னும்‌ திருக்கருவைப்‌ பதிற்றுப்பத்தந்‌ 
தாதிக்கு இவர்‌ ஒரு ஈல்லுரை எழுதியீந்தரர்‌, இச்‌நான்‌ 
மதிப்புரையில்‌ * நவசக்தி? ஆசிரியர்‌ இரு. வி. கலியரணா 
சுந்தா முூதலியாரவர்கள்‌ இவர்தம்‌ உரைத்திறனைப்‌ பற்றி 
யும்‌, தமிழ்க்‌ கல்வித்துறையில்‌ இவர்‌ பெற்றிருக்க அளவு 
கடக்க ஆற்றலைப்‌ பற்றியும்‌ புகழ்ச்‌ து விய துளசர்‌. 

இவ்வாறே இவர்தம்‌ தமிழ்க்‌ கல்வியறிவில்‌ ஈடுபட்ட 
இக்‌ கழக அமைச்சர்‌, திருக்குறளுக்கு ஒரு விளக்கவுரை 
வகுக்குமாறு இவரைக்‌ கேட்டுக்கொள்ள, அவ்‌ வேண்டு 
கோட்‌ இணங்கி இவர்‌ அவ்வாறே செய்யச்‌ தொடங்கினா; 


8 பதிப்புரை 


அர்காட்க்ளில்‌ இவர்‌ இடையிடையே நோய்வாய்ப்பட்டு 
வருக த-இக்கழக அமைச்சர்தம்‌ பேருதவியால்‌ நோயின்‌ 
கொடுமை அவ்வப்போது கணியப்பெற்றும்‌ அறத்துப்பால்‌ 
ஒன்றினையே முடித்துக்‌ கொடுக்கக்‌ கூடியவராயினர்‌. இவர்‌ 
நோய்‌ காரணமாகவே 1-6-1929ல்‌ இளமையிலேயே தமது 
51-வது அகவையில்‌ இறைவன்‌ இிருவடிநீழலடைக்தனர்‌. 
“சுதேசமித்திரன்‌” உதவிப்‌ பத்திரிகாசிரியராயும்‌, “தனபாலன்‌”? 
முதலிய புதுக்கதைகளுக்கு _நாலாசிரியராயும்‌ திகழ்ந்த 
நாகை திரு: சொ. கோபாலகிருட்டினபிள்ளை இவர்தம்‌ 
தமையனாராவர்‌, 


இவர்‌ உரையியற்ற எடுத்தக்கொண்ட அலாயெ 
இருக்குற்ள்‌ இவர்தம்‌ மனப்பாங்கிற்கு ஒத்ததாகவே 
காணப்பட்டது. இன்றேல்‌ ரோய்க்கிடையிலும்‌ இவர்‌ இவ்‌ 
வரும்‌ பெரு நூலுக்கு இத்தகைய உயர்க்ததோருரை இயற்‌ 
நியளிக்க முடிச்திரராதென்பகே எம அணிபு, இவ்வாறன றி 
இவர்‌ அக்காலத்தில்‌ நோயற்ற உடல்கலம்‌ பெற்றிருப்பா 
ராயின்‌ இப்புத்துரை இன்னும்‌ எத்தகைய எற்றம்பெற்‌ றமைர்‌ 
இருக்குமோ யரமறியேரம்‌. இவ்வுரை நூலைப்‌ பெற்றுக்காண்‌ 


பவர்கள்‌ இவ்வுண்மையை நன்கறிவார்கள்‌. 


கற்றறிர்‌ தடங்க லென்பது இவர்‌ தமக்குற்றதோர்‌ 
கல்லியல்பாகும்‌. இவர்‌ உள்ளத்தூய்மையும்‌ தர்ஈலங்‌ 
கருதாத்‌ தன்மையும்‌ வாய்க்தவர்‌. இவர்‌ சொத்பொழிவு 
செய்வதிற்‌ பேராற்றலுடையவ ரல்லராயினும்‌. உரை நால்‌ 
களும்‌, உரைநடை நூல்களும்‌ இயற்றுவதில்‌ மிகவல்லவர்‌. 
மிகவுஞ்‌ சிக்கலான நாற்கருத்துக்களை *: எண்பொருள 
வாகச்‌ செலச்‌ சொல்லும்‌ ”' நுண்மைக்‌ கல்வியறிவு வன்மை 
வாய்ச்தவர்‌, இவர்‌ காலத்திற்கேற்ற சீர்திருத்தத்தைப்‌ 
பெரிதும்‌ விரும்புபவர்‌. வகுப்பு வேறுபாடும்‌ சமய வேறு 


பதிப்புரை 9 


பாடும்‌ இவரிடம்‌ மருக்துக்குங்‌ கடையா. ஆசவார வாடம்‌ 
பரங்களை இவர்‌ எள்ளளவும்‌ விரும்பார்‌. கல்லாதவராயினும்‌ 
கற்குடிவந்த ஈன்மக்களையே இவர்‌ பொருட்படுத்துவர்‌. 

இவர்செய்த வேறு நூல்கள்‌ கனகாங்கி, சதாரந்தர்‌, 
ஏகம்‌ பஞ்சநதம்‌, கலாசுந்தரி, மாயாவதி முதலிய பு.௮க்கதைக 
ளாகும்‌. இவர்‌ துணைகொண்டு வெளியிடப்பட்ட நூல்கள்‌ 
பற்பல, *கவிீனகம்‌ * என்னும்‌ ஒரு திங்கள்‌ வெளியீட்டுக்‌ 
குச்‌ சிலகாலம்‌ இவர்‌ ஆசிரியராக அமர்ந்திருக்கனர்‌. 

குடவர்‌ அழகர்களின்‌ உரைகளையும்‌ பரணியவர்களின்‌ 
உரையையும்‌ ஒருசேரவைச்‌து ஒப்புரோக்குவார்க்குப்‌ பாணி 
யவர்கள்‌ உரையின்‌ வேறுபாடுகள்‌ தெள்ளிதிற்‌ புலனாகாமற்‌ 
போகா. பரணியவர்கள்‌ ஒவ்வோர்‌ இயக்கும்‌ அஇகாரத்‌ 
அக்குக்‌ தோற்றுவாய்‌ செய்யுக்திறனும்‌, ஒவ்வொரு கு குறண்‌ 
மணிக்கும்‌ பதவுரை, பொழிப்பு, அகலம்‌, கருத்துக்கூறும்‌ 
வன்மையும்‌, முன்னுரைகளினின்றும்‌ வேறுபடு மிடங்களை 
ஏஅகாட்டி நிறுவுக்‌ தன்மையும்‌, மொழி மூலங்களை யெடுச்‌ 
அக்‌ காட்டிச்‌ தமிழ்மக்கள்‌ தம்‌ மொழிகளிற்‌ சிலவற்றை 
ஆரிய மொழியெனவே மருண்டு கிடக்கும்‌ பேதமையை 
விலக்கி யுண்மைகாட்டும்‌ உயர்நிலையும்‌, சொல்லாற்றல்களை 
விரிவாக எடுத்துக்‌ காட்டும்‌ வல்லாற்றலும்‌, அதிகார 
வியைபையேயன்‌ றி குறண்மணிகளின்‌ இயைபையும்‌ 
பொருத்திக்‌ காட்டும்‌ திருத்தமும்‌ எவரும்‌ ஈன்கு மதித்தற்‌ 
குரியன. 

ஒப்புரவறிதல்‌, ஈகை, புலான்மறுத்தல்‌, கூடாவொழுக்கம்‌ 

என்ற அதிகாரங்களுக்குப்‌ பாணியவர்கள்‌ எழுதியிருக்கும்‌ 
தோற்றுவாய்களையும்‌ ; - 85, 55, 16, 85, 108, 184, 140, 
155, 158, 161, 181, 202, 217, 218, 45, 259, 355 
ஆகிய இக்குறண்மணிகட்கு அவர்‌ எழுதியிருக்கும்‌ விளக்க 


10 பதிப்புரை 


விரிவசைகளையும்‌ ; 20, 21, 25, 45, 69, 71, 76, 79, 80, 
88, 99, 101, 105, 107, 128, 134, 166, 178, 185, 
210, 212, 228, 242, 251, 281, 297, 338 
ஆகிய குறண்மணிகட்கு அவர்‌ வேறுபட்டு எழுதியுள்ள 
உரைகளையும்‌ உற்று ரோக்குவார்க்குப்‌ பரணியவர்‌ 
களின்‌ உரையின்‌ ஏற்றம்‌ கெள்ளிதிற்‌ புலப்படும்‌, 
இன்னும்‌ அமிழ்தம்‌, ஆக்ஜை முதலியவை தமிழ்‌ 
மொழிகளேயென நிறுவிக்காட்டிவைச்ததும்‌, உழவு, 
தோட்டி முதலிய மொழிகளின்‌ ஆற்றலை எடுத்துக்‌ 
கூறியதும்‌ பாணியவர்களுக்குத்‌ கமிழ்மொழியின்மீதுள்ள 
உண்மை யன்பைத்‌ தமிமுலக,த்துக்கு நன்கறிவித்து, ஏனைச்‌ 
தமிழ்‌ மக்களும்‌ அவ்வொழுகலாற்றைக்‌ கடைப்பிடி த்து.ச்‌ 
தமிழின்‌ ஏற்ற ச்தைப்‌ போற்றவேண்டு மென்பதற்கு அறி 
குறியரகி நிற்கின்றன. பாணியவர்கள்‌ மொழியிலக்கணங்‌ 
கூறுச்‌ திறமறிய விரும்புவோர்‌ 197, 154, குறண்மணிகளை 
யும்‌, வெஃகாமை, அழுக்காறாமை என்னுஞ்‌ சொற்களின்‌ 
மேற்குறிப்புக்களையும்‌ கோக்கயெறிவார்களாக. பாணியவர்‌ 
களின்‌ மொழிக்குமொழி உசைகூறி விளங்கவைக்கும்‌ 
மாட்சியை ஒவ்வொரு குறண்மணியிடமுங்‌ காணலாம்‌. 
தாலிபுலாகரியாயமாக 286-ம்‌ குறளைப்‌ பார்க்க. ஆசிரியர்‌ 
இருவள்ளுவர்‌ தமது இருக்குறண்‌ மணிகளிற் பொருட்பேறு 
கருதியல்ல து சொற்களை வாளாதொடுச்சல்செய்யா மாட்டி 
யைப்பற்றிப்‌ பாணியவர்கள்‌ எடுத்துக்காட்டியுள்ள து மிகவும்‌ 
போற்றற்பாலது ; (வான்‌ சிறப்பு 4, 7 உரைகளைப்‌ பார்க்க.) 
பாணியவர்கள்‌, வருணாசரமதருமம்‌ வள்ளுவர்‌ கருத்தன்‌ அ; 
ஆரியர்‌ கொள்கையது எனப்‌ பரிமேலழகர்‌ உரையைக்‌ 
ச்ண்டைத்லக காட்டியிருப்பதை ஒழுக்கம்‌ என்னும்‌ அதிகாரத்‌ 
அக்குறண்மணிகளிற்‌ காண்க, ** குடம்பை சனிச்தொழியப்‌ 
புட்பறக்‌ தற்றே வுடம்போ டூயிரிடை கட்பு ””? என்னுங்‌ 


பதிப்புரை 11 


குறண்மணிக்குப்‌ பரணியவர்கள்‌ மணக்குடவர்‌ உசையைச்‌ 
சார்ந்து அவ்‌ வுரையின்‌ தகுதியை எடுக்துக்காட்டும்‌ வன்மை 
மகிழ்ச்சியைக்‌ தரத்தக்கது. . பாணி யவர்கள்‌ வேற்றுரை 
காணும்போதெல்லாம்‌ முன்னுரைகள்‌ தவறெனக்‌ கண்ட 
வழி யல்லது மற்றவிடங்களில்‌ * ஏற்குமேற்‌ கொள்க ”, 
்‌ கொள்ளச்‌ தக்கதேற்‌ கொள்ளுக, கள்ளத்‌ தக்கதேற்‌ 
ஐள்ளுக * என்று கூறும்‌ -பணிவுரை அவர்கம்‌ உயர்குடிப்‌ 
பாங்கை ஈன்கு புலப்படுச்‌ அகன்றது. 


பாணி யவர்கள்‌ அறத்துப்பால்‌ ஒன்றினுக்கே உரை 
யெழுதி ஏனைப்பால்களுக்கும்‌ எழுத்‌ தருவதற்குமுன்‌ இவ்‌ 
வுலகை நீத்தது கமிழுலகஞ்‌ செய்த தவக்குறைவே. இவ்‌ 
வறதக்துப்பாலுரையைப்போல்‌ மற்ற உரைகளையும்‌ தமிழுல 
கம்‌ அடையக்‌ கொடுத்து வையாமற்‌ போனமை பெரிதும்‌ 
வருந்தத்தக்கது. இதற்கு, 
“£ பல்லான்ற கேள்விப்‌ பயனுணர்வார்‌ வீயவும்‌ 

கல்லாதார்‌ வாழ்வ தறிதுரேற்‌-— கல்லா தார்‌ 

சேதன மென்னுமச்‌ சேறகத்‌ தின்மையாஜற்‌ 

கோதென்ற கொள்ளாதாங்‌ கூத்து?” 
என்னும்‌ நாலடியார்‌ வாக்கேயன்றி வேறுவகை யாறுதல்‌ 
யாம்‌ காண்கலேம்‌, ஆராய்ச்சிக்‌ அறை முற்றிய அறிஞர்‌ 
கண்டு உண்மை யுணர்ந்து தம்மை யடுத்தவர்க்கும்‌ எடுக்‌ துல்‌ 
காட்டித்‌ தமிழ்‌ மக்கமா ஈல்வழிப்படுத்தக்கூடும்‌ என்ற பெரு 
நோக்குடன்‌ எழுதி முடிக்கப்பெற்ற இவ்‌ வறக்துப்பா.லுரை 
இப்போ முதன்முதல்‌ பதிப்பிக்கப்‌ பெறுவதாயிற்று. இவ்‌ 
வுரை தமிழ்‌ மக்கட்கு நல்விருக்சாகுமென்ன ஈம்பி வெளியிடு 
கன்றனம்‌. யாவரும்‌ இதனை எளிதிற்‌ பெற்றுத்‌ சேவர்‌ 
தம்‌ தெள்ளமிழ்‌ கத்தை ஆரத்தய்க்கவேண்டி மிகக்‌ குறைக்கு 
விலையே இதற்குக்‌ குறிக்கப்‌ பெற்றுள அ. 


12 பதிப்புரை 


இத்துணைச்‌ சிறப்பும்‌ சால்பும்‌ சான்ற இவ்வுரை முப்‌ 
பாலின்‌ ஒருபாலாயெ முதற்பாலுக்குமட்டுமே அமைந்தது 
பெரிதும்‌ இரங்கற்பாற்று. ஏனை யிருபால்களுக்கும்‌ இவ்‌ 
வாறே உரையெழுஇக்‌ குறைகிறைக்கும்‌ கண்ணாள்‌ கற்க 
ளாகுக, செயற்கரிய செய்து பெருமையெய்திய இவ்வுரை 
யாசிரியருக்குத்‌ தமிழுலகம்‌ செய்யுங்‌ கடப்பாடு இச்‌ தண்ட 

பாணி விருத்தி யுரையை ஏற்றுப்‌ போற்றுவதேயாகும்‌. 

சைவசித்தாந்த நாற்பதிப்புக்‌ 
கழகத்தார்‌. 


ஓம்‌ 
முன்னுரை 
தேவர்‌ திருவடியென்‌ சென்னிமிசை மேவலான்‌ 


ஆவ உணர்த்து மலை. 


-... தஇிருச்சிற்றம்பலக்‌ கோவையார்க்கு உரைகண்ட பேரா 
ரியர்‌ £ இரு-என்பது கண்டாரால்‌ விரும்பப்படும்‌ தன்மை 
கோக்கம்‌, என்றது அழகு” என உரைத்தார்‌. குறள்‌ என்பத 
ஒருவகைப்‌ பாவிற்‌ கமைர்க காரணப்பெயர்‌. எனவே, திருக்‌ 
குறள்‌ என்னும்‌ சொற்றொடர்‌, * கண்டாரால்‌ விரும்பப்படும்‌ 
தன்மை நகோக்கமாயெ அழனையுடைய குறட்பா ? எனப்‌ 
பொருள்படும்‌. இது வேற்றுமைப்‌ புறத்துப்‌ பிறந்த 
அன்மொழித்‌ தொகையாய்‌, அவ்வகைக்‌ குறட்பாவால்‌ 
அமைந்த நூலுக்குக்‌ காரணப்‌ பெயராயிற்று. இனிக்‌ குறள்‌ 
என்பதே நாற்குக்‌ கருவியாலான பெயராகக்கொண்டு 
அது. இருவென் னும்‌ அடையடுத்து அடையடுத்த ஆகு 
பெயராயிற்று என்ப அமுண்டு. அன்மொழித்தொகையாககல்‌ 
கொண்டால்‌ இரு வென்னும்‌ அடை இச்‌ நூலில்‌ ஒவ்வொரு 
பாவுக்கும்‌ தனித்தனியே உரித்தாதலும்‌, ஆகுபெயராகக்‌ 
கொண்டால்‌ அவ்வடை நூன்‌ முழுவதுக்கும்‌ பொதுவாக 
உரிக்காகலும்‌ உணர்ந்து ஏற்றவாறு கொள்க, 

இனித்‌ திரு என்பது அழகு எனவே அமைவதாக 
அவ்வழன்‌ பெற்றி இனைத்தென அறிவுறுத்தூவான்‌ 
வேண்டிய பேராசிரியர்‌ * கண்டாரால்‌ விரும்பப்படும்‌ தன்மை 
கோக்கம்‌ £ அழகு என்றனர்‌. இச்‌ கோக்கம்‌ என்பதே, 
செய்யுட்கு எப்துங்கால்‌, ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ செய்‌ 


74 திருக்குறள்‌ 


புளுறப்பென வகுத்துரைத்த முப்பத்து கான்கனுள்‌ 
இன்றியமையாவென விதந்தோதப்பட்ட இருபத்தாறனுட்‌ 
யத்தாவதாகப்‌ பாவினை அடுத்து முன்னிற்கும்‌ நோக்கு என்‌ 
* னும்‌ உறுப்பாமா அணர்க. உணரவே, அவ்‌ வுறுப்பிற்குரிய 
இலக்கணம்‌ ஈண்டு எய்தும்‌. ௮வ்‌ விலக்கணந்தானும்‌, 
மாத்திரை முதலா அடிகிறை காறும்‌ 
ரோக்குதற்‌ காரணம்‌ ரோக்கெனப்‌ படுமே, (தொல்‌-செய்‌, ௧௦௧) 
என்பதாற்‌ பெறப்படும்‌. இச்‌ சூத்திரப்‌ பொருள்‌ விரிப்புழிப்‌ 
பேராசிரியர்‌ * கேட்டார்‌ மறித்து நோக்கிப்‌ பயன்‌ கொள்‌ 
ளுங்‌ கருவி கோக்குதற்‌ காரணம்‌? எனவும்‌, * பாட்டின்‌ 
ஓசை முதலியனவெல்லாங்‌ கேட்டாரை மீட்டுக்‌ கன்னை 
நோக்கி நோக்கப்‌ பயன்கொள்ள நி ற்கும்‌ நிலைமை எனவும்‌ 
விளக்கிப்‌ போந்தார்‌. எனவே திருக்குறள்‌ என்னும்‌ இச்‌ 
செந்தமிழ்‌ மாமறையின்‌ பாக்கள்‌ அனைத்தும்‌ கேட்டாரை 
மீட்டும்‌ தம்மை கோக்க நோக்கப்‌ பயன்கொள்ள நிற்கும்‌ 
நிலைமை வாய்ந்தன என்பது போதரும்‌. இப்‌ பொருள்‌ 
போதாவே, இர்நூற்‌ இறப்புணர்த்தும்‌ திருவள்‌ ளூவமாலை 
யில்‌, £உள்ளுதல்‌ உள்ளி உரைத்தல்‌ உரைத்ததனை த்‌-கெள்‌ 
ளுதல்‌ அன்றே செயற்பால ? எனவும்‌, * உள்ளுகோ அள்ளு 
தோறுள்ள முருக்குமே' எனவும்‌ இவ்வாறெல்லாம்‌ தெரிம்‌ 
அரைப்பாராயினார்‌ புலத்துறை முற்றிய தொல்லைத்‌ தமிழ்ப்‌ 
புலவோ ரென்பது கடைப்பிடிக்க. கட்புலனாம்‌ உருவழகு . 
கண்டறியப்படுதலும்‌ செவிப்புலனாம்‌ பாவழகு கேட்ட நியப்‌ 
படுதலும்‌ உணர்க, 
இனிக்‌ குறள்‌ என்பது கரரணப்‌ பெயராமாறியாதோ 
எனின்‌, குறயெ அளவுடையதா தலின்‌ குறளெனப்பட்ட 
தென்க, மக்களுள்‌ தீரக்‌ குறியானைக்‌ குறளன்‌ என்ப. 
அவ்வாறே பாக்களுள்‌ மிகக்‌ குஅயெது குறள்‌ எனப்படும்‌. 


(அப 


முன்னுரை 1 


ஆசிரியம்‌, வஞ்சி, வெண்பா, கலி என நாரலியற்ராகய பாவகை 
விரியினைப்‌ -பண்புறத்‌ தொகுப்பின்‌ ஆசிரியப்பா வெண்பா 
என்றாங்‌ காயிருபாவினுள்‌ அடங்கு மென்றார்‌ ஆசிரியர்‌ 
தொல்காப்பியனார்‌ (செய்‌-௧௦௫, ௧௦௪). அவ்‌ விருவகைப்‌ 
பாவினுள்‌ குறட்பா என்பது வெண்பாவின்‌ பாற்பட்‌ டடங்‌ 
கும்‌. மற்றவ்‌ வெண்பாவினை அடியளவு நோக்கி கெடுவெண் 
பாட்டுக்‌ குறுவெண்பாட்டு என இரண்டாக வகுத்து; 

6சநெடுவெண்‌ பாட்டே முர்ரா லடித்தே 

குறுவெண்‌ பாட்டி னளவெழு சீரே (செய்‌-௧௫௧) 
என அவற்றுக்கு முறையே பேரெல்லையும்‌ சிற்றெல்லையும்‌ 
வரையறுத்தார்‌ தொல்காப்பியனார்‌. எனவே, மிகக்‌ குறுகிய 
தெனப்பட்உ குறட்பா, எழுசீசானாய கு௮வெண்பாட்டாம்‌. 
“எழு” எனவே அவை ஈரடி யாதலும்‌, ஈசடியுள்‌ முதலடி 
நாற்சரும்‌ ஈற்றடி முச்சரும்‌ கொண்டியல்வ வாதும்‌ 
பெறப்படும்‌. என்னை? 

(நாற்சீர்‌ கொண்ட தடியெனப்‌ படுமே” (செய்‌-௩௨) 

£வெண்பாட்‌ டீற்றடி முச்சீர்ச்‌ தாகும்‌? (செய்‌.௪௨) 
என்றாராகலின்‌. முச்‌சோனாய ஈற்றடியுள்‌ இறதிச்சீர்‌, ரேர்‌, 
கிரை, நேர்பு நிரைபு என்னும்‌ நால்வகை அசையுள்‌ ஓர்‌ 
அசையாய்‌ நிற்கு மென்பது, 

அசைசர்த்‌ தாகு மவ்வயி னான” (செய்‌-௪ஈ ]) 
என்பதனாற்‌ கொள்க. இன்னும்‌ ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ 
அடிவகைக்கும்‌ சர்வகைக்கும்‌ எழுத்து வரையறை கூறி, 
இன்னபா இன்ன அடி. பெற்றுவரும்‌ என்று இவையெல்‌ 
லாம்‌ நுட்பமும்‌ ஒட்பமும்‌ இறக்க நிலையிட்டுசைத்தார்‌. அவ்‌ 
வாற்றான்‌ குறட்பாவுக்கு எய்திய எழுக்சளவை விரிக்றுக்‌ 
காட்டிச்‌ சுட்டலுறின்‌ உரை பெருகும்‌. செய்யுளியல்‌ கோக்‌ 
இச்‌ தெளிக. அங்ஙனம்‌ தெளியுங்கால்‌, ஒரு குறட்பரவுக்கு 


16 திருக்குறள்‌ 


உரிய எழுத்துக்கள்‌ எவ்வாற்றானும்‌ ஒன்றொழிக்த முப்பதின்‌. 
ஏறுமாறில்லை என்பது காணப்படும்‌. படவே, முப்பதுக்‌ 
குட்பட்ட எழுத்துக்களில்‌ ஓர்‌ அரிய பொருளை நாட்டி, 
அசையும்‌ சீரும்‌ இசையும்‌ இயன்ற பாட்டாக ரோக்குப்படச்‌ 
செய்த ஆசிரியர அ தெய்வப்‌ புலமையும்‌ அவர்‌ ஆக்யெ நூலின்‌. 
ஒப்பில்‌ பெருமையும்‌ கூறவேண்டுமோ என்பது. 
இனி, இம்‌ நூலால்‌ நுவலப்படுவன அறம்‌, பொருள, 
இன்பம்‌ என்பன. அற்றேல்‌, மாந்தர்க்‌ குறுதியென உயர்ச்‌ 
தோரான்‌ எடுக்கப்பட்ட அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடென்‌ 
னும்‌ பொருள்‌ நான்கனுள்‌ வீடு ஈண்டு அவலப்பட்டிலதோ 
எனின்‌, , 
* அறமுதலா அக்சான்‌ கன்‌ இறக்தெரிச்து செப்பிய(தேவை" 
என மாமூலனாரும்‌, 
£ தானே முழுதூணர்ச்து தண்டமிழின்‌ வெண்குறளால்‌ 
அனா அறமுதலா வர்‌ நான்தம்‌-ஏனோருக்‌ 
கூழின்‌ உரைத்தாற்கும்‌” 
என நக்கீரரும்‌, 
£ இன்பம்‌ பொருளறம்‌ வீடென்னு மிர்சான்கும்‌ 
முன்பறியச்‌ சொன்ன முதுமொழி நூன்‌-மன்பை தகட்‌ 
குள்ள வரிதென்‌ றவைவள்‌ ளுவருலகங்‌ 
கொள்ள மொழிந்தார்‌ குறள்‌” 
என நரிவெருஉத்‌ தலையாரும்‌, 
* அறமுத னன்தம்‌ அகவிடத்தோ ரெல்லார்‌ 
இிறமுறத்‌ தேர்க்து தெளியக்‌.குறள்வெண்பாப்‌ 
பன்னிய வள்ளுவனார்‌? 
எனக்‌ கோவூர்கிழாரும்‌ ஆயெ சான்றோர்‌ கூறியுள்ளது. 
கொண்டு விடும்‌ ஈண்டு அவலப்பட்டுள்ள. தென்பதே அணி. 
'பென்க. அறம்பொருள்‌ இன்பமென்று மூன்று பாலாகப்‌ 


முன்னுரை 17 


பகுத்‌ தோதப்பட்டு அக்காரணத்தால்‌ முப்பாலெனவும்‌ 
- பெயர்‌ பெற்ற நூலுள்‌ வீடும்‌ நூவலப்பட்‌ டுளசென்பது 
ஒவ்வாகாம்‌ பிறவெனின்‌, அற்றன்று, அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌ என்பன மும்முதற்பொருள்‌. வீடென்பது அவற்‌ 
தின்‌ நிலையின்மை யறிக்து அவற்றை விடுதலே யன்றிப்‌ 
பிறிதில்லை யாதலால்‌ அவற்றின்‌ அணைப்பொருளாய்‌ அடங்‌ 
கும்‌. ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌, 

£அந்கிலை மருங்கு னறமுத லாய 

மும்முதற்‌ பொருட்கு மூரிய வென்ப” (செய்‌-௧௦௬) 
என்றதூஉல்‌ காண்க. அச்சூத்திவுசையிற்‌ பேராசிரியரும்‌ 
*அற-முகற்பொரு ளெனவே அவையும்‌ அவற்றது நிலையின்‌ 
மையும்‌ அடங்கும்‌” என்றார்‌. அவரே போக்கி, “விடேன்பது 
செய்யுளுள்‌ வாராதோவெனின்‌ அறமுதனலென்பது புறப்பாட்‌ 
டெல்லையாகக்‌ கூறினானென்பார்‌ கான்குபொருளுச்‌ தழீஇ 
யுரைப்ப. இனி யொருசாரார்‌ மும்முதற்பொருட்கும்‌ உரிய 
வென்பதனை எச்சப்படுத்திக்‌ கொள்ப. அற்றன்று, உல 
கியற்‌ பொருண்‌ மூன்றனையுங்‌ கூறுவான்‌ அவற்றை மும்‌ 
முதற்‌ பொருளென்றான்‌, அவையின்றி விடு பெறுமாறு 
வேறின்மையின்‌ வீடும்‌ ஆண்டுக்‌ கூறினானென்பது*, அல்லா 
தார்‌ விடென்னும்‌ பொருண்மை செய்யுட்கண்‌ வாராமையின்‌ 
அத கூறா னென்ப. அங்கனங்‌ கருதின்‌ அறமுதற் பொரு 
ளுஞ்‌ செய்யுட்கண்‌' வரராவென மறுக்க” எனக்‌ கூறுதலும்‌ 
ஈண்டு நோக்கற்பாலது. அற்றே லஃகாக; நந்தம்‌ தெய்வப்‌ 
புலவர்‌ தாமருளிச்‌ செய்த இச்‌ செந்தமிழ்‌ மாமறையின்‌ 


* “மும்‌ முதற்‌ பொருளெனவே, அவற்றது துணைப்‌ பொரு 
னாகிய அறநிலையின்மையும்‌ பொருணிலையின்மையும்‌ இன்பதிலை 
யின்மையும்‌ அடங்குமென்ப: உலயெற்‌ பொருண்‌ மூன்றனையும்‌ 
இவையெனக்‌ கூறி அவற்றை விடுமாறுங்‌ கூறவே, வீடும்‌ கூறிற்றாம்‌” 
என்பது நச்சினார்க்கினியர்‌ உரை. 


18 _. திருக்குறள்‌ 


கண்ணே வீடென்னும்‌ பொருண்மையைத்‌ அணைப்பொரு 
ளாக அடக்கிக்‌ கூறியதுதான்‌ யாண்டெனின்‌; அறத்துப்‌ : 
பாலுட்‌ பாயிரவியலினும்‌ அறவறவியலினும்‌ என்க. இவ்‌ 
வுண்மை தெரிக்கவன்றோ, “முப்பாலின்‌ கா.ற்பான்‌ மொழிச்‌ 
தவர்‌” எனக்‌ கீரந்தையாரும்‌, “வீ டொன அ பாயிரம்‌ எனச்‌ 
சிறுமேதாவியாரும்‌ கூறுவாசாயினர்‌. 
இங்கனம்‌ இத்‌ திருக்குறணால்‌, ஈாற்பாற்‌ பொருளையும்‌ 
முப்பாலின்‌ அடக்கிக்‌ கூறியதாயினும்‌, ஏனைப்‌ பொருளும்‌ 
இன்பமும்‌ அறத்தானே நிலைபெறுவனவாதலின்‌ இஃது அற 
நூல்‌ எனவே படும்‌ என்பது கடைப்பிடிக்க. 
* இறப்புடை மரபிற்‌ பொருளு மின்பமும்‌ 
அறத்து வழிப்படும்‌ தோற்றம்‌ போல ' ்‌ 
என்றார்‌ பிறரும்‌. அதுபற்றியன்றே செயப்படுபொருள்‌ 
என்னும்‌ பாயிரப்‌ பகுதியாக அறன்வலியுறுத்தல்‌ என்னும்‌ 
அதிகாரத்தை அமைத்தார்‌ அசிரியர்‌ என்க. 
இனி, இவ்வறநூலுள்‌ முதற்பா அகரத்திற்‌ றொடங்‌ி 
இறுதிப்பா னகரத்தின்‌ முடிர்தமை, இத செந்தமிழ்‌ நூல்‌ 
என்பதற்‌ கோர்‌ அறிகுறி போல்வகா மென்க. வாழ்க்கை 
நெறி இனைத்தென முற்ற முடிய விளக்கும்‌ நூல்‌ இஃதென்‌ 
பதம்‌ அறிவுறுத்த இந்நூலின்‌ முதற்பா, 
“அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 
பகவன்‌ முதற்றே உலகு? 
எனவும்‌, இறுதிப்பா 
“ஊடுதல்‌ காமத்திற்‌ ன்பம்‌ அதற்கின்பம்‌ 
கூடி முயங்கப்‌ பெறின்‌” 
எனவும்‌ நிற்றல்‌ காண்க, என்னை? அவ்விரு குறள்களையும்‌ 
இணக்கி மோக்குழி, உயிர்களுக்கு முதல்வன்‌ இறைவன்‌ 


முன்‌ னுரை 19 


என்பதும்‌, உயிர்கள்‌ அவ்விறைவனடியைச்‌ சாராது 
சிறிது பிணங்கி ஐம்புல இன்பங்களை தீ அய்த்தலே வாழ்க்கை 
என்பதும்‌ ௮அவே சிற்றின்பமாம்‌ என்பதும்‌ பின்னர்‌ அவ்‌ 
வுயிர்கள்‌ ௮வ்வைம்புல இன்ப இகர்ச்சியைத்‌ துறந்து இறை 
வன்‌ இருவடியிற்கூடி ஒன்று கலப்பதே வீடுபேறாம்‌ என்ப 
்‌ தும்‌ அதுவே பேரின்பமாம்‌ என்பதும்‌ உணரக்‌ கிடத்தலி 
னென்க. 

நாகை - சோ. தண்டபாணிப்பிள்ளை. 


இருவள்ளுவரின்‌ வேறு பெயர்கள்‌ 


1. காயஞர்‌ 5. கான்முகனார்‌ 

9. தேவர்‌ 6. மாதானுபங்கி 

8. முதற்பாவலர்‌ 7. செக்காப்போதார்‌ 
4, தெய்வப்புலவர்‌ 8. பெருகரவலர்‌ 


இருக்குறளின்‌ வேறு பெயர்கள்‌ 


ர 


1. முப்பரனூல்‌ 5. வெல்ன்னொலி 
2. உத்தர வேதம்‌ 6. வாயுரை வாழ்த்து 
8. தெய்வநூல்‌ 7. தமிழ்மறை 
4, இருவள்ளுவர்‌ 8, பொதுமறை 
அற்‌ பெருமை 
வள்ளுவர்செய்‌ இருக்குறளை 


மறுவறகன்‌ குணர்ச்‌ தோர்கள்‌ 
உள்ளுவசோ மதுவாதி 
யொருகுலத்துக்‌ கொருகிதி, 


_ மனோன்மணீயம்‌. 


திருக்குறள்‌ 
அறத்துப்பால்‌ 


க. பாயிரவியல்‌ 


அதிகாரம்‌ ௧, 


கடவுள்‌ வாழ்த்து ப 


௧. அகர முதல எழுத்தெல்லாம்‌ : ஆதி 
பகவன்‌ முதற்றே யுலகு. 


(இதன்‌ பொருள்‌) எழுத்து எல்லாம்‌-எல்லா எழுத்துக்‌ 
களும்‌, அகரம்‌ - (எல்லா எழுத்துக்கட்கும்‌ முற்பட்டதான) 
அகரத்தை, முதல - (தமக்கு) முதலாக உடையன : (அர 
போல) உலகு உலகமான ஆதி-(எல்லாவற்றிற்கும்‌) முற்‌ 
பட்ட, பகவன்‌ - கடவுளை; முதற்று- (தனக்கு) முதலாக 
உடையது (என்‌.றவாறு.) 

(இதன்‌ கரத்து.) கடவுள்‌ உலக முதல்வர்‌ (என்பதாம்‌.) 

முதல்‌ - தலைமை. முதற்றே என்பதில்‌ ஏகாரம்‌ தேற்றம்‌, 
முதல, முதற்று என்பன குறிப்பு வினைஞுற்றுக்கள்‌. ஆதிபகவன்‌ 
இருபெயரொட்டுப்‌ பண்புத்தொகை. உலகு-இடவாகு பெயராய்‌ 
உயிரை உணர்த்தும்‌. 

அனைத்திற்கும்‌ தலைவனா கலால்‌ இறைவன்‌ தன்வயத்ததைல்‌ 
பெறப்பட்டது. 


உ திருக்குறள்‌ [அறம்‌ 


காணப்பட்டதைக்‌ கோண்டு: காணப்படாததன்‌ இருப்பை 
விளக்க வேண்டுதலின்‌, ' ஆதிபகவன்‌ முதற்றே உலகு ? என உலகின்‌ 
மேல்‌ வைத்தக்‌ கூறினார்‌, ஆயினும்‌ உலகிற்கு முதல்வன்‌ ஆதிபகவன்‌ 
என்பது கருத்தாகக்‌ கொள்க, எழுத்துக்கள்‌ யாவும்‌ அங்காப்புடனே 
யே பிறத்தலானும்‌, அங்காற்த தணையே உண்டாம்‌ ஒலி அகரமாத 
லானும்‌, அது சூக்கும ஒலியாய்‌ காதமாத்திசையான இயல்பாத்‌ 
பிறத்தலானும்‌ அகர முதல்‌ னகர விறுவாய தமிழ்‌ எழுத்துக்களுக்கு 
மட்டுமேயன்றி ஏனை மொழிகளின்‌ ரெடுங்கணக்டிற்பட்ட எழுத்துக்‌ 
கள்‌ அனைத்திற்கும்‌ பிறப்பிடமாச அவை இயங்குதற்கு இடச்தக்து 
கிற்றலானும்‌, அகரத்திற்குத்‌ தலைமை இயல்பாயிற்று. அவ்வாறே 
பல்லாற்றானும்‌ இறைவற்குத்‌ தலைமை இயல்பான அ கண்டுகொள்க. 

அசதத்திற்குத்‌ தலைமையியல்பும்‌ ஆதிபகவற்குத்‌ தலைமையியல்‌ 
பும்‌ தனித்தனியே கூறி அவற்றிடை ஒப்புமை பெநவைத்தலின்‌ 
இது தலைமைபற்றி வந்த எடுத்துக்காட்‌ டுவமையாம்‌. 

“அகர முதல வெழுத்தெல்லாம்‌” என்றவழி இரண்டு 
பொருள்‌ வேறு வேறு கூறியதன்றி, அகரமுதல எழுத்தெல்லாம்‌ 
அதுபோல என்றானும்‌, ஆதி பகவன்‌ மூதற்று உலகம்‌ அதுபோல 
என்றானும்‌ ஒன்றாகத்‌ தஅணியுமாற்றான்‌ உவமையும்‌ பொருளுங்‌ 
கூறாமையின்‌ வேறுபட வந்த உவமமாயிற்று என்பது தோல்‌ 
காப்பியம்‌ உவமவியல்‌ (ச-௩௨) பேராசிரியர்‌ உரை, 

உலகிற்குத்‌ தலைவன்‌ ஆதிபகவன்‌ என்றதால்‌ உலகத்தயிர்கள்‌ 
அவன்‌ அடிமைகள்‌ என்பது தானே போதரும்‌. அடிமைத்திறம்‌ 
விளங்குதல்‌ வணக்கத்தின்சண்ணே யாதவின்‌, கடவுளின்‌ தலைமை 
கூறியபின்‌, உயிர்கள்‌ அவனை வணங்குதலின்‌ இன்தியமையாமை 
கூறுகின்ருர்‌, (௧) 
௨. கற்றதனால்‌ ஆய பயனேன்கொல்‌, வாலறிவன்‌ 

நற்றாள்‌ தோழாஅர்‌ எனின்‌ ? 


(இ-ள்‌.) வால்‌ அறிவன்‌ - தூய அறிவினையுடைய அக்‌ 
கடவுள, நல்‌ தாள்‌ - இருவடிகளை, தொழாஅர்‌ எனின்‌ - 


பாயிரம்‌] கடவுள்‌ வாழ்த்து ௩ 


வணங்காதவர்களாயின்‌, (அவர்கள்‌) கற்றதனால்‌ - கற்ற கல்‌ 
வியால்‌, ஆய - உண்டாகிய, பயன்‌ - பலன்‌, என்‌ - யரது 2 


(ஒன்‌ றுமில்லை எ-ு.) 


(இ - து,) கல்வியறிவின்‌ பயன்‌ கடவுளைத்‌ தொழுதல்‌ (எ£ம்‌,) 
வால்‌ - சுத்தம்‌, தூய்மை. 

*தொழார்‌ ? எனற்பாலஅ செய்யுளிசை நிறைக்கத்‌ தொழாஅர்‌ 
. என நீண்டது. கொல்‌ “ அசைநிலை, எவன்‌ என்னும்‌ வினா வினைக்‌ ' 
குறிப்புப்‌ பெயர்‌ என்‌ என்று மரூஉவாக நின்று இல்லை யென்னும்‌ 
“பொருள்‌ குறித்தது. ஈற்றாள்‌ - திருவடி. ஈன்மை - பிறவிப்‌ பிணிக்கு 
மருந்தாதல்‌. அாய்தாவது இயற்கைப்‌ பொருளே யாதலால்‌, தாய 
அறிவாவது இயற்கை யறிவு; எனவே, இறைவன்‌ இயற்கை 
பறிவினனுதலீ பெறப்பட்டது. 

கல்வியறிவா லாய பயன்‌ கடவுளைச்‌ தொழுதல்‌ எனின்‌, கட 
அளைத்‌ தொழுதலா னாய பயன்‌ என்னையோ என்றார்க்கு இன்ன 3 
எனக்‌ கூறுகின்றார்‌. - (௨) 


௩. மலர்மிசை ஏகினான்‌ மாணடி சேர்ந்தார்‌ 
நிலமிசை நீடுவாழ்‌ வார்‌. 


(இ-ள்‌) மலர்மிசை - (அன்பாது செஞ்சமாயெ 
.அரமரை) மலரில்‌, ஏனொன்‌ - சென்ற இறைவனது, மாண்‌ 
அடி - பெருமை பொருந்திய அடிகளை, சேர்ந்தார்‌ - (இடை 
விடாத) சந்தித்தவர்‌, நிலமிசை - இக்‌ நிலவுலகத்தில்‌, நீடு 
வாழ்வார்‌ - செடுங்காலம்‌ உயிர்வாழ்வர்‌ (எ-று.) 

(இஃது. இறைவன்‌ திருவடிகளைச்‌ இர்‌இத இருப்பவர்கள்‌ 
நெடுங்காலம்‌ உயிர்வாழ்வார்கள்‌ (எ-ம்‌.) 

கெஞ்சப்பை தாமரைமூக வடிவிற்றுதலான்‌ “ மலர்‌ ? எனப்‌ 
பட்டது, சேர்தல்‌-ரர்தித்தல்‌, இடையறாத நினைதல்‌. 


௪ திருக்குறள்‌ [அறம்‌... 


தன்னை நினைவாரது உள்ளக்‌ கமலத்தில்‌ அவர்‌ நினைந்த வடி 
வோடு விரைம்‌.அ செல்லுதலின்‌ * எனான்‌ * என இறந்த காலத்தாற்‌: 
கூறினார்‌, இறர்த காலத்தும்‌ நிகழ்காலத்தும்‌ எதிர்‌ காலத்தும்‌ ஒரு. 
படித்தாய்‌ வருவதனை இறந்த காலத்தாற்‌ சொல்லுசல்‌---'' வாராக்‌ 
காலத்தும்‌ நிகமுங்காலத்தும்‌ விரைச்ச பொருள என்மனார்‌ புலவர்‌ ல்‌ 
தொல்‌ - வினை (சூ-௪௪.,,--விரைவுச்‌ குறிப்பாதலின்‌. நிலமிசை: 
என்பதை மிசை நிலம்‌ எனக்‌ சொண்டு மேலாகிய வீட்டுலகன்‌- 
கண்‌ எனப்‌ பொருளூரைப்ப அ முண்டு. 

நினைவார்‌ கினைப்பறிந்து அக்கணமே அவர்‌ உள்ளத்துச்‌ சென்று: 
சேர்தவின்‌ இறைவன்‌ மற்றுணர்வினனாதல்‌ பெறப்பட்டது, 
தேற்றுணர்வு இல்வழி அஃதியலாதாதவின்‌, 

தன்பத்துக்கு இடமான இவ்வுலகத்தில்‌ நெடுங்காலம்‌ வாழ்தல்‌. 
அன்புஅவதற்கே எஏதுவாமன்றோ என்றார்க்கு அவனடி சேர்ந்தார்க்கு 
எக்காலத்தும்‌ துன்பமில்லை என்பது வருங்‌ குறள்‌, (௩) ல்‌ 


௪. வேண்டூதல்வேண்‌ டாமை இலான்‌ அடி. சேர்ந்தார்க்‌ 
கியாண்டும்‌ இடும்பை இல. 


(இ-ள்‌.) வேண்டுதல்‌ - (ஒரு பொருளை) விரும்பு,த 
அம்‌, வேண்டாமை - (ஒரு பொருளை) வெறுத்தலும்‌, இல்‌ 
லான்‌ - இல்லாத இறைவனது, அடி - பாதங்களை, சேர்ச்‌ 
தார்க்கு - (இடைவிடாமல்‌) சிந்திப்பவர்க்கு, யாண்டும்‌ - எக்‌ 
காலத்தும்‌, இடும்பை - துன்பங்கள்‌, இல - இல்லாதனவானாம்‌ : 
(எ -௮.) 


(@ - து.) இறைவன்‌ திருவடிகளைச்‌ சிர்தித்திருப்பார்க்கு எக்‌ 
காலத்தும்‌ துன்பமில்லை (எ “ ம்‌,) 

* யாண்டும்‌;' என்பதற்கு ' எவ்விடத்தும்‌ ' எனப்‌ பொருள்‌ 
கொள்ளுதலும்‌ பொருந்தும்‌, £ இலானடி சேர்ச்தார்‌ யாண்டும்‌... 


வாயிரம்‌] கடவுள்‌ வாழ்த்து : ௫ 


இடும்பை யிலர்‌ ? என்பதும்‌ பாடம்‌. அன்பம்‌ - தன்னைப்பற்றியும்‌ 
தெய்வத்தைப்‌ பற்றியும்‌, பிறவுயிர்களைப்பற்றியும்‌ வருபவை. * வேண்‌ 
டுசல்‌ வேண்டாமை இலான்‌ ' எனவே இறைவன்‌ இயல்பாகவே 
பாசங்களின்‌ நீங்கியோனுதல பெறப்பட்ட அ. 

அன்பங்களைத்‌ தரும்‌ வினைகள்‌ சார்‌தற்டெமான உலக வாழ்க்‌ 
கையில்‌ துன்பங்கள்‌ இலவாதல்‌ யாங்ஙனம்‌ என்றார்க்கு இறைவனைச்‌ 
இந்தித்திருப்பாரை அத்தகைய வினைகள்‌ சாரா என்பது வருங்‌ குறள்‌. 


௫. இருள்சேர்‌ இருவினையும்‌ சேரா இறைவன்‌ 
போருள்சேர்‌ புகழ்புரிந்தார்‌ மாட்டு. 


(இ - ள்‌.) இறைவன்‌ - கடவுளின்‌, பொருள்சேர்‌ - 
உண்மையுள்ள, புகழ்‌ - புகழை, புரிக்தார்மாட்டு - விரும்பின 
வரிடத்து, "இருள்சேர்‌ - அறியாமை சேர்ந்த, இருவினையும்‌ - 
கல்வினை இவினை இரண்டும்‌, சேரா - வந்து பொருக்தமாட்டா 
(எ - அ.) 

(௫ - து.) இறைவனது புகழை விரும்பினவரிடத்து அறி 
யாமை சேர்ந்த இருவினைகளும்‌ பொருந்தமாட்டா (௪ - ம்‌.) 

இருள்‌ - அறியாமை ; மயக்கம்‌ எனலுமாம்‌, ₹* நரகமும்‌ மயக்க 
மும்‌ கருமையும்‌ இருளெனல்‌ ' என்பது பிங்கலந்தை. * இருவினை 
யும்‌? என்பதில்‌ உம்மை முற்றும்மை. பொருள்‌ - உண்மை ; ஆசிரியர்‌ 
தொல்காப்பியனுரும்‌ உண்மை சுட்டலைப்‌ ' பொருண்மை சுட்டல்‌ ' 
(தொல்‌ - சொல்‌ - ௬௬) என்றது காண்க. இறைவன்‌ - தலைவன்‌. 
தலைமை வகிப்பதற்கு இன்றியமையாக்‌ குணமாவது ஆற்றலேயா 
மாதவின்‌, ' இறைவன்‌ ' எனவே பேராற்றலுடையோனுதல்‌ பெறப்‌ 
பட்டது, புகழ்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ உரித்தாவதும்‌ ஆற்றலே 
யாமா றறிக, 

இருள்சேர்‌ இருவினை சேராமையாற்‌ போர்த பயன்‌ என்னை 
என்றார்க்கு, நிலையான பேரின்ப வாழ்க்கை பெறுதலா மென்பது 
வருங்‌ குறள்‌. (6) 


௬ திருக்குறள்‌ [அறம்‌ 


௬. பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌ பொய்தீர்‌ ஒழுக்க 
நேறிநின்றார்‌ நீவோழ்‌ வார்‌. 


(இ- ள்‌.) பொறிவாயில்‌ ஜர்‌. - (மெய்வாய்‌ கண்‌ மூக்‌ 
குச்‌ செவி என்னும்‌) பொறிகளை வழிகளாக வுடைய ஜம்‌ 
தவாவினையும்‌, அவித்தான்‌ - (௮சாதியே) அவித்த இறைவ 
,னஅ, பொய்‌ தீர்‌  பொய்யில்லாத, ஒழுக்க தெறி - ஒழுக்க. 
மாயெ வழியில்‌, நின்றார்‌ - (நிலைபெற்று) நின்றவர்கள்‌; நீடு 
வாழ்வார்‌ - நீடூழி காலம்‌ (பிறப்பிறப்பில்லாத விட்டுலகில்‌: 
நிலைபெற்று) வாழ்வார்கள்‌ (௪ - அ.) 

(௫ து.) கடவுள்‌ காட்டிய உண்மை ஒழுக்க நெறியில்‌ நின்ற 
வர்கள்‌ நிலையான பேரின்பத்தில்‌ நீடூழி காலம்‌ வாழ்வார்கள்‌ 
(எம்‌, - 

அருளுருவமன்றி மாயா உருவம்‌ இறைவர்க்கில்லை யாதலால்‌, 
மாயா உருவத்துக்‌ குள்ள பொறிகளும்‌ இல்லையாம்‌ ; ஆகவே அய 
உணர்வன்றி மாயா சம்பந்தமுள்ள மாய உணர்வும்‌ இல்லையாம்‌ ; 
ஆகவே மாயையிற்‌ றோன்றும்‌ அவாவும்‌ இல்லையாயிற்று, இவ்‌ 
வுண்மை போதரவே, பொறிவாயிலாக எழும்‌ ஐச்‌. துணர்வையும்‌ 
அவித்தவன்‌ என்றார்‌. இவ்வுலகில்‌ நீடு வாழ்தல்‌ * நிலமிசை நீடு 
வாழ்வார்‌ ' என முன்னமே பெறப்பட்டமையின்‌ ஈண்டு நீடு வாழ்‌ 
வார்‌” என்றது வீட்டுலல்‌ நித்தியவாழ்க்கை பெறு தலையே குறிக்கும்‌. 
இருவினையுஞ்‌ சேராமை கூறியபின்‌ இது கூறியது கொண்டும்‌ அப்‌ 
பொருள்‌ பெறச்‌ இடச்தது. 

பொறிவாயில்‌ ஐந்தும்‌ இல்லாதவன்‌ எனவே, இறைவன்‌ தாய 
உடம்பினனாதல்‌ பெறப்பட்டது. மேல்‌ இறைவன அ பேராற்றலைக்‌ 
குறிப்பித்தார்‌; ஈண்டு அவ்வாற்றற்கு எதுவாவது தூய உடம்‌ 

்‌ பென்பதைக்‌ குறிப்பித்தார்‌, 

இறைவன்‌ ஈற்றாளைத்‌ தொழுதார்க்குப்‌ பயன்‌ * நிலமிசை நீடு 
வாழ்‌? தலும்‌, * யாண்டும்‌ இடும்பையில ? வாதலும்‌, வீட்டுலக இன்பத்‌ 


பாயிசம்‌] கடவுள்‌ வாழ்த்து, ௭ 


தில்‌ நீவொழ்தலும்‌ ஆமாயின்‌, இறைவன்‌ ஈற்றாளைத்‌ தொழாதார்க்கு. 
வரும்‌ கேடென்னை என்றார்க்கு இது வென்பது வருங்குறள்‌. (௬) 


எ. தனக்குவமை இல்லாதான்‌ தாள்சேர்ந்தார்க்‌ கல்லால்‌ 
மனக்கவலை மாற்றல்‌ அரிது. 


(இ - ள்‌.) தனக்கு உவமை - தனக்கு ஒப்பானது எது 
வும்‌, இல்லாதான்‌ - இல்லாத கடவுளின்‌, தாள்‌ - இருவடி. 
களை, சேர்ந்தார்க்கு அல்லால்‌ - அடைக்தவர்க்கு அல்லாமல்‌ 
(மற்றவர்களுக்கு), மனக்கவலை - தம்‌ மனத்தில்‌ (கிளைக்கும்‌) 
கவலைகளை, மாற்றல்‌ - போக்குதல்‌, அரிது - முடியாது 
(எ - ௮.) 

(௫ - து.) இறைவனடி சேராதார்க்குக்‌ கவலைகள்‌ ஒழியா 
(எ-ம்‌) ௩ 

£ உவமை யில்லாதான்‌ ? எனவே, தனக்கு ஒப்பதும்‌ மிக்கதும்‌ 
இல்லானாதல்‌ பெறப்பட்ட, ஒப்பிலன்‌ எனவே பகையிலனாம்‌. 
என்னை ? ஒப்புமை யுள்ளவிடத்தன்றிப்‌ பகை நிகழாதாகலின்‌. பகை 
வரை *கேரார்‌ * என்பதும்‌ இக்‌ கருத்துப்பற்றியே எனலும்‌ இழுக்‌ 
காது, நேர்‌ - ஒப்பு. பகைமையில்லாமை இன்பத்திற்‌ கே அவாதல்‌ 
இன்பத்து ளின்பம்‌ பயக்கும்‌ இகல்‌ என்னும்‌, அன்பத்துட்‌ டன்‌ 
பம்‌ கெடின்‌” எனப்‌ பிறிதோரிடத்து சிரியர்‌ கூறுமாற்றான்‌ 
இனிது விளங்கவின்‌, பகைமைச்‌ டெமார்‌ தன்மையுடைய ஒப்புமை 
யில்லான்‌ எனவே, இறைவன்‌ வரம்பிலீன்பழடையனாதல்‌ பெறப்‌ 
பட்டது. £ ஐர்தவித்தான்‌ * என்பது கூறி, இது கூறினார்‌, * இன்பம்‌ 
இடையறா தீண்டும்‌ அவாவென்னும்‌, அன்பத்துட்‌ டுன்பம்கெடின்‌ 
என்பது கருதி, அருமை - இன்மை குறித்தது. 

இறைவனடி சேராதார்க்கு மனக்கவலை எய்‌ மென்ப தென்னை 
என்றார்க்கு, அவர்‌ அறநெறியிற்‌ செல்லும்‌ ஆற்றல்‌ இலராய்‌ வழீஇப்‌ 
பிறநெறி புகுந்து பாவக்‌ கடலில்‌ விழுக்து தம்மைத்‌ தாங்க்‌ கரை 
சேர்க்கவல்லான்‌ ஒருவனஅ துணையைப்‌ பெறுதற்குச்‌ கூடாமை 
பற்றிச்‌ தன்புதுவராசலின்‌ என்பது வருங்‌ குறள்‌, (எ) 


௮ ..... திருக்குறள்‌ [அதம்‌ 


அ. அறவாழி அந்தணன்‌ தாள்சேர்ந்தார்க்‌ கல்லால்‌ 
பிறவாழி நீந்தல்‌ அரிது. 


(இ-ள்‌. அறவாழி - அறக்கடலாயெ, அந்தணன்‌ - 
கடவுளது, தாள்‌ - இருவடிகளாயெ (புணையை), சோம்‌ 
தார்க்கு அல்லால்‌ - சேர்ந்தவர்க்கல்லால்‌ (பிறருக்கு; பிற 
அழி - (அதனின்‌) வேருகிய (பொருளின்பக்‌) கடல்களை, 
நீந்தல்‌ - கடத்தல்‌, அரிது - முடியாது (எ - ௮.) 

(௫ - து.) கடவுளடி சேராதவர்‌ பொருளின்பக்‌ கடல்களைக்‌ 
கடத்தல்‌ முடியாது (௭ - ம்‌,) 

அந்தணன்‌ - அழயெ அருளுடையவன்‌; உயிர்கள்‌ மாட்டு அரு 
ளுடைய னாதவின்‌, * அர்தணன்‌ * என்பது இறைவனைக்‌ குறிப்ப 
தாயிற்று, தண்மை - குளிர்ச்சி ; அருள்‌ அத்‌ தன்மைக்‌ தாதவின்‌ 
தண்மை எனப்பட்ட ௮. அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ என்னும்‌ மூன்ற 
னுள்‌ அறத்தை முன்‌ பிரித்ததனால்‌ ஏனைப்‌ பொருளுமின்பமும்‌ 
“பிற” எனப்பட்டன. ஆழி - ஆழமுடையது, கடல்‌. 

இக்‌ குறளில்‌ இறைவனை * அந்தணன்‌ ' என்றமையின்‌ அவன்‌ 
பேரநளுடையனுதல்‌ பெறப்பட்டது. 

இறைவனடி சேர்ந்தார்க்கு உளவாய ஈன்மைகளும்‌ சேரா 
தார்க்கு உளவாய திமைகளும்‌ இவையாசவும்‌, சிலர்‌ அவனடி 
சேராமைக்குக்‌ காரணம்‌ என்னை என்றார்க்கு அவர்‌ இச்‌ குறை 


பாடுடையார்‌ என்பது வருங்‌ குறள்‌ : (௮) 


௯. கோளில்‌ போறியிற்‌ குணமிலவே எண்குணத்தான்‌ 
தாளை வணங்காத்‌ தலை. 


(இ-ள்‌.) கோள்‌ இல்‌ - (தத்தமக்‌ கேற்ற புலன்களைக்‌) 
கொள்ளுதல்‌ இல்லாத, பொறியின்‌ - (ஐம்‌) பொறிகளைப்‌ 
போல, எண்குணத்தான்‌ - எட்டுக்‌ குணங்களையுடைய இறை 
வனது, தாளே - திருவடிகளை, வணங்கா - வணங்காத, தலை - 


பாயிரம்‌] கடவுள்‌ வாழ்த்து ௯ 


தலைகள்‌, 6 கணம்‌ இலவே - (தமக்கேற்ற) தன்மை இல்லா 
அனவே யாகும்‌ (எ-று.) 


(௫- து.) கடவுளை வணங்காத தலைகள்‌ தமக்குரிய அண்ணம்‌ 


குறைபா டுடையனவேயாம்‌ (எ - ம்‌,) 


கோள்‌ - கொள்தல்‌, முதனிலை திரிந்த தொழிற்‌ பெயர்‌, 
“இலவே? என்பதில்‌ ஏகாரம்‌ தேற்றப்‌ பொருளது, “பொறியின்‌ ? 
என்பதில்‌ இன்‌ ஐர்தாம்‌ வேற்றுமை உருபு; ஒப்புப்‌ பொருளில்‌ 
வந்தது, £ கொள்தல்‌ இல்லாது ? என்பது முறுயெ உணர்வுபற்றிக்‌ 
கொள்ளுதல்‌ இல்லாத எனக்‌ கோடற்பாற்று, வணங்கா - சுறு 
கெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌, தலை . உபலட்சணமாக மற்றை 
யுஅப்புக்களையும்‌ உணர்த்தும்‌. ஊனக்கண்‌ சொண்டு கண்ட வழியும்‌, 
பொறுக்க லாற்றா சோயுற ஒத்த வழியுமல்லாற்‌ பிறவாற்றால்‌ சமக்‌ 
கொரு தலைவன்‌ உளனென்றறிச்‌ ஐ அவனை வழிபடாதார்‌ முஅயெ 


உணர்வில்லாச மடவோராதல்‌ கண்டுகொள்க. 


இறைவனுக்கு எண்குணம்‌ உண்டு என்பது, *4 எட்டுவான்‌ 
குணத்திசன்‌ எம்மான்தனை ?” * இறையவனை மறையவனை எண்‌ 
.குணத்தினானை 1? என்ற அப்பர்‌, சுந்தார்‌ இருமொழிகளால்‌ 
விளங்கும்‌. 

எண்குணமாவன, தன்‌ வயத்தனாதல்‌, இயற்கை யறிவினனாசல்‌, 
முற்றணர்வுடைமை, இயல்பாகவே பாசங்களி னீங்குதல்‌, பேராற்‌ 
- றலுடைமை, அய உடம்பினனாதல்‌, வரம்பி வின்பமுடைமை, 
பேரருளுடைமை என்பனவாம்‌, இவீற்றை மேற்போர்த எட்டுச்‌ 
குறளினும்‌ பெறவைத்து ஈண்டவற்றைத்‌ தொகுத்துச்‌ சுட்டிய 
ஆசிரியர்‌ திறம்‌ உளங்கொளற்பாற்று. 


இறைவனடி சேராதார்‌ மஈ்த உணர்வினராதல்‌ யாங்கனம்‌ 
பெறப்படும்‌ என்றார்க்குப்‌ பிறர்‌ தாம்‌ பிறவிப்‌ பெருங்‌ கடலில்‌ 
விழுந்து டெப்பதறிர்‌து இறைவனடியைப்‌ புணையாகப்பற்றிக்‌ கரை 
சேர்வாராக, இம்மடவோர்‌ தாம்‌ பிறவிக்‌ கடலிற்‌ டெப்பதைத்‌ 


ம்‌ திருக்குறன்‌ 

தானும்‌ அறியாது மரச்சட்டை போல வினையலைகளான்‌ மொத்து ந்‌ 
அச்‌ சழன்றலையும்‌ இயல்பைச்‌ சுட்டுவது வருங்‌ குறள்‌ ; (௯௬) 
௧௦. பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்தவர்‌ நீந்தார்‌ 

-இறைவ னடிசேரா தூர்‌. 

த (இ-ள்‌) இறைவன்‌ - கடவுளின்‌, அடி - திருவடி 
களை (சேர்ந்தார்‌, பிறவிப்‌ பெருங்கடல்‌ - பிறவியாக 
பெரிய கடலை, நீந்துவர்‌ - கடப்பார்‌, சேராதார்‌ - (இறைவன்‌ 
திருவடிகளைச்‌) சேராதவர்‌, நீந்தார்‌ - (பிறவிப்‌ பெருங்‌ 


கடலைக்‌) கடக்கமாட்டார்‌ (எ- அ.) 

(இ - து) இறைவன்‌ திருவடிகளைச்‌ சேர்ச்தவர்‌ பிறவிக்கடலைக்‌' 
சடப்பர்,, சேராதவர்‌ பிறவிக்கடலைக்‌ கடவார்‌ (எ-ம்‌, 

“சேர்ந்தார்‌ ? என்னும்‌ சொல்‌ எஞ்சிநின்றது ; இதனைச்‌ 
(சொல்லெச்சம்‌ என்பர்‌, 

இவ்‌ வதிகாரத்தில்‌ முதற்குறளால்‌ உலகுயிர்களுக்குத்‌ தலைவ 
ஞன இறைவன்‌ ஒருவன்‌ உளன்‌ என்ப தும்‌, இரண்டாவதால்‌ கல்வி 
யின்‌ பயன்‌ கடவளைத்‌ தொழுதல்‌ என்பதும்‌, அடுத்த நான்கு குறள்‌ 
களால்‌ கடவுளைத்‌ தொழுதார்‌ பெறும்‌ பயனும்‌, அடுத்த இரண்டு 
குறள்களால்‌ கடவுளைத்‌ தொழாசார்‌ இழக்கும்‌ பயனும்‌, ஒன்பதாவது 
குறளால்‌ கடவுளைத்‌ தொழாதார்‌ தன்மையும்‌, பத்தாவது குறளால்‌ 
பிறவியின்‌ இயல்பும்‌ அதன்‌ முடிவான பயனும்‌, கடவுளைத்‌ தொழு 
தார்‌: இப்பயனை எய்துவர்‌ தொழாதார்‌ எய்தார்‌ என்பதும்‌ கூறப்‌ : 
பட்டன, ர * A (௰} 


௨. வான்சிறப்பு 


அஃதாவது மழையினது இறப்புச்‌ கூறுதல்‌, முற்றறிவுடைய 
இறைவனை முதலாகவுடைய இவ்வலகம்‌ இற்றறிவுடைய உயிர்களும்‌ 
அறிவற்ற சடமுமாக உள்ள, சத்தாகிய இறைவனைச்‌ சதசத்தாயெ 
உயிர்கள்‌ அ௪த்தாெ சடத்தைக்‌ கருவியாகச்‌ கொண்டு அறிதின்‌ றன... 
- அவ்வாறு அறிவதற்கும்‌ அவனருளாலே அவன்றாள்‌ வணங்கு ? 
என்றபடி, கடவுளின்‌ அருள்‌ விளக்கம்‌ இன்றியமையா அ வேண்டப்‌ 
படுதலின்‌ முதற்கண்‌ கடவுள்‌ வாழ்த்தல்‌ கூறி, அதையடுத்து ஈண்டு, 
அக்‌ கடவீளை அறிதற்குக்‌ கருவியான அசத்தின்பாழ்‌ பட்டு ஆக்கவும்‌ 
அளிக்கவும்‌ அழிக்கவும்‌ வல்ல ஆற்றலை ஓராற்றாற்‌ கட வளோடொப்ப 
இயற்கையிற்‌ கொண்ட மழையின சிறப்பைக்‌ கூறுகின்றார்‌. அசத்‌ 
தைக்‌ கொண்டு சத்தை அறியும்‌ சதசத்தான உயிர்களுட்‌ றெந்த 
நீச்சாரது பெருமையை இதனை அடுத்துச்‌ கூறுவர்‌. அதை அடுத்து, 
சதசத்தால்‌ அறியப்படும்‌ சத்தோடு ஒற்றுமையுடைய அறத்தின து: 
வலிமை இனைத்தெனக்‌ கூறுவர்‌. 


மழையால்‌ உலகம்‌ நடைபேறுதல்‌ 


௧௧. வானின்‌ றுலகம்‌ வழங்கி வருதலாற்‌ 
.... மானமிழ்த மென்றுணரற்‌ பாற்று. 

(இ-ள்‌.) வான்‌ - மழையால்‌, உலகம்‌ - உலகத்து உயிர்‌ 
கள்‌, நின்று - (இடையறாத) நின்று, வழங்கி வருதலால்‌ -. 
இயங்கி வருகின்றமையால்‌, கான்‌ - அம்மழை, அமிழ்தம்‌: 
என்று-(சாவாமருக்‌அ எனப்படும்‌) அமிழ்தம்‌ என்று, உணரல்‌ 
பாற்று - அறியப்படும்‌ தன்மையை உடையது (எ-று... 

(௫ - து.) மழையால்‌ உலகத்து உயிர்கள்‌ இடையறா அ நின்‌ அ 
நடைபெற்று வருசன்றமையால்‌ அம்‌ மழை உயிரை நிலைகிறுத்தும்‌ 
அமிழ்தம்‌ என்று அறியத்தக்கது (ஏ-ம்‌.) 


௧௨. திருக்குறள்‌ [அறம்‌ 


வான்‌ நிற்ப என்பது வான்‌ நின்று எனத்‌ திரிர்ததாகக்‌ 
"சொண்டு மழை நிற்ப உலகம்‌ சடைபெறுதலால்‌ எனப்‌ பொரு 
.ஞூரைப்பதும்‌ பொருந்தும்‌. 
வழங்குதல்‌ - இயங்குதல்‌ “ நடைபெறுதல்‌, 
மிருத? என்னும்‌ வடமொழி மரணத்தைக்‌ குறிக்கு மாதலால்‌ 
மரணத்தைத்‌ தடுப்பதற்கு வட. மொழியில்‌ * அயிருத * எனப்‌ பெய 
ராகி, அப்பெயரே தமிழில்‌ அமிழ்தம்‌ எனத்‌ திரிந்து வழங்குகிறது 
என்பர்‌, அது நிற்க. அமிழ்தம்‌ மரண சோயைத்‌ தர்த்தலினாலே 
மருந்து எனவும்‌, உண்ணப்படுதலின்‌ உணவு எனவும்‌, இன்சுவைச்‌ 
தாதலின்‌ இனியது எனவும்‌ கொள்ளப்படுகின்றது, இம்‌ மூவகைப்‌ 
பண்புகளும்‌ அதற்குளவாதல்‌ * விருர்து புறத்ததாத்‌ சானுண்டல்‌ 
சாவா, மருர்தெனினும்‌ வேண்டற்பாற்‌ றன்ன? (குறள்‌-௮௨) 
 அமிழ்தினு மாற்ற வினிதே தம்‌ மக்கள்‌, சிறுகை யளாவிய கூழ்‌ ? 
(தறள்‌-௬௪) என்னுங்‌ குறள்களிலே ஈன்குணரச்‌ இடச்கின்றது. 
அமிழ்தம்‌ என்னும்‌ சொல்லோடு ஒற்றுமையுடைய அவிழ்தம்‌, அவிழ்‌, 
தமிழ்‌ என்னும்‌ தாய தமிழ்ச்‌ சொற்கள்‌ மூன்றும்‌ அம்‌ முப்பண்புகளை 
யும்‌ முறையே உணர்த்துவனவாம்‌, ரோய்‌ என்பது பிணி ; பிணியா 
வது கட்டு; அச்‌ கட்டை அகற்றுவது அதாவது அவிழ்ப்பது அவிழ்‌ 
தம்‌ எனப்பட்டது ; அதாவது மருந்து, மகரமும்‌ வகரமும்‌ ஒத்து 
நடப்பதுண்டு, *மிஞ்சுதல்‌ - விஞ்சுதல்‌, 4 மேய்தல்‌ - வேய்தல்‌ ? 
*மினதல்‌ - வீறுதல்‌' என்பவற்றிற்‌ போல; அவ்வாறே ஈண்டும்‌ 
.அவிழ்தம்‌ என்பது அமிழ்தம்‌ என்றாயது, இணி, அவிழ்‌ என்னும்‌ 
சொல்‌ உணவுப்பொருளாடுய சோற்றைக்‌ குறித்தல்‌ * குறமகளாக்கெய 
வால்‌ அவிழ்‌ வல: (மலைபடுகடாம்‌-௧ ௮௩) என்னும்‌ பத்துப்‌ பாட்‌ 
படியிலும்‌ பிறாண்டும்‌ காணலாகும்‌. இச்‌ சொல்‌ வகரம்‌ மசரமாகி 
விகுதி புணர்க்து அமிழ்தம்‌ என்றாயது. அமிழ்தம்‌ என்பதின்‌ திரிபா 
கிய அமுது என்பது உணவைக்‌ குறித்தல்‌ பெருவரவிற்றாதலும்‌ 
உணர்க. இணி, தமிழ்‌ என்பது இனிமைப்‌ பொருட்டாதல்‌ சிந்தா 
மணி முதலிய நூல்களிற்‌ காணலாம்‌. மலர்‌ - அலர்‌, தாய்‌ - ஆய்‌ 
புலர்‌ - உலர்‌ என்பவற்றிற்போல மொழிமுதல்‌ ஒற்றொழிந்து தமிழ்ச்‌ 


பாயிரம்‌] வான்‌ சிறப்பு ௧௩. 


சொற்கள்‌ உண்டாதலால்‌, இனிமை என்னும்‌ பொருட்டாய சமிழ்‌ 
மொழிமுத லொற்றழிக்து அமிழ்‌ என்றாய்‌ விகுதி புணர்ந்து அமிழ்தம்‌ 
என்றாயது. இவ்வாறு அமிழ்தம்‌ என்னும்‌ சொல்‌ தனக்குரிய முப்‌ 
பண்புகளையும்‌ சமிழ்ச்சொற்களாற்றானே காட்டி நிற்னெறதாகலின்‌ 
அதனை வடமொழித்‌ திரிபென்பதினும்‌ தமிழ்ச்‌ சொல்லே எனச்‌ 
கொண்டு வடமொழி அமிர்தம்‌ இத்தமிழ்ச்‌ சொல்லின்‌ இரிபெனச்‌ 
கோடல்‌ பொருத்த முடைத்தாம்‌, ஆழ்ந்து சோக்‌ ஏற்பது 


கொள்க, (௧): 


மழையால்‌ உணவுளவாதல்‌ 


௧௨. துட்பார்க்குத்‌ துப்பாய துப்பாக்கித்‌ துப்பார்க்குத்‌ 
துப்பாய தூஉ மழை, ப 


(இஃள்‌.) அப்பார்க்கு-உண்பவர்க்கு, அப்பு ஆய-௬த்த: 
மான, அப்பு ஆக்கி - உணவுப்‌ பொருள்களை உண்டாக்‌. 
அப்ங்ிககு ௪ (வ்வுணவுப்‌ பொருள்களை) உண்பவரக்கு, 
அப்பு ஆயஅம்‌ - லு உணவாகி நிற்பதும்‌, மழை - 
மழையே யாகும்‌ (௪-று,) 

(௫ - து.) உண்பவர்க்குச்‌ சுத்தமான உணவுப்‌ பொருள்களை 
உண்டாக்கி, அவ்வுணவுப்‌ பொருள்களை உண்பவர்க்குத்‌ தானும்‌ 
உணவாகி நிற்பதும்‌ மழையே யாகும்‌ (எ-ம்‌.) 

அ - உண்‌; துப்பு - சுத்தம்‌, உணவு, * துப்பாய அப்பாக்கு 3: 
என்புழித்‌ அப்பாய என்பதற்கு வவிவான என்றேனும்‌ உண்பதற்‌ 
கான என்றேனும்‌ பொருளுரைப்பினும்‌ பொருந்தும்‌, அப்பு என்‌ 
பது வலிமைக்கும்‌ ஒரு பெயராம்‌. 


£ அயதும்‌? என்பது £ ஆயதூஉம்‌ ? என இசை நிறைக்க நீண்‌ 
டது. “வாராக்‌ காலத்து வினைச்‌ சொற்கிளவி - யிறப்பினும்‌ நிகழ்‌ 
வினும்‌ சிறப்பத்‌ தோன்றும்‌ - இயற்கையும்‌ தெளிவும்‌ சளக்கும்‌ 
காலை ' (தொல்‌-சோல்‌-வினை-௪௮) என்பதால்‌, நீர்‌ உணவாகும்‌ 


து திருக்குறள்‌ [அறம்‌ 


என்னும்‌ இயற்சையினை £ஆயது' என இறந்தகாலத்தாற்‌ கூறப்‌ 
பட்டது. 3 

மீர்‌ ஒன்றானே ஆக்கப்படுவது தாவரமே யாதவின்‌, அஃதே 
ஈண்டுச்‌ துப்பாய துப்பாயிற்று, தனக்கான உணவை நீரானே 
கொண்டு தான்‌ பிறவற்றுக்கு உணவாவசன்றிப்‌ பிறவற்றைத்‌ 
தனக்கு உணவாக, வேண்டுவதன்றாகலின்‌ தாவரமே சத்தமான உண 
'வெனப்பட்டது. புலாலுண்ணாமையைப்‌ பெரிதெடுத்துப்‌ போதிச்‌ 
கும்‌ ஆசரியர்‌ புலாலல்லாத்‌ தாவர உணவே தாயவுணவா தலை ஈண்டு 
.அறிவுஐத்தினாரென்‌ றல்‌ பொரும்‌ தமான கண்டு கொள்க. 

உயிர்கள்‌ இவ்வுலல்‌ நிலைநிற்றற்குக்‌ காரணமாதல்பற்றி மழை 
.அமிழ்த மெனத்தக்கசெனக்‌ கூறினார்‌ மேல்‌; ஈண்டு மழை அமிழ்‌ 
தத்தினும்‌' இறந்த தென்பது படக்‌ கூறினார்‌; எவ்வாறெனின்‌ அமிழ்‌ 
தம்‌ தான்‌ ஓர்‌ உணவாவதன்றி உணவை ஆக்குவ தன்று ; மழையோ 


தானும்‌ உணவாகப்‌ பிற உணவையும்‌ ஆக்குதலாலென்க, (௨) 


மழையாலாம்‌ உணவின்றேல்‌ உளதாதம்‌ துன்பம்‌ 


௧௩. விண்ணின்று பொய்ப்பின்‌ விரிநீர்‌ வியனுலகத்‌ 
துண்ணின்‌ றுடற்றும்‌ பசி. 


(இ-ள்‌.) விண்‌ இன்று பொய்ப்பின்‌ - மழை வேண்‌ 
டுங்காலத்துப்‌ பெய்யாது டொய்க்குமாயின்‌, விரிநீர்‌ வியன்‌ 
உலகத்துள்‌ - கடல்‌ (சூழ்ந்த) அகன்ற உலகத்‌இன்கண்‌, 
பசி“ பசிநோய்‌, நின்று - (நீங்காமல்‌) நிலைத்து, உடற்றும்‌ - 
(உயிர்களை) வருத்தும்‌ (எ-அு.) 

(௫ - து.) மழை பெய்யாமற்‌ பொய்க்குமானால்‌, கடல்‌ சூழ்ர்த 
இப்‌ பெரிய உலகத்தில்‌ பசோய்‌ நீங்காது நின்னு உயிர்களை 
வருத்தும்‌ (எ-ம்‌.) . 

விரிரீர்‌ - கடல்‌. வியன்‌ - அகலம்‌, உடற்றுதல்‌ - வருத்துதல்‌, 
* இன்றி யென்னும்‌ வினையெஞ்‌ துதி - கின்ற இகரம்‌ உகரமாதல்‌ - 


பாயிசம்‌] வான்சிறப்பு ௧௫ 


கதொன்றியன்‌ மருங்கிற்‌ செய்யுளு ரூரித்தே * (தொல்‌ -எழத்து- 
உயிர்மயங்‌ - ௩௫) என்பதால்‌ * இன்றி' எனற்பாலது * இன்று ? 
எனத்‌ திரிர்து கின்றது, 

நீர்‌ மிகுந்த கடல்‌ சூழ இருந்தும்‌ பசிப்பிணி தீர்க்க அது பயன்‌ 
படுதலில்லை என்பது தோன்ற *விரிநீர்‌ வியனுலகம்‌ ? என்றார்‌. 
மழையின்றேல்‌ வருந்தும்‌ உயிர்கள்‌ ஒருசிலவல்ல - எண்ணிறந் தன 
என்பதைக்‌ குறிப்பிக்க * வியன்‌ உலகம்‌ ' என்றார்‌, இடப்‌ பெருமை 
யால்‌ ஆண்டு வதிதரும்‌ உயிர்களின்‌ பெருக்கமும்‌ பெறப்படுமாகவின்‌. 

மழை பொய்த்தலாவது வெளிறி உள்ளீடின்றிப்‌ பரந்து டெக்‌ 
கும்‌ மேகம்‌ கருக்கொண்டு செறிந்து இரளாமற்‌ சிதறி யொழிதல்‌, (௩) 

மழையின்றேல்‌ உணவின்றதற்‌ காரணம்‌ ட்ட 


௧௪. ஏரி னுழாஅ ருழவர்‌ புயலேன்னும்‌ 
வாரி வளங்குன்‌ றிக்‌ கால்‌. 


(இ-ள்‌) புயல்‌ என்னும்‌ - மழை என்னும்‌, வாரி - 
வருவாய்‌, வளம்‌ குன்றி(ய)க்‌ கால்‌ - தன்‌ வளத்திற்‌ கு றந்‌ 
தால்‌, உழவர்‌ - உழுது பயிரிடும்‌ குடிமக்கள்‌, ஏரின்‌ - 
ஏரினாலே, உழாஅர்‌ - உழுதலைச்‌ செய்யார்‌ (௭-அ.) 

(௫ - து.) மழை என்னும்‌ வருவாய்‌ தன்‌ வளத்திற்‌ குறையு 
மானால்‌ உழுது பயிரிட்டு வாழும்‌ குடிமக்கள்‌ ஏர்‌ பிடித்து உழுதலைக்‌ 
கைவிடுவர்‌ (எ-ம்‌.) (ஆதலின்‌ ப௫நீக்கும்‌. உணவுக்கு முதற்‌ 
சாரணமான விளைபொருள்கள்‌ இல்லையாம்‌.) . 

புயல்‌ - மழை, வாரி - வருவாய்‌ ; இஃது ந்‌ 
“வாரி பெருக்கி வளம்படுத்‌ அற்றவை - யாராய்வான்‌ செய்க வினை ? 
(குறள்‌ - ௫௧௨) என்புழியுங்‌ காண்க, 

உழப்பு என்பது முயற்‌, இஃது உழ என்னும்‌ முதனிலையடியா 
கப்‌ பிறந்த தொழிற்பெயர்‌: உழவு என்பதும்‌ அத்‌ தகையதே, 
மமது முன்னோர்‌ முயற்கெள்‌ அனைத்தினும்‌ நெத்தைப்‌ பண்படுத்திப்‌ 
பயிர்‌: விளைக்கும்‌ முயற்சியே றெற்ததெனக்‌ கொண்டோராதலின்‌ 


௧௬ திருக்குறன்‌ [அறம்‌ 


அம்‌ முயற்சியே முயற்‌ என்பது தோன்ற அதனை உழவு (முயற்சி). 
என்றனர்‌. பின்னர்ப்‌ பிற மூயற்செளை அதனின்று வேறுபடுத்தற்‌ 
பொருட்டு அப்‌ பிறவற்றை * உழப்பு ' எனப்‌ பிறிதொரு தொழிற்‌ 
பெயர்‌ விகுதி பணர்த்து வழங்னெர்‌. ஆகவே, உழப்பு, உழவு என 
இவ்விரு சொற்களும்‌, இரு வேறு பொருளீல்‌ வழங்கி வருவனவாயி 
னும்‌, தொடக்கத்தில்‌ ஒரே முதனிலையடியாகப்‌ பிறந்து ஒரு 
பொருளே குறித்தனவாம்‌ என்பது புலப்படும்‌. உழைப்பு, உழை, 
உழு, ஊழ்‌, உழல்‌ முதலிய பிற சொற்களும்‌ உழ என்னும்‌ முத 
னிலை யடியாகப்‌ பிறர்தனவே யாதல்‌ உய்த்துணர்க ; ஒவ்வொன்‌' 
றுக்கும்‌ காரணங்‌ காட்டப்‌ புன்‌ உரை பெருகுமாதலானும்‌ அவை 
பற்றிய ஆராய்ச்சி ஈண்டைக்கு வேண்டுவ தன்றாகலானும்‌ விடுத்தா 
மென்பது, இச்துணை தானும்‌ ஈண்டுக்கூற ஒருப்பட்டஅ, * உழார்‌ * 
என்பதே சாலுமாக ஆசிரியர்‌ *ஏரின்‌ உழார்‌ * என ஒரு சொல்‌ 
மிகையாகப்‌ பெய்துரைத்தமைக்கு எது காணுவான்‌ வேண்டி 
யென்க. அவ்‌ வேதுதானும்‌ யாதோவெனிற்‌ கூ அதும்‌. 


ஒப்புயர்வற்ற புலமைத்‌ திறத்தாலே நித்த சொல்லும்‌ குறித்து 
வரு இளவியுமாகப்‌ பொருட்பேறு கருகியல்லது சொற்களைத்‌ 
தொடுத்தல்‌ செய்யா மாட்சி, இத்‌ திருக்குறளிற்போல அத்துணைச்‌ 
இறப்பிற்றாகப்‌ பிற நூல்களிற்‌ சாண்டல்‌ அரிதென்பது அறிவானான்ற 
புலவர்‌ பெருமக்கள்‌ பலர்க்கும்‌ ஒப்பமுடிர்த அணிபே யன்றோ?' 
அங்ஙனம்‌ பொருட்பேறு இநெக்கச்‌ சொற்களைச்‌ தொகுக்கும்‌ திறன்‌, 
அச்‌ சொற்களின்‌ பிறப்பும்‌ வளர்ப்பும்‌ இயலுஞ்‌ செயலும்‌ பிறவும்‌ 
அறிந்து அவற்றை ஆளுமாற்றுனே கைவருவதொன்றென்ப அம்‌: 
ஊகத்துச்‌ "யைச்‌ சதேயாம்‌. ஆகலின்‌, ஆசிரியர்‌ கூறிய சொற்றொட 
ரெல்லாம்‌ மொழியியல்‌ கண்டறிர்‌து தொடுக்கப்பட்டனவே யாதல்‌: 
செல்லும்‌, செல்லாதென்பர்‌ ஒருசிலர்‌. என்னை ? ஆரியர்‌ புலமைத்‌ 
திறத்தை மலுக்கின்றிலம்‌; மற்று, அவர்‌ பன்னூறாண்டுகட்கு முற்‌: 
பட்ட காலத்தவராதலின்‌, மேற்றிசை மதிவாணர்‌ இற்றை நாட்‌ 
செய்து போதரும்‌ மொழியிய லாராய்ச்சியினை, ஆசிரியரேயாகப்‌ 
பிறரேயாக, அற்றைகாளே யறிந்து கையாண்டா ரென்றல்‌ பற்‌ 


பாயிரம்‌] வான்‌ சிறப்பு ௧௭ 


இள்ளங்‌ காரணமாகப்‌ பிறந்த உயர்வுஈவிற்தியேயாமன்றி நடுநிலை 
கோடா மெய்யுசை யாமோ ? என்பது அவர்‌ கடா, அதற்கு விடை:- 


மொழியிய லாராய்ச்சியினை விரித்து விளக்கும்‌ நூல்கள்‌ இச்‌ 
காலத்திற்போல முற்காலத்திற்‌ றோன்றில என்பதே கொண்டு, 
பண்டைச்‌ சண்டமிழ்ப்‌ புலவோர்‌ மொழிப்பொருட்‌ காரணம்‌ 
ஆராய்ச்‌இலர்‌,, அவ்‌ வாராய்ச்ெறைதானும்‌ . இனைத்தென 
அறிர்‌ இலர்‌, என்றல்‌ ஒவ்வாத, சாயனார்‌ காலத்‌ அக்கு மிக முற்பட்ட 
காலத்தினராய தொல்காப்பயனரே “ மொழிப்‌ பொருட்‌ காரணம்‌ 
விழிப்பச்‌ தோன்றா? (தோல்‌ - சோல்‌ - உரிச்‌ - ௬௬) எனச்‌ சூத்‌ 
இஞ்‌ செய்தலின்‌, மொழிப்பொருட்‌ காரணம்‌ ஆயுமாறொன்‌ அண்டு 
என்பதை அவர்‌ அறிர்து உடம்பட்டா ராகற்பால ரல்லரோ ? 
அஃதன்றியும்‌, ஈாயனார்‌ தாமே சொல்வன்மை என ஓர்‌ அதிகாரம்‌ 
வகுத்து ஆண்டுத்‌ * திறனறிந்து சொல்லுக சொல்லை * (குறள்‌-௬௪௪) 
என ஆணை தருதலின்‌, சொற்றிறம்‌ நுனித்தறிர்து கூறியவரே 
யாவர்‌ தாமும்‌ என்பது அணியப்படும்‌. *ஈயனில சொல்லினுஞ்‌ 
சொல்லுக சான்றோர்‌ - பயனில சொல்லாமை ஈன்று ? (குறள்‌-௧௯௪) 
என்ற ஆசிரியரோ, பா நிரப்புதல்‌ வேண்டி வேண்டாச்சொற்‌ பெய்து 
கூறுவர்‌ ? கூறார்‌. ஆதலின்‌, ஆசிரியாது இல்வியல்பு உளங்கொண்டு, 
அவர்‌ திருவாக்குகளீன்‌ பொருள்‌ காண்புழி, மிகையெனச்‌ தோன்‌ 
அஞ்‌ சொற்கட்குக்காரணங்‌ கண்டு கூறல்‌ எமக்குக்‌ கடப்பாடாயிற்று, 
இயலுமிடத்தெல்லாம்‌ யாம்‌ அக்‌ கடப்பாடு கடைப்பிடித்து எம்‌ 
சிறுமதிக்செட்டியாங்குக்‌ கூறும்‌ கருத்துடையேம்‌, அக்‌ கருத்தை 
நெழெவிட்டுச்‌ செல்லுமிடங்களில்‌, ஆசிரியர்‌ இயல்பென யாம்‌ நாட்‌ 
டிய கொள்கை வலிகுன்றியதென மயங்கற்க ; மற்று, உரைப்‌ 
பெருக்க மஞ்சியோ, எளிமை ரோக்கியோ, அன்றி எஞ்‌ சத்நறிவிற்‌ 
்‌ கெட்டாமை பற்றியோ அங்ஙனம்‌ ரெெவிட்டுச்‌ செல்வேமாயினோம்‌ 
என்றே கொள்க, இணி, யாம்‌ காணப்‌ புகுர்த சொற்பொருள்‌ 
காண்பாம்‌. 
உழவு என்பதன்‌ மூலப்பொருள்‌ முயற்சியே யாதல்‌ முன்னர்க்‌ 
கூறினாம்‌ ; அகவே உழவர்‌ என்பதன்‌ மூலப்‌ பொருள்‌ முயற்சி 
2 


~ 


கு திறாக்குறன்‌ [அறம்‌ 


யுடையார்‌ என்பதாம்‌. இவ்வாற்றான்‌, * ஏரின்‌ உழார்‌ உழவர்‌ ? 
என்னுஞ்‌ சொற்றொடர்‌ £ மூயற்சயுடையார்‌ ஏராலே செய்யும்‌ 
முயற்சியைக்‌ சைவிடுவர்‌ ? எனப்‌ பொருள்படும்‌. ஏராலே செய்யும்‌ 
மூயற்சியாவது மிலத்தைப்‌ பண்படுத்தி உண்பொருள்‌ விளைத்‌ 
தல்‌, அதனடியாக அப்‌ பொருளைக்‌ காத்தலும்‌ பண்டமாற்ற 
லும்‌ இன்னோரன்ன பிற முயற்கெளும்‌ உண்டாம்‌. ஆசவின்‌, 
அவ்‌ விளைத்தல்முயற்சி வீழ அது காரணமாகப்‌ பிறக்கும்‌ பிற ஈன்‌ 
முயற்சிகளும்‌ வீழும்‌, எனவே மக்கள்‌, விலங்கெங்கள்‌ போல, ஒரு 
- வரை யொருவர்‌ பறித்தலும்‌ ஒறுத்தலும்‌ வருத்தலும்‌ வதைத்தலும்‌ 
முதலாய தீமுயற்செளில்‌ தலையிடுவரென்பது பெறப்படும்‌. இத்தி 
முயற்கெளுக்குக்‌ கருவியாவது ஏரன்று; வில்லும்‌ வாளும்‌ வேலும்‌ 
கோலும்‌ ஆய பிறவே. இச்‌ கொடுங்‌ கருவிகள்‌ கொண்டு செய்யும்‌ 
திமுயற்சயோல்‌ ஆம்‌ பயன்‌ உலகம்‌ சீர்குலைந்து உயிர்கள்‌ அழிவதே 
யாம்‌. ஆகவே மழையின்மையால்‌ உலகத்அயிர்கள்‌ அழியும்‌ என்னும்‌ 
முடிபொருளைப்‌ புலன்கொளுமாற்முற்‌ குறிப்பிக்ச வேண்டியே 
ஆசிரியர்‌ £ ஏரின்‌ உழாஅர்‌ உழவர்‌ * எனத்‌ திருவாய்மலர்ர்தருள்வா 
சாயினர்‌ என்ப துணர்க, (௪) 


மழை ஆக்கவும்‌ அழிக்கவும்‌ வல்லது, 


௧௫. கேடப்பதூஉங்‌ கெட்டார்க்குச்‌ சார்வாய்‌ மற்றாங்கே 
எடப்பதூஉ மெல்லா மழை. 


(இ-ள்‌.) எல்லாம்‌ - (உணவு, முயற்சி, வளமை, 
தானம்‌, தவம்‌, பூசை, ஓழுக்கம்‌ முதலிய) எல்லாவற்றையும்‌, 
கெடுப்பதூஉம்‌ - (தான்‌ பெய்யாது பொய்த்து) அழியச்‌ 
செய்வதும்‌, கெட்டார்க்கு - (அவை) அழியப்பட்டவர்க்கு, 
சார்வாய்‌ - அணேயாய்‌ (நின்று பெய்து), மற்று ஆங்கே - 
முன்‌ அழித்தாத்போல (அழிந்தவற்றை மிண்டும்‌) எடுப்ப 


அடம்‌ - உண்டாக்குவதும்‌, மழை - மழையே. 


பாயிரம்‌] வான்‌ சிறப்பு ௧௯ 


(இ-து.) உணவு, முயற்சி, வளமை, தானம்‌, சவம்‌, பூசை, 
ஒழுக்கம்‌ முதவிய எல்லாவற்றையும்‌ தான்‌ பெய்யாது கின்று அழிப்‌ 
பதும்‌; அவை அழியப்பட்டவர்க்குத்‌ துணையாய்‌ நின்று பெய்து, 
முன்‌ அழித்சாற்போல, அழிர்‌ தவற்றை மீண்டும்‌ உண்டாக்குவதும்‌ 
மழையே. 

கெடுத்தல்‌ - அழித்தல்‌. எடுத்தல்‌ - எழச்செய்கல்‌, உண்டாக்‌ 
குதல்‌. மற்று “ மூன்‌ செய்ததற்கு மாரான தொழிலை உணர்த்தும்‌ 
பொருளில்‌ வந்தது. ஆங்கு - தொழில்‌ ஒப்புமை காட்டும்‌ உவம 
உருபு. 


* கெடுப்பதும்‌ ' * எடுப்பதும்‌ ? எனற்‌ பாலன இசை நிறைக்க 
நீண்டன. £கெடுப்பதும்‌ எடுப்பதுமாகிய எல்லாம்‌? என்றலு 
ட்‌ 


.முண்டு, (௫) 
சிறுபோநவின்‌ ஆக்கழம்‌ மழையால்‌. 


௧௬. விசும்பிற்‌ றுளிவீழி னல்லான்மற்‌ மாங்கே 
பசும்புற்‌ றலைகாண்‌ பரிது. 


(இ-ள்‌.) விசும்பின்‌ - மேகச்தினின்றும்‌, அளி - 
மழை, விழின்‌ அல்லால்‌ - விமுந்தாலன்‌ றி, ஆங்கே - (பல 
வகைப்‌ பயிர்கள்‌ தோற்றுவதற்கு இடமான) அவ்விடத்திலே, 
பசும்புல்‌ - இளம்புல்லின்‌, தலை-முனையையும்‌, காண்பு அரிது- 
காணல்‌ முடியாது. 

(இ -து.) மேகத்தினின்றும்‌ மழை விழுந்தா லன்றிப்‌ பல 
வகைப்‌ பயிர்கள்‌ தோற்றுவதற்கு இடமான அவ்விடச்திலே இளம்‌ 
புல்லின்‌ மூளையையும்‌ காணுதல்‌ முடியாது. 


விசும்பு - மேகம்‌ (ஆகுபெயர்‌). அளீ*மழை. பசுமை- இளமை. 
காண்பு - காணுதல்‌. 


மற்று அசை, உம்மை வருவிச் அரைக்கப்பட்ட ௮. 


௨௰ திருக்குறள்‌ [அறம்‌. 


மேல்‌ எல்லாம்‌ அழிவதும்‌ ஆவதும்‌ மழையால்‌ என்றார்‌, ஈண்டு 
அவ்வெல்லாம்‌ என்றவற்றுள்‌ மிகச்‌ சிறிய புல்லும்‌ மழையானன்றி: 
ஆகாது என்பது காட்டினார்‌. ஆகவே மிகப்பெரியதும்‌ மழையா 
னன்றி ஆசாது என்பது பெறப்படும்‌. (௬): 


பேநம்போநளின்‌ கேடும்‌ மழையால்‌. 


௧௭. நெடங்கடவலுந்‌ தன்னீர்மை குன்றக்‌ தடிந்தேழிலி 
தானல்கா தாகி விடின்‌. 


(இ-ள்‌.) எழிலிதான்‌ - மேகம்தான்‌, தடிர்து - (கட 
லில்‌ உள்ள நீரை முகந்து) குறைத்து, ஈல்காஅ ஆகிவிடின்‌-. 
(அக்‌ கடலின்கண்‌ பெய்து) கொடுக்காவிட்டால்‌, நெடும்‌. 
கடலும்‌ - (நீர்‌ நிறைக்க) விசாலமரகய அக்கடலும்‌, தன்‌ 
நீர்மை குன்றும்‌ - தனது இயல்பிற்‌ குறையும்‌. 

(இ- து.) மேகம்‌ தான்‌ கடலில்‌ உள்ள நீரை முகந்து: 
குறைத்து, அக்‌ கடலின்கண்‌ பெய்து கொடுக்காவிட்டால்‌, நீர்‌ 
நிறைர்ச விசாலமாயெ அக்கடலும்‌ தனது இயல்பிற்‌ குறையும்‌. 

நீர்மை - இயல்பு, குன்றும்‌ - குறையும்‌. தடிர்து . குறைத்து, 
தடி.சல்‌ * படுத்தல்‌; “ கடிமரர்‌ தடியு மோசை ? என்பது புற. 
நானூறு (௩௬). எழிலி - மேகம்‌. நல்குதல்‌ - கொடுத்தல்‌, 

மேகம்‌ கடல்நீரைக்‌ கொள்ளு தலை £ மழைகொளச்‌ குறையாது 
புனல்புக மிகாது . கரைபொரு இரங்கு முந்நீர்‌? எனவரும்‌ மதுரைக்‌ 
காஞ்சி (௪௨௫-௪௨௫) அடிகளிலும்‌ காண்க. மேகம்‌ கொள்ளுத 
லாற்‌ கடல்‌. குறைபடுவ சன்றேனும்‌ கொள்ளும்‌ அச்செயல்‌ குறைத்‌. 
தலேயாசலின்‌, * தடிந்து * என்றார்‌ ஆரியர்‌. இக்‌ கருத்தானே 
பரிபாடலினும்‌ (௨௰) * சூன்முஇர்‌ முல்‌' (௩) 'சடல்‌ குறைபடுத்தநீர்‌ 
கல்குறை படவெறிக்து ? எனப்பட்ட, மேற்காட்டிய மதுரைக்‌ 
சாஞ்சி அடிகளினும்‌ கடல்‌ குறையாத தற்குக்‌ காரணம்‌ புனல்‌: 
புகுதலும்‌, மிகாசசற்குச்‌ காரணம்‌ மழை கொள்ளுதலும்‌  ஆதலைக்‌: 


பாயிரம்‌] வான்‌ சிறப்பு ௨௧ 


குறிப்பித்து, புனல்‌ புகுமாறு புலப்படுக்க வேண்டிக்‌ கடல்‌ என்னாது 
முந்நீர்‌ என்றமை காண்க. 
தடி என்பது மின்னலுக்கு ஒரு பெயராகையால்‌ (சம்பை, 
வித்தரு, சபலை, தத்‌ அச்‌, சஞ்சலை, கன), தடி, ஒளி மின்னல்‌” 
பிங்கலந்தை), தடிர்து என்பதற்கு மின்னி எனப்‌ பொருளுரைப்‌ 
பது முண்டு. பொருட்‌ சிறப்பு ரோக்கி ஏற்றது கொள்க. 

கடல்‌ தன்‌ இயல்பிற்‌ குறைதலாவ து £ ஈீர்வாமுயிர்கள்‌ பிறவா 
மையும்‌ மணிமுதலாயின படாமையும்‌ ' கடற்‌ பொருளுக்கு மழை 
வேண்டப்படுவது பற்றிப்‌ “ பாட்டம்‌ பொய்யாது வலைவளஞ்‌ 


சிறப்ப ? எனப்பட்டது நற்றிணேயினும்‌ (௩௮), பாட்ட ம-மேகம்‌, 


கடல்‌ மிகப்‌ பெரியதாதலோடு முற்றும்‌ நீரால்‌ நிறைந்தது) 
ஆயினும்‌, அர்‌ நீரை மேகம்‌ முகந்துகொண்டு மீண்டும்‌ தனக்குக்‌ 
கொடுத்தாலன்றி ௮த தனக்குப்‌ பயன்படுமா நில்லை. இதனான்‌ 
மேகத்தின்‌ உயர்வு விளங்கும்‌. 


இக்‌ குறட்பாவிலே மழையின்‌ பெருமை விளங்கித்‌ தோன்று 
மான ஆசிரியர்‌ சொற்களைத்‌ தெரிர்செடுத்துக்‌ கோத்திருக்கும்‌ 
பான்மை பாராட்டற்பாலஅ, கடல்‌ என்பதே பெருமைக்கு உவமை 


? “கடலன்ன காமம்‌? 


யாதல்‌, ' கல்விக்‌ கடல்‌ ? £ சருணைச்‌ கடல்‌ 
£ தன்மை கடலிற்‌ பெரிது ? என வரும்‌ சொற்றொடர்களால்‌ அறியச்‌ 
டெக்றெது. அப்‌ பெருமை பின்னும்‌ சிறர்து விளங்க * தெடுவ்‌ 
கடல்‌ ? என்றார்‌. இயல்பு என்னாது நீர்மை £ என்றார்‌, மழைநீர்‌ 
வேண்டி நிழ்கும்‌ அக்கடல்‌ நீராலே நிறைந்து நிற்கும்‌ தன்மைய 
தென்பதைக்‌ குறிப்பிக்க. கெடும்‌ என்னாது * கன்றும்‌ ? என்றார்‌, 
மழையின்‌ உதவியை வேண்டி நிற்கும்‌ கடலின்‌ ஏழ்மை தோன்ற. 
இரப்பார்‌ உளங்‌ குன்றுதல்‌ இயற்கை, பெரியார்‌ சிறியாராகக்‌ 
குன்றுதலே குறிக்கற்பாற்று; முரணணி ஆண்டுப்‌ பெறப்படுகலின்‌. 
குன்றும்‌ என்னும்‌ சொல்லின்‌ ஆற்றல்‌, ரெடுங்கடலும்‌ என்னும்‌ 
சொற்றொடரோடு கூட்டி சோக்சப்‌ புலனாம்‌ ; * குன்றி னனையாருங்‌ 
குன்‌ அவர்‌ ? (துறன்‌ - ௯௬௫) என்றவிடத்தும்‌ இச்‌ சொல்லாற்றல்‌ 


௨௨ திருக்குறள்‌ [அறம்‌ 


வெளிப்படுமாறு காண்க. இவ்வாறு ஒரு பெரும்‌ பொருள்‌ மழைக்கு. 
“முன்‌ தாழுமாறு கூறவே மழையின்‌ பெருமை சிறர்து தோன்றும்‌. 
கடல்‌ நீரை மழை கொள்ளும்‌ ; மழைநீரைச்‌ கடல்‌ கொள்ளாம்‌. 
இல்‌ வாற்றான்‌ ஒன்றற்‌ கொன்று ஏற்றத்‌. சாழ்வு இல்லை எனப்படும்‌... 
அது படாமைப்‌ பொருட்டு, முகர்து, குடித்து முதலிய ஏற்புடைச்‌ 
சொற்கள்‌ பிறவற்றை ஏற்புடையனவல்ல என நீக்கித்‌ ₹ தடிந்து ? 
என்றார்‌, * சூர்மு சல்‌ தடிச்ச சுடரிலை நெடுவேல்‌ ? (திநழரு - ௪௬) 
என்பதிற்‌ போல கடிசலில்‌ வினைமுதலின்‌ ஆற்றல்‌ தொணிக்கின்‌ 
றமையின்‌. மேகம்‌ என்னாது ' எழிலி £ என்றார்‌ எழுச்சியுடையதூ 
என்பது தோன்ற. பெய்யாது என்னாமல்‌ ஈல்காது என்றார்‌ மேகத்‌ 
தின்‌ வள்ளன்மை தோன்ற, * எழிலி தான்‌” என்பதில்‌ மேகம்‌ 
வள்ளன்மையில்‌ தனக்கு கிகர்‌ தானே என நிற்கும்‌ குறிப்புளகாதலும்‌ 
காண்க. கொள்ளல்‌, கொடுத்தல்‌ என்னும்‌ இருவினையும்‌ கடல்‌ 
மழை இரண்டிற்கும்‌ உளவாகவும்‌, கடலுக்குக்‌ சகொடுச்தல்‌ வினையை 
ஒருசிறிதும்‌ காட்டாது கொள்ளல்‌ வினையைமட்டும்‌ அதன்‌ இழிவு 
சோன்ற அதனாற்‌ பெறப்படும்‌ பிறிதொரு வினையாயெ குன்றலாற்‌ 
பெறவைத்ததும்‌, மழைக்குக்‌ கொள்ளல்‌ கொடுத்தல்‌ ஆயெ இரு 
வினையையும்‌ பெறவைச்து, அவற்றுட்‌ கொள்ளல்‌ வினையைச்‌ 
சிறப்பின்பா லாக்யெதும்‌ உய்த்‌ துணரற்பாலன, (௭) 


மழையின்மையாற்‌ பூசை கெடுதல்‌. 


௧௮. சிறப்போடு பூசனை செல்லாது வானம்‌ 
வறக்குமேல்‌ வானோர்க்கு மீண்டு. 


(இ - ள்‌.) வானம்‌ - மழை, வறக்குமேல்‌ - (பெய்யாது) 
வறளாமானால்‌, வானோர்க்கும்‌ - தேவர்களுக்கும்‌, ஈண்டு - 
இவ்வுலகில்‌, சிறப்பொடு பூசனை - (மக்களா ற்‌ செய்யப்படும்‌) 
சிறப்போடு கூடிய பூசை, செல்லாது - நடவாது. 

(இ-து.) மழை பெய்யாது வறளுமானால்‌ தேவர்களுக்கும்‌ இவ்‌ 
வுலல்‌ மக்களாற்‌ செய்யப்படும்‌ சிறப்போடு கூடிய பூசை நடவாது. 


பாயிரம்‌] வான்‌ சிறப்பு ௨௩ 


இறப்பு - விழா. பூசை - நித்திய வழிபாடு, 

நித்தியவழிபாடும்‌ ஈஉடவாது, இருவிழாவும்‌ ஈடவாது என்பது 
கருத்து, விழா சைமித்திகம்‌ எனப்படும்‌; இது நித்தியவழிபாட்டில்‌ 
கேரும்‌ வழுவுதீரச்‌ செய்யப்படுவது; ஆதலின்‌ இதை முற்கூறினார்‌. 
£ இறப்பொடு ' என உடனிகழ்ச்சிப்‌ பொருளில்‌ வர்த மூன்றனுருபு 
தந்த, நெப்போடுகடிய பூசை என்றவின்‌ செல்லாது என ஒருமை 
மூடிபாயிற்று. பூசனை - பூஜா என்னும்‌ வடசொல்வின்‌ திரிபு. 

வானம்‌ வறக்குமேல்‌ ஈண்டு செல்லாது என்றதில்‌ முரணணி 
விளங்குவது காண்க, 


மழையின்மையால்‌ தானழம்‌ தவழம்‌ கெடுதல்‌. 


௧௯. தானம்‌ தவமிரண்டுக்‌ தங்கா வியனுலகம்‌ 
வானம்‌ வழங்கா தேனின்‌. 


(இ-ள்‌.) வானம்‌ - மழை, வழங்காது எனின்‌ - 
(நீரைப்‌ பெய்து) கொடாகாயின்‌, தானம்‌ தவம்‌ இரண்டும்‌ - 
தானமும்‌ தவழுமரகிய இரண்டு அறங்களும்‌, வியன்‌ உல 
கம்‌ - (இரச்தப்‌) பெரிய உலகத்தில்‌, தங்கா - நிற்கமாட்டா. 

(௫ - து.) மழை நீரைப்‌ பெய்து கொடாதாயின்‌, தானமும்‌ 
சவமுமாயெ இரண்டு அறங்களும்‌ இர்தப்‌ பெரிய உலகத்தில்‌ 
நிற்கமாட்டா. 

வழங்குதல்‌ - கொடுத்தல்‌. தானம்‌, தவம்‌ இரண்டும்‌ வட 
சொல்‌: ஈகை, ரோன்பு என்பன அவற்றின்‌ பொருள்‌. 
* தானமாவது அறகெறியான்‌ வந்த பொருள்களைத்‌. தக்கார்க்கு 
உவகையோடு கொடுத்தல்‌, தவமாவது மனம்‌ பொறிவழி போகாது 
கிற்றற்பொருட்டு விரதங்களால்‌ உண்டிசுறாக்கல்‌ முதலாயின, 
பெரும்பான்மை பற்றித்‌ தானம்‌ இல்லறத்தின்‌ மேலும்‌ தவம்‌ அற 
வறத்தின்‌ மேலும்‌ நின்றன சீ 


* பரிமேலழகர்‌ உரை, 


௨௪ திருக்குறள்‌ [றம்‌ 


அறத்தின்‌ இருவகையான இல்லறம்‌ துறவறம்‌ இரண்டிற்கும்‌ 
முறையே இறந்த தானம்‌ தவம்‌ இரண்டும்‌ நில்லா எனவே அறகெறி 
இவ்வுலகில்‌ நிலைபெறு தற்கு மழையே காரணமாதல்‌ பெறப்பட்டது. 
உலகம்‌ பெரியதாயினும்‌, மழையானன்றி, அதற்குச்‌ கொடைப்‌ 
பெருமை இல்லை என்பது தோன்ற * வியனுலகம்‌ ? என்றார்‌, (க) 


மழையின்மையால்‌ ஒழக்கம்‌ கேடுதல்‌, 


௨௰. நீரின்‌ றமையா துலகேனின்‌ யார்யார்க்கும்‌ 
வானின்‌ றமையா தோழுக்கு. 


(இ-ள்‌.) நீர்‌ இன்று - நீர்‌ இல்லாமல்‌, உலகு - உலகி 
யல்‌, அமையாது எனின்‌ - பொருந்தாதானால்‌, வான்‌ இன்று 
- மழை இல்லாமல்‌, ஓழுக்கு - ஒழுக்கம்‌, அமையாது - 
பொருந்தா ௮, 


(இ - து.) சீர்‌ இல்லாமல்‌ உலயெல்‌ ஈடவாதானால்‌, மழையில்‌ 
லாமல்‌ ஒழுக்கம்‌ நில்பெறாஅ. 


உணவு உழவு பயிர்‌ முதலியவெல்லாம்‌ நீராலாதலை முதல்‌ ஏழு 
குறள்களாலும்‌ விளக்கினார்‌. மேல்‌ இரண்டு குறள்களாலும்‌ தெய்வ 
வழிபாடு தானம்‌ தவம்‌ முதலான அறங்கள்‌ நிலைபெறுதல்‌ கூறினார்‌. 
இக்‌ குறளால்‌ அவை யெல்லாவற்றையும்‌ தொகுத்து உலகியல்‌ ஒழுக்‌ 
கம்‌ என இரண்டில்‌ அடக்‌ அவையிரண்டும்‌ மழையின்றி ஈடவா 
எனக்‌ கூறியருளினார்‌. இவ்வாறு தொகுத்துத்‌ கூறியதிலும்‌ எஸீதி 
௮ணசச்‌ தக்கதாயெ நீரின்றி உலகியல்‌ ஈடவாமையை முன்னர்க்‌ 
கூறி அதை எடுத்துச்‌ காட்டாக்‌ மழையின்றி ஒழுக்கம்‌ நிலையா 
தென்னும்‌ அரிஅணர்‌ உண்மையை அறிவுறுத்தியமை காண்க. (௰) 


[] 


௩. நீத்தார்‌ பேருமை 


அஃதாவது முற்றத்‌ திறந்த முனிவரது பெருமை. அளிக்கவும்‌ 
அழிக்கவும்‌ வல்ல ஆற்றலை இயற்கையானுடைய வான்‌ போலாது 
அதனைத்‌ சவழமுதிர்ச்சியானே செயற்கையின்‌ எய்தியோர்‌ தறவோ 
ராதலின்‌, அவர்‌ பெருமை வான்‌ இறப்பின்‌ பிற்‌ கூறப்பட்டது. 
-வானால்‌ நிலைபெறும்‌ ஒழுக்கத்தை உலகிற்கு உள்ளவாறு உணர்த்த 


- வல்லோர்‌ அவரே யாதவின்‌ வானோடு அவர்க்கு இயைபுள காதல்‌ 


காண்க, இவ்‌ வியைபு விளங்கவே மேலை அதிகாரத்தை ஒழுக்க த்தின்‌ 
முடித்து இவ்வதிகாரத்தை அவ்‌ வொழுக்கத்தானே துவக்கினார்‌ 
ஆசிரியர்‌ என்பதும்‌ உணர்க, 


நீத்தார்‌ பேருமை உலகொப்பியது. 


௨௧, ஒழுக்கத்து நீத்தார்‌ பேருமை விழுப்பத்து 
வேண்டும்‌ பனுவற்‌ றுணிபு, 


(இ-ள்‌.) ஒழுக்கத்‌த-(அருளோககெடிய அற) ஒழுக்‌ 
கத்தில்‌ நின்று, நீத்தார்‌ - (அவாவினைத்‌) தூறந்தாரறு, 
பெருமை - மேன்மையை, பனுவல்‌ அணிபு - நூல்களதூ 
அணிவு, விழுப்பத்து - மேன்மையானவை எனப்படும்‌ பல 
வற்அள்ளும்‌, வேண்டும்‌ - (இதுவே மேன்மையான தென்று) 
விரும்பிக்‌ கூறும்‌. 

(இ - து.) அறவொழுக்கமுடைய அறந்தாரது பெருமையே, 


பெருமைக்‌ குரியன பலவற்றுள்ளும்‌ இறந்தது என்பது நூல்கள்‌ 
கொண்ட துணிபொருள்‌. ர 


விழுப்பம்‌ - மேன்மை. பனுவல்‌ - நூல்‌, 


ஒழுக்கம்‌ என்றது அருளோடுகூடிய ஒழுக்கத்தை. துறவொழுச்‌ 


க த்திற்கு அருளுடைமை இன்‌ றியமையாச்‌ சிறப்புடைய தென்பது 


“அருளொடு புணர்ந்த அகற்டியொனும்‌ ? (தோல - புறத்‌ - ௨௧) 


௨௬ திருக்குறள்‌ [அறம்‌ 


எனத்‌ தொல்காப்பியனார்‌ கூ அமாற்றான்‌ ' அறியப்படும்‌. * தெருளா 
தான்‌ மெய்ப்பொருள்‌ கண்டற்றால்‌ தேரின்‌ “ அருளாதான்‌ செய்யும்‌ 
அறம்‌ ? (குறள்‌ - ௨௪௯) என்றார்‌ ஈாயனாறாம்‌, அருளொடுகூடிய அவ்‌ 
வொழுச்கம்‌ இல்வழித்‌ அறவறம்‌ சிறப்பெய்தாது என்பதுபட 
“ஒழுக்கத்து நீத்தார்‌ * என்றார்‌. இக்‌ கருத்தானே ஆரியர்‌ போக்‌, 
* அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும்‌ - பிறன்பழிப்ப தில்‌ 
லாயி னன்று' (குறள்‌ - ௪௯) என்றமை காண்க. 


பனுவல்‌ என்பது அறம்‌ முதலியவற்றின்‌ இலக்கணம்‌ கூறும்‌ 
தூல்‌, ௮&த இப்‌ பொருட்டாதல்‌ * தாயபனுவல்‌ £ (தோல்‌ - சேய்‌- 
௨௩௬௫) என்பதற்குப்‌ பேராசிரியர்‌ கூறிய உரையான்‌ உணர்க. பனு 
வல்‌ செய்த பெரியார்‌ துணிவு பனுவன்மேல்‌ ஏற்றப்பட்டது. பனு 
வல்‌ செய்த பெரியார்‌ உயர்க்தோ ராகலானும்‌, உலகம்‌ என்பது 
உயர்க்சோர்‌ மாட்டாகலானும்‌ பனுவல்‌ ஒப்பிய நீத்தார்‌ பெருமை 
உலகொப்பிய தாதல்‌ பெறப்படும்‌, 


வேண்டுதல்‌ - விரும்புதல்‌ ; * வேண்டுதல்‌ வேண்டாமை? 
(குறள்‌-எ) என்றார்‌ முன்னும்‌, உவப்பதன்கண்‌ குற்றமும்‌ தோன்றா 
கெடும்‌ என்பதுபற்றித்‌ அறந்தார்‌ பெருமையில்‌ ஐயமுறாமற்‌ 
பொருட்டுப்‌ பனுவல்‌ வேண்டுமென்ப தன்று, பனுவலான்‌ ஆராய்ச்‌ 
தறிர்தககொண்ட துணிவு வேண்டு மென்பது படப்‌ *பனுவற்‌ 
அணிபு' என்றார்‌. 

ஆசிரியர்‌ ஈண்டும்‌ பிறாண்டும்‌ நீத்தார்‌, துறவோர்‌ எனக்‌ 
கொண்டது அவாவின்‌ நீக்ியோரை, இல்லம்‌ அகல்‌ தல்‌ முதலாய புற 
அசற்சி மாத்திரையே உடையாரை அன்றென்ப அணர்க, 

தூற்றுணிபு கூறி உண்மை அறிவுறுத்தலின்‌ இது ஆகம 
அளவை. 


நீத்தார்‌ பேருமை ஓப்பிலது, 


௨௨. துறந்தார்‌ பெருமை துணைக்கூறின்‌ வையத்‌ 
திறந்தாரை யேண்ணிக்கொண்‌ டற்று. 


பாயிரம்‌] நீத்தார்‌ பெருமை ௨௭ 


(இ-ள்‌. தறக்தார்‌ - (யான்‌ எனது என்னும்‌ பற்றுக்‌ 
களை) விட்டவரது, பெருமை - பெருமைக்கு, அணை கூறின்‌ 
- ஒப்புமை கூறப்‌ புகுந்தால்‌, வையத்து - இவ்வுலகில்‌, இறக்‌ 
தாரை - (பிறந்து இருர்து) இறக்தூ போனவர்களை, எண்‌ 
ணிக்‌ கொண்டு அற்று - (இத்தனை பேரென்று) எண்ணி 
அறியப்புகுக்தாற்‌ போலாம்‌. 

(இ - து.) நீத்தார்‌ பெருமைக்கு ஒப்புமை காணப்‌ புகுவது 
இறர்தவர்களை எண்ணித்‌ தொகை காணப்‌ புகுவது போல முடியாத 


காரிமமாம்‌. 


அணை - ஒப்பு. ஆசிரியர்‌ பரிமேலழகர்‌ கருதிய பொருளும்‌ 
இதுவே யாதல்‌, £அறந்தார்‌ துணை ? (குறள்‌-௩௧௰) என்பதற்கு 
அவர்‌ கூறிய உரையான்‌ உணரப்படும்‌. * துணைப்‌ பொருளாவது 
ஒப்புமை கூறப்பவெது * என்றார்‌ சேனவரையநும்‌ (தோல்‌ - சோல்‌ 
- கிளவி-௧௬). ஒப்புமைப்பொருள்‌ படவே, £ அணையற ' என 
வரும்‌ திநழநுகாற்றுப்படை (௨௩௭) அடியில்‌ £ துணை * என்பது 
வந்தது, 4 துணைப்ப * என்பது ஒர்‌ உவம உருபெனக்‌ கூறி அதற்கு 
உதாரணமாக இக்குறளையே காட்டினார்‌ பேராசிரியர்‌; தொல்காப்பிய 
உவமவியல்‌ பதினொராம்‌ சூத்திர உரையிற்‌ காண்க. 


துணை - அளவு எனினும்‌ இழுக்காத. கடவளடியவரைக்‌ 
கடவுளெனவே கருதுதல்‌ நூற்றுணிபாகலானும்‌, பற்றற்ற கடவு 
ளைப்‌ பற்றிப்‌ பற்றைவிட்டாரே அறவோராகலானும்‌ (குறள்‌ - ௬டு௰) 
அறவோர்‌ கடவளெனவே கருதப்படல்வேண்டும்‌. அக்‌ கருத்துக்‌ 
இசையவே நாயனாரும்‌ “பகவன்‌ முதற்றே உலகு ' (௧)_—“தெரிவான்‌ 
கட்டே உலகு? (௨௭); ' வாலறிவன்‌" (௨)--4வகைதெரிவான்‌ 
(௨௭) ; £ வேண்டுதல்‌ வேண்டாமை யிலான்‌ * (௪)--' துறந்தார்‌ ? 
(௨௨) ; * இறைவன்‌ பொருள்சேர்‌ புகழ்‌ * (௫)-—' நிறை மொழி மார்‌ 
தர்‌ பெருமை ' (௨௮); 'பொறிலாயி லைந்சவித்தான்‌ ? (௬)-—* ஐந்த 
வித்தான்‌ ? (௨௫); * அறவாழி அந்தணன்‌ ” (௮)—'அர்தணரென்‌ 
போர்‌ அறவோர்‌: '(ச ம) ; “எண்‌ குணத்தான்‌” (௯)---குணமென்னும்‌ 


௨௮ திருக்குறள்‌ . ்‌ [அறம்‌ 


குன்றேறி நின்றார்‌ (௨௧) என இவ்வாறு கடவுட்கும்‌ அறவோர்க்‌ 
கும்‌ வேறுபாடு பெரிதிலதாய்க்‌ காட்டியுள்ளார்‌. அவ்வாற்றான்‌ கட 
வளைத்‌ ' சனக்குவமை யில்லாதான்‌? (௪) என்றார்‌. துறவோர்‌ தம்‌ 
பெருமைக்கு உவமை யில்லாதார்‌ என்பதுபட இக்குறளைச்‌ கூறினா 
ராகற்‌ பாலர்‌ எனக்‌ கொள்வது ஆூரியர்‌ கருத்துக்கு இணங்கிய 
காதல்‌ கண்டு துணை என்பதற்கு ஒப்பு என்பதே பொருளாக உரைச்‌ 
தாம்‌. 


பிறப்பின்றி இறப்பில்லை ; பிறப்புக்கும்‌ இறப்புக்கும்‌ இடைப்‌ 
படுவது இருப்பு, ஆகவே இறந்தார்‌ எனவே பிறந்திருந்து இறந்‌ 
தார்‌ என்பது பெறப்படும்‌. மிகுதி குறிப்பன கடன்மணல்‌ முதலாய 
பிறவும்‌ உளவாக இறந்தார்‌ தொகையை உவமித்த து, நீத்தார்‌ பிறப்‌ 
பிறப்புக்களினின்‌ று வீடுபெற்றார்‌ என்பது தோன்ற, ' எல்லாப்‌ 
பிறப்பும்‌ பிறர்‌ தளை த்தேன்‌” என்று திநுவாதவூரடிகளும்‌ * அன்னை 
எத்தனை அன்னையோ அப்பனெத்தனை அப்பனோ, அன்றுமுத 
வின்றைவரைச்‌ சனனகோம எடுத்தெடுத்திங்‌ யொதனையா லழிர்த 
தல்லால்‌ என்று பிற்காலத்துப்‌ பிறசான்றோரும்‌ பிறப்பிறப்பின்‌ 
அளவின்மை அறிவுறத்திட்டார்கள்‌. பிறந்த பிறந்து இறக்கும்‌ 
அப்‌ பொது வியல்பின்‌ நீங்யோராதலால்‌ நீத்தார்‌ சிறப்புடையசாயி 
இர்‌. தன்கட்‌ டோன்றுவன வெல்லாம்‌ அழிதன்மாலைய வாதலின்‌ 
அவற்றை நோக்கச்‌ தான்‌ நிலைபேறுடைய தென்பது பற்றி இன்‌ 
வுலகம்‌ நிலம்‌ எனவும்‌ வையம்‌ எனவும்‌ கூறப்படும்‌ : நிலைப்பது நிலம்‌; 
வைகுவத வையம்‌, வைகுதல்‌ - தங்குதல்‌, நிலையாத உலகத்தை 
நிலையென மயங்கி மாண்டோர்‌ என்பதுபட “வையத்‌ திறந்தார்‌” 
என்றார்‌. 

அற்று - அத்‌ தன்மைத்து, கொண்டால்‌ என்னும்‌ வினை 
யெச்சம்‌ கொண்டு எனச்‌ திரிக்க, கொண்ட என்னும்‌ பெயரெச்சம்‌ 


அசரம்‌ கெட்டுப்‌ புணர்க்தது எனலுமாம்‌. 


உவமை கூறி உண்மை அறிவுஅத்தவின்‌ இஃது உவமான 
அளவை, (௨) 


பாயிரம்‌] * நீத்தார்‌ பெருமை ௨௯. 


நீத்தார்‌ பேநமை ஒப்புயர்வற்றது; 


௨௩. இருமை வகைதேரிந்‌ தீண்டறம்‌ வண்டார்‌ 
பேருமை பிறங்கிற்‌ றலகு. 


(இ-ள்‌.) இருமை - இம்மை மறுமைகளின்‌, வகை. 
தெரிர்‌து - கூறுபாட்டை அறிக்க, ஈண்டு அறம்‌ - உயர்ந்த 
அறமாகிய துறவை, பூண்டார்‌ - மேற்கொண்டவர்கள அ, 
பெருமை - சிறப்பே, உலகு பிறங்கிற்று - உலகில்‌ உயர்ச்த அ... 


இம்மை மறுமை என்னும்‌ இரண்டின்‌ தன்மையையும்‌ அறிக்‌ ௮, 
உயர்வுடையதாயெ அறவறத்தை மேற்கொண்ட நீத்தாரது பெரு 
மையே இவ்வுலகில்‌ உயர்ந்தது, அதைவிட உயர்ந்தது வேறில்லை 
என்பதாம்‌, 


(௫ - து.) மேல்‌ அறந்தார்‌ பெருமைக்கு ஒப்பில்லை என்றார்‌, 
உயர்ந்ததும்‌ வேறில்லை என்பது ஈண்டுக்‌ கூறினார்‌, எனவே 
அறர்தார்‌ பெருமை ஒப்புயர்வற்றதாயிற்ற. 


தேற்றேகாரம்‌ வருவிச்‌ அரைக்கப்பட்ட ௮, 


*இருமை என்ப இம்மையும்‌ மறுமையும்‌” என்பது பிங்கலந்தை. 
இம்மை - இப்‌ பிறப்பு, மறுமை - வருபிறப்பு, மஅபிறப்பின்கண்‌ 
இன்டமெய்தலா மெனவும்‌ சுவர்க்கத்‌இன்கட்‌ சென்று போகர்‌ அய்க்‌ 
கலாமெனவும்‌ ஈல்வினையினை இப்பிறவியிற்‌ செய்வோர்‌ பலர்‌. அவர்‌ 
போலாது எத்துணை இன்பம்‌ வருவதாயினும்‌ பிறவி வலையிற்‌ பட 
ஒருப்படாத பெருமையுடையார்‌ என்பது தோன்ற “இருமை வகை 
தெரிச்‌ திண்டறம்‌ பூண்டார்‌? என்றார்‌. ௭௧ கருதியும்‌ மறுமை 
வேண்டாதார்‌ நீத்தோரென்ப.து 'வானேயும்‌. பெறில்‌ வேண்டேன்‌ 
மண்ணாள்வான்‌ மதித்துமிரேன்‌' எனவும்‌, “வானானாம்‌ செல்வமும்‌ 
மண்ணாசும்‌ யான்வேண்டேன்‌' எனவும்‌ சான்றோர்‌ அருளியவாந்றான்‌ 
அறியப்படும்‌. இருமை எண்ணின்சண்ணதாசலான்‌ “பிறப்பு வீடு 
என்னும்‌ இரண்டு' எனக்‌ கொள்ளுதலும்‌ உண்டு. 


க௰ இருக்குறள்‌ [அறம்‌ 


ஈண்டுதல்‌ - உயர்தல்‌ ; 'கற்றிண்டு மெய்ப்பொருள்‌' (குறள்‌ - 
௩௫௯) என்றார்‌ பிறாண்டும்‌; “ஈண்டு செவன்‌ .... ஞாயிறு” என்பது 
புறநானூறு (௨௫). ஈண்டு என்பதற்கு இப்‌ பிறவியில்‌ எனப்‌ 
பொருள்கொள்வதும்‌ ஆமாயினும்‌, ௮அஅதான்‌ கூறாமே கொள்ளக்‌ 
இடத்தலின்‌ உயர்ந்த என்பதே ஏற்புடைப்‌ பொருளாதலறிக, அல்ல 
தூஉம்‌ வாளாதே “அறம்‌ பூண்டார்‌” எனின்‌, “அறம்‌ எனப்பட்டதே 
இல்வாழ்க்கை? (குறள்‌ - ௪௯) என்பது கொண்டு இல்லறம்‌ பூண்டார்‌ 
எனக்‌ கோடல்‌ சாலுமாகலின்‌, அறவறம்‌ பூண்டார்‌ என்பது தோன்ற 
“ண்டறம்‌ பூண்டார்‌' என்றார்‌ என்க. அறவோரே உயர்ந்த அறம்‌ 
பூண்டார்‌ என்பது “தலைப்பட்டார்‌ தீரத்‌ அறந்தார்‌' (குறள்‌ - ௩௪௮) 
என்றதாற்‌ பெறப்படும்‌. 

பிறங்குதல்‌ - உயர்தல்‌, இஃது இப்பொருட்டாதல்‌ “பிறங்கு 
நிலைமாடத்‌ அறந்தை போ எனவரும்‌ புறப்பாட்டிற்‌ (௬௧) காண்க, 
பிறங்குதல்‌ - விளங்குதல்‌ என்பதும்‌ உண்டு, 

£ இருமை? என்பதற்குப்‌ பெருமை என்னும்‌ பொருளும்‌ 
உளதாதலின்‌ ' பெருமையின்‌ தன்மையை அறிர்து அறவறம்‌ பூண்‌ 
டார்‌ பெருமையே உயர்ந்தது ' என்று கொள்ளுதலும்‌ பொருர்தும்‌; 
பெருமையின்‌ தன்மையாவது பெருமையுடையதன்‌ தன்மை ; 
அஃதாவது வீட்டின்‌ தன்மை ; *சிறப்பென்னும்‌ செம்பொருள்‌ ' 
(துறள்‌-௩௫௮) என்பதூஉங்‌ காண்க, சிறப்பு - பெருமை. 


உலகத்தில்‌ நீத்தார்‌ பெருமையே உயர்ந்த து எனவே அதைவிட 
உயர்ந்தது உலகத்தில்‌ வேறில்லை என்று ஒழிர்ததன்‌ அபாவம்‌ 
பெறப்படுதலின்‌ இஃது அபாவ அளவை. (௩) 
நீத்தசாது ஆற்றல்‌. 
௨௪. உரனேன்னும்‌ தோட்டியான்‌ ஓரைந்தும்‌ காப்பான்‌ 
வானேன்னும்‌ வைப்புக்கோர்‌ வித்து. 
(இ-ள்‌.) உரன்‌ என்னும்‌ - அறிவு என்னும்‌, தோட்டி 
யால்‌ - அவகுசத்தால்‌, ஓர்‌ ஐந்தும்‌-உணரும்‌ (புலன்களாகிய 


பாயிசம்‌] நீத்தார்‌ பெருமை ௩௧ 


யானை) ஐந்தனையும்‌, காப்பான்‌ - (கெறிதவறிச்‌ செல்லாமற்‌) 
காப்பவன்‌, வரன்‌ என்னும்‌ - மேலான அ என்று கூறப்படும்‌, 
வைப்புக்கு - (வீட்டு) நிலத்துக்கு, ஓர்‌ வித்து - ஒரு விதை 
(போல்வான்‌). 


(இ - து.) அறிவு என்னும்‌ அங்குசத்தால்‌ ஐம்புலனான ஐச்‌. 
யானைகளையும்‌ அடக்கியாளும்‌ நீத்தார்‌ முத்திஙிலத்‌ திற்‌ சென்று பயன்‌ 
பட விருக்கும்‌ விதைபோல்வர்‌. 


உரன்‌ - அறிவு, மணக்குடவரும்‌ இப்பொருளே கொண்டார்‌. 
திண்மை யெனப்‌ பொருள்‌ கொண்ட ஆசிரியர்‌ பரிமேலழகரும்‌ 
£ திண்மை ஈண்டு அறிவின்‌ மேற்று, என இச்‌ கருத்‌ தடன்பட்டார்‌, 
உரன்‌ அறிவாதல்‌ சிறுபாணாற்றுப்‌ படையில்‌ *மறுவின்றி விளங்கிய 
(௧௨௧) உரன்‌ (௧௧௫) எனக்‌ கொண்டு உச்சிமேற்‌ புலவர்கொள்‌ 
கச்சினார்க்சியர்‌ கூறும்‌ உரையால்‌ உணரப்படும்‌. 


தோட்டி - அங்குசம்‌, * சரணனல்‌ கணிக்‌ி யங்குசர்‌ தோட்டி 
என்பது பிங்கலந்தை. தொடுதல்‌ - வளைதல்‌ ; அங்குசம்‌ முனை 
வளைர்‌.திருத்தலின்‌ தோட்டி எனப்பட்டது. (தொடு என்பதற்கு 
முதனிலை தொள்‌ ; இதனடியாகவே தொளை, தோள்‌, அவள்‌, 
தோணி, அணை, தூண்‌, தொய்வு, தொன்னை, தோல்‌, தொம்பை, 
அம்பு, அலை, அரட்டு, அறட்டி, தொடு, தொடி, தோடு, தோண்டு, 
தொண்டு, தொண்டை, தோண்டி என்னு மிவை முதலாய பல 
சொற்கள்‌ தோன்றியவாறு ஆய்ச்துணாப்‌ புலனாம்‌.) 


ஒர்‌.தல்‌ - உணர்தல்‌, ஓர்‌ ஜக்தூ என்பதற்கு உணரும்‌ வாயில்க 
ளாயெ ஜந்து என்னும்‌ பொருள்‌ போதரவே * பொறி களாயெ 
ஐந்து * என்றார்‌ பரிமேலழகர்‌, * உலகமொரு மூன்றும்‌ ' என்பது 
போல *ஐரைச்து” என்பதனை ஜர்‌ அ எனினுமாம்‌, 

வைப்பு - நிலம்‌. * நாமநீர்‌ வைப்பு * (குறள்‌ - ௧௪௯) என்றார்‌ 
பிறாண்டும்‌, இவ்வுலகத்தில்‌ ( வேட்கை வேர்‌ வீழ்த்து முற்றிக்‌ காசு 
அம்‌ களிப்பு மென்னும்‌ கவடு விட்டு அவலம்‌ பூத்‌ மாய ரிடும்பை 


௩௨ திருக்குறள்‌ . [அறம்‌ 


காய்த்து மரணமே கனிய ' நிற்கும்‌ விதையன்‌ அ, மேலுலகத்தில்‌ 
பற்றற்றான்‌ பற்றினைப்‌ பற்றிப்‌ பேரின்பக்‌ கவடு விட்டு அறம்‌ பூத்து 
அன்பு காய்த்து அருளே கணிய மிற்கும்‌ விதை யென்பார்‌ * வரன்‌ 
என்னும்‌ வைப்புக்கோர்‌ வித்து * என்றார்‌. 

யானை போலச்‌ கட்டுக்கு அடங்குதல்‌ அரிதார்‌ தன்மை உள. 
தாதல்‌ பற்றிப்‌ புலனை யானை என்றார்‌. அறிவென்னும்‌ ஒரே தோட்டி 
யான்‌ ஜந்‌.து யானைகளை அடக்கினோர்‌ என்றலின்‌ நீத்தாரது ஆற்றல்‌ 
புலப்படுமாறு காண்க, 

யானை “*அறிந்தறிக் அம்‌ பாசனையே கொல்லும்‌? என்பவாக 
லின்‌, அதனோ டொப்புமையுடைய ஐம்புலனும்‌ ஒருசிறிது சோர்‌ 
வுறின்‌ உடையானைக்‌ கெடுக்கும்‌ என்பதும்‌ உணரப்படும்‌, 

புகையுளதெனவே தி உண்டென அனுமித்தல்‌ போல, ஐஜக்தி 
யானையை அடக்கும்‌ எனவே ஆற்றல்‌ உண்டென அனுமிக்க வைத்த 
லின்‌ இஃது அனுமான அளவை கசாட்டியதாயித்று. (௪) 


நீத்தார்‌ ஆற்றலுக்கு இந்திரனே சான்று. 


௨௫. ஐந்தவித்தா னாற்ற லகல்விசும்பு ளார்கோமான்‌ 
இந்திரனே சாலுங்‌ கரி. 


(இ-ள்‌.) ஜந்து அவித்தான்‌ - (புலன்கள்மீக செல்‌ 
கின்ற அவா) ஜஐந்தனையும்‌ அடக்கயோன அ, ஆற்றல்‌ - வலி 
மைக்கு, அகல்‌ - அகன்ற, விசும்பு உளார்‌ - வானத்தில்‌ 
உள்ளாரான (தேவர்களின்‌), கோமான்‌ - தலைவனாகிய, 
இர்திரனே - இந்திரனே, சாலும்‌ கரி - போதுமான சான்று. 

(௫ - து.) நீத்தாரது வலிமைக்கு வானவர்‌ தலைவனான 
இர்திரனே போதுமான சான்ற. 

விசும்பு - வானம்‌. கோமான்‌ - தலைவன்‌. கரி - சான்று. 

அகலிகையை விரும்பி இர்திரன்‌ கெளதமரால்‌ சாபம்‌ பெற்ற 
வாலா ஈண்டுச்‌ சுட்டப்பட்டது. தான்‌ அவாவினை அவியாமல்‌ 


பாயிரம்‌] நீத்தார்‌ பெருமை ௩௩ 


அவித்தவனாற்‌ சாபம்‌ எய்தினமையின்‌ இர்திரன்‌ சான்றாயினான்‌. 
“ஆற்ற லசல்‌' என உருபு விரிப்பினும்‌ செய்யுள்‌ சதையாதாகலின்‌ 
ஐச்சவித்தான்‌ ஆற்றலால்‌, தன்‌ ஆற்றல்‌ அகன்‌ று சாப மெய்திய இர்தி 
சனே சாலுவ்‌ கரி என்னும்‌ பொருளும்‌ பயப்பிப்பான்‌ கருதி ஆசிரியர்‌ 
£ ஆற்ற லகல்‌ ? எனத்‌ தொகையாக்கினா ரெனக்‌ கோடல்‌ ஓவ்வும்‌, 
மக்களால்‌ பூசிக்கப்படும்‌ தேவர்கட்குத்‌ தலைவன்‌ என இர்‌ திரன்‌ 
பெருமை புலப்பட “விசம்புளார்‌ கோமான்‌” என்றார்‌. “காலும்‌ 
கரி? என்றது முனிவரான்‌ எய்திய சாபமும்‌ சாபநிக்கமும்‌ புலப்‌ 
படுக்கும்‌ யாக்கையன்‌ இர்‌ நிரனாதலும்‌, அவன்‌ முனிவர்ப்‌ பிழைத்‌ 
தீமையை உலகம்‌ மறத்தற்‌ பெனின்‌ றி மக்கள்‌ மணவினைச்‌ காலத்து 
மகளீர்‌ அம்மி மிதிக்கும்‌ ஐதிகம்‌ நிலைபெற்றதும்‌ கருதி. 


வழக்குண்மை காட்டிப்‌ பொருள்‌ அறிவுறுத்தலின்‌ இஃது 
ஐதிகம்‌ என்னும்‌ அளவை. ள்‌ (௫) 


நீத்தார்‌ செயற்கரிய சேய்தலாற்‌ பெருமைக்‌ தரியர்‌, 


௨௬. செயற்கரிய செய்வார்‌ பெரியர்‌ சிறியர்‌ 
செயற்கரிய சேய்கலா தார்‌. 


(இ-ள்‌.) செயற்கு அரிய - செய்வதற்கு அருமை 
யானவற்றை, செய்வார்‌ - செய்வோரான நீக்தார்‌, பெரியர்‌ 
- பெருமையுடையவர்‌ (அவர்‌) ; செயற்கு அரிய - செய்‌ 
தற்கு அருமையானவற்றை, செப்கலாதார்‌ - செய்யம்‌ 
டாதவர்‌, சிறியர்‌ - சறுமையுடையவர்‌ (ஆவர்‌, 


(௫ - து.) சீத்தார்‌ செய்தற்கு அருமையானவற்றைச்‌ செய்பவ 
சாதலாற்‌ பெருமையுடையோராவர்‌ : ஏனையோர்‌ அவ்வாறு 
அரியவற்றைச்‌ செய்ய மாட்டாதவர்‌ ஆதலின்‌ இறியர்‌, 


செய்தற்கு அரியவாவன ஹம்‌ சவிச்சன்‌ முதலாயின. செயற்‌ 
கெளியவாவன மனம்‌ வேண்டியவாறே அதனைப்‌ பொறிவழிகளால்‌ 


8 


௩௪ திருக்குறள்‌ [அறம்‌ ' 


புலன்களிற்‌ செலுத்தல்‌ முதலாயின. ₹ செய்க லாதார்‌? என்பது 
செய்‌ அலாதார்‌ என்னும்‌ இரு சொற்கள்‌ இடையே குகரச்‌ சாரியை 
பெற்று முடிக்கு. அலாதார்‌ - மாட்டாதார்‌. 


பெருமையும்‌ சிறுமையும்‌ தத்தம்‌ செய்கை பற்றியே அளச்‌ 
தறியப்படும்‌ என்பது * பிறப்‌ பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌ ) இறப்‌ 
பொவ்வா - செய்தொழில்‌ வேற்றுமையான்‌ ' (குறள்‌ - ௬௭௨) என்‌ 
பதாற்‌ பெறப்படும்‌. 


“அரிய செய்வார்‌ பெரியர்‌ ; நீத்தார்‌ அரிய செய்வார்‌; அத 
லின்‌ நீத்தார்‌ பெரியர்‌ * என்பது அநத்தாபத்தியால்‌ உணரப்‌ 
படும்‌, i (௬) 

நீத்தார்கண்‌ அடங்கியது உலகம்‌, 


௨௭. சுவையோளி யூறோசை நாற்றமென்‌ றைந்தின்‌ 
.... வகைதெரிவான்‌ கட்டே யுலகு. 


(இ-ள்‌.) சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்‌ - (ஓம்‌ 
பொறிகளா அணரப்படும்‌) ௬௪ ரூபம்‌ பரிசம்‌ சப்தம்‌ கந்தம்‌, 
என்று - என்று சொல்லப்படும்‌, ஜந்தின்‌ - (புலன்கள்‌) ஜம்‌ 
தின்‌, வகை தெரிவான்‌ - கூறுபாட்டை அறிவான, கட்டே 
உலகு - இடத்ததே உலகம்‌. 


(௫ - து.) சப்த பரிச ரூப ரச கந்தம்‌ என்னும்‌ உணர்வுகள்‌ 
ஐந்தின்‌ கூறுபாட்டை அறியும்‌ நீத்தார்‌ இடத்தே உலகம்‌, 


கட்டே - கண்ணதே, கண்‌ - இடம்‌, 


ட நிலன்‌, நீர்‌, தி, காற்று, ஆகாயம்‌ என்னும்‌ இவற்றலாயது 
உலகமாதலாலும்‌, இவை உணரப்படுவ௫ ஐம்புலன்களாதலாலும்‌, 
ஐம்புலன்களின்‌ வகை தெரித்து அவற்றைத்‌ தம்‌ வசப்படுத்திய நீத 


தார்‌ வசம்‌ அடக்கியது உலகம்‌ என்றார்‌, ஒன்றைத்‌ தன்னுள்‌ 


பாயிரம்‌] நீத்தார்‌ பெருமை ... ௬௫ 


அடக்கியது அதை விடப்‌ பெரியதாதல்‌ கூறாமே அமையும்‌, ஆதலின்‌ 
உலகக்‌ கூறுபாட்டை அறிந்து தம்நூள்‌ அடக்கெ நீத்தார்‌ உல௫ந்‌ 
பெரியர்‌ ஆவர்‌. இதனானும்‌ அவர்‌ பெருமை அணியப்பட்டது, 


நீத்தார்‌ கண்ணது உலகம்‌ என்பது, ஆயிரத்தின்‌ கண்ணது 
அறு என்பது போலச்‌ சம்பவம்‌ என்னும்‌ அளவையாற்‌ பெறப்‌ 
படும்‌. (எ) 


நீத்தார்‌ பேநமையை மந்திரங்கள்‌ காட்டும்‌. 


௨௮. நிறைமோழி மாந்தர்‌ பெருமை நிலத்து 
மறைமோழி காட்டி விடும்‌. 


(இஃ ள்‌.) நிறைமொழி மாந்தர்‌ - (ஆற்றல்‌) நிறைந்த 
மொழியினையுடைய நீத்தாரது, பெருமை - பெருமையை, 
நிலத்து - இக்‌ நிலவுலகின்கண்‌, மறைமொழி - அவர்‌ ஆணை 
. யாகச்‌ சொல்லிய மந்திரங்களே, காட்டிவிடும்‌ - (கண்கூடா 


கக்‌) காட்டி விடும்‌. 


(௫ - து.) ஆற்றல்‌ நிறைர்த மொழியினையுடைய நீத்தரரது 
பெருமையை இர்‌ நிலவுலக;த்‌, நின்கண்‌ அவர்‌ ஆணையாகக்‌ கூறப்பட்டு 
வழங்கும்‌ மந்திரங்களே கண்கூடாகக்‌ காட்டும்‌. 


மறைமொழியாவது மக்கிரம்‌ ; “நிறைமொழி மாந்தர்‌ ஆணை 
யிற்‌ களக்‌ ச மறைமொழி தானே மர்திர மென்ப * என்றார்‌ தொல்‌ 
காப்பியனார்‌ (சேய்‌-௧௭௮). அச்‌ சூச்‌,திரவுரையின்‌ கண்ணே பேராி 
யர்‌ “சொல்விய சொல்லின்‌ போருண்மை யாண்டுங்‌ குறைவின்றிப்‌ 
பயக்கச்‌ சொல்லும்‌ ஆற்றலுடைய ராவார்‌ ஆணையாற்‌ இளக்கப்பட்‌ 
டுப்‌ புறத்‌ தார்க்குப்‌ புலனாகாமன்‌ மறைத்துச்‌ சொல்லும்‌ சொற்றொட 
செல்லாம்‌ மந்திர மெனப்படும்‌ * எனச்‌ சூக்திரப்‌ பொருள்‌ உரைத்து; 
அகலத்தில்‌ £ தானே யென்று பிரித்தான்‌ இவை தமிழ்‌ மக்திரமென்‌ 
தற்கு * எனக்‌ கூறி, அல்‌ கருத்தே பற்றியதென இச்‌ குறளைக்‌ குறித்‌ 
திருப்பது உளங்கொளற்பாற்று, 


௧௩௬ திருக்கு றள்‌ [அறம்‌ 


ஆக்ஞை ' என்னும்‌ வடசொல்‌ * ஆணை? எனச்‌ இரிர்சசென்‌ 
பர்‌. பொருணிலை நோக்கி இது தமிழ்ச்‌ சொல்லே யாதல்‌ தெளிந்து 
கொள்க, ஆண்மை, ஆண்‌, ஆட்‌ என்பன போல ஆணை என்பதும்‌ 
ஆள்‌ என்னும்‌ முதனிலை வினையடியாகப்‌ பிறச்சதாசல்‌ கூர்ச்து 
கோசக்கப்‌ புலப்படும்‌, 

மர்‌ திரங்களானே மக்கள்‌ வருத்தமுற ஒறுக்கப்படுதலும்‌ வருத்த . 
மற உய்விச்கப்படுசலும்‌ இஞ்‌ ஞான்றும்‌ ஆங்காங்குக்‌ காணப்படுத 
வின்‌ * நிலத்து மறைமொழி காட்டிவிடும்‌ * என்றார்‌. இத காட்சி 
அளவையால்‌ நீத்தார்‌ பெருமை புலப்படுத்திற்று, 

இவ்‌ வெண்குறளானும்‌, ஆகமம்‌ உவமானம்‌ அபாவம்‌ அனு 
மானம்‌ ஐதிகம்‌ அருத்தாபத்தி சம்பவம்‌ பிரத்தியக்ஷம்‌ என்னும்‌ எண்‌ 
வகைப்‌ பிரமாணங்களும்‌ முறையே கொண்டு நீத்தாரது பெருமை 
யும்‌ ஒன்னார்த்‌ செற்று உவர்‌ சாரை ஆக்கும்‌ ஆற்றலும்‌ அறிவுறுத்தப்‌ 
பட்டன. (a) 

நீத்தார்‌ வேதளியைத்‌ தடுத்தல்‌ அரிது, 
௨௯. குணமேன்னும்‌ குன்றேறி நின்றார்‌ வெகுளி 

கணமேயும்‌ காத்த லரித. 


(இ-ள்‌.) குணம்‌ என்னும்‌ குன்று - ஈற்குணம்‌ என்‌ 
னும்‌ குன்றின்‌ (உச்சியில்‌), ஏறி நின்றார்‌ - (தவ வலிமையால்‌) 
ஏறி (நிலைபெற) நின்ற நீக்காது, வெகுளி - கோபம்‌, கணம்‌ 
ஏயும்‌ - கணப்பொழுஅ நி ற்கும்‌, (அவ்வாறு நிற்பது கணமே 
யாயினும்‌) காத்தல்‌ அரிது - (கோபிக்கப்பட்டவர்‌ அக்‌ 
கோபத்தின்‌ பயன்‌ தம்பரல்‌ எய்தாமல்‌ தம்மைக்‌) காத்துக்‌ 
கொள்ளுதல்‌ முடியாது. 

(௫ - து.) ஈற்குணம்‌ என்னும்‌ குன்றின்மித நின்ற நீத்தார்‌ 
வெகுண்டால்‌, அவர்‌ வெகுளி ஒரு கணப்போது நின்று பின்னர்‌ 
கீங்கிலிடுமாயினும்‌, வெகுளப்பட்டார்‌ அவ்‌ வெகுளியால்‌ அன்ப 
முழுமல்‌ தம்மைக்‌ காத்துக்கொள்ள முடியா ௮, 


பாயிரம்‌] ' .. நித்தார்‌ பெருமை ௩௭ 


வெகுளி - கோபம்‌. குணத்தின்‌ உயர்வும்‌ பெருமையும்‌ வள 
னும்‌ அளங்கா மாட்சியும்‌ கருதிக்‌ குன்றென்றார்‌. வெகுளி தோன்று 
வது கொண்டு அவர்‌ குணத்தின்‌ வழுவின ரெனக்‌ கொள்ளல்‌ 
சாலாது என்பார்‌ “நின்றார்‌ என்றார்‌. இதனால்‌ நீத்தாாது ஒன்‌ 
னார்ச்‌ தெனம்‌ ஆற்றல்‌ வலியுஅத்தப்பட்ட அ. (௯) 


நீத்தார்‌ உயிர்களிடத்‌ தநளுடையர்‌. 


௩ம்‌. அந்தண ரேன்போ ரறவோர்மற்‌ றெவ்வுயிர்க்குஞ்‌ 
செந்தண்மை பூண்டொழுக லான்‌. 


(இ-ள்‌) எவ்வுயிர்க்கும்‌ - ஏல்லா உயிர்களிடத்தும்‌, 
செம்தண்மை - செவ்விய அருள்‌ (செய்தலை), பூண்டு ஒழுக 
லான்‌ - மேற்கொண்டு ஒழுகுதலான்‌, அறவோர்‌ . அற 
வோரே, அந்தணர்‌ என்போர்‌ - அர்தணர்‌ எனப்படுதற்‌ 
குரியர்‌. 

(இ-து.) எல்லா உயிர்களிடத்தும்‌ அருளூடையராய்‌ ஒழுகுத 
லான்‌ அறவோரே அர்தணர்‌ எனத்‌ தக்கவர்‌. 


தேற்றேகாரம்‌ வருவித்‌ தரைக்கப்பட்டஅ. பிறப்புப்பற்றி 
அந்தணர்‌ என்றல்‌ பொருளில்‌ கூற்றென்பார்‌ அச்‌ சொற்பொருள்‌ 
உணர்த்தி அப்‌ பொருள்‌ எய்த நிற்போர்‌ துறவோரே யாதவின்‌ 
அவரே அர்தணர்‌ எனப்படுதற்‌ கூரியர்‌, பிறர்‌ உரியால்லர்‌ என்றார்‌. 


தண்மை - குளிர்ச்சி) அஃது அருள்மேல தாயித்ற, அருள்‌ உள்‌ 
ளத்தைக்‌ குஸிர்வித்தவின்‌. அறவொழுக்கத்தைப்‌ பற்றிப்‌ பிற 
வொழுக்கத்தைத்‌ அறர்தோராதலின்‌ அறவோர்‌ அறவோர்‌ எனப்‌ 
பட்டனர்‌. வருன்ற அதிகாரம்‌ அறன்வலியு௮,ச்சலாசவின்‌ அத 
னோடு இயைபுபடுத்தல்‌ வேண்டி நீத்தார்‌ அறவோராதலை ஈண்டுச்‌ 
சுட்டினார்‌. ்‌ 

இதனால்‌ நீத்தார்‌ ஒன்னார்த்‌ தெறும்‌. ஆற்றலுடையராயினும்‌ 
உயிர்கண்மாட்‌ டருளுடையர்‌ என்பது கூறி உவந்தாரை யாக்கும்‌ 


௩௮௮. திருக்குறள்‌ 


ஆற்றலான்‌ அவர்‌ அருள்பெற்று மக்கள்‌ உய்யுமாறு குறிப்பிக்கப்‌: 
பட்டது. 


இவ்வதிகாரத்தில்‌ முதல்‌ எட்டுச்‌ குறள்களானும்‌ எண்வகை. . 
அளவை கொண்டு நீத்தார்‌ பெருமை நிலையிட்டு, ஒன்பதாவது 
குறளால்‌ அவர்‌ வெகுண்டால்‌ வெகுளப்பட்டார்‌ உய்த லரிசென்‌ 
பதால்‌ அவரைப்‌ பிழையற்க என்றும்‌, பத்தாவது குறளால்‌ அவர்‌ 
அருளுடையர்‌ என்பதால்‌ அவரை வழிபட்டுய்க என்றும்‌ அமி: 
வஅத்தியருளினா்‌ ஆசிரியர்‌. . (0) 


௪, அறன்‌ வலியுறுத்தல்‌ 


அஃதாவது அறத்தின்‌ ஆற்றலை அறிவுறுத்‌அதல்‌ ; அறத்தை 
வற்புறுத்திச்‌ கூறுதல்‌ எனினும்‌ அமையும்‌, முன்னதற்கு அறன்‌, 
வவி, உறத்சல்‌ எனவும்‌, பின்ன தற்கு அறன்‌, வவியுஅத்தல்‌ எனவும்‌ 
முறையே மும்மொழித்‌ தொடராகவும்‌ இருமொழிச்‌ தொட ராகவும்‌ 
கொள்க, அறத்திற்கு உறைவிடமாதல்‌ பற்றி அறவோர்‌ எனப்பட்ட 
நீத்தா. ரால்‌ உலகில்‌ நிலைபெறுதலானும்‌, உலகத்தாருக்கு உணர்த்தப்‌ 
படுதலானும்‌, அறத்தின்‌ பெருமை நீத்தார்‌ பெருமைக்குப்‌ பிற்கூறப்‌ 
பட்டது. அறமாவது நல்வினை; தர்மம்‌ என்பது வடதூல்‌ 
வழக்கு. 


அறமே உயிர்கட்த நன்மை பயப்பது, 


௩௧. சிறப்பீனும்‌ செல்வமு மீனு மறத்தினூஉங்‌ 
காக்க மேவனோ வூயிர்க்கு. 


(இ-ள்‌.) இறப்பும்‌ (ஈனும்‌) - வீடுபேற்றையும்‌ தரும்‌, 
செல்வமும்‌ - (இன்பறுகர்ச்சிக்கு ஏதுவான) செல்வத்தை 
யும்‌, ஈனும்‌ - தரும்‌, (ஆதலால்‌) அறத்தின்‌ ஊங்கு - அறத்தி 
னும்‌ மேலான, ஆக்கம்‌ - செல்வம்‌, உயிர்க்கு-உயிர்களுக்கு, 
எவன்‌ - (வேற) யாது (உள) 2 


(௫ - து.) அறம்‌ மறுமையில்‌ பேரின்பப்பேறான வீட்டையும்‌, 
இம்மையில்‌ இவ்வுலக இன்ப அகர்ச்சிக்கு ஏதுவான செல்வத்தையும்‌ 
தீரும்‌. ஆதலால்‌, அறத்தைவிட மேலான செல்வம்‌ உயிர்களுக்கு 
வேறு யாதுளது ? எதுவும்‌ இல்லை. 


எண்ணும்மை விகாரத்தால்‌ தொக்கது, 
இறெப்பு - வீடு, இஃது இப்‌ பொருட்டாதல்‌ * சிறந்தது 


பயிற்றல்‌ இறச்சசன்‌ பயனே ' (தோல்‌ - கற்பியல்‌ - ௫௧.) என 
ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ கூ அமாற்றானும்‌ அறியப்படும்‌, போக்க 


௮10) திருக்குறள்‌ [அறம்‌ 


நாயனாரும்‌ * சிறப்‌ பென்னும்‌ செம்பொருள்‌ £ (குறள்‌ - ௩௫௮) என்‌ 
ரர்‌. “எல்லாப்‌ பேற்றினும்‌ தஇறெர்தமையின்‌ வீடு றெப்பெனப்‌ 
பட்டது? என்றார்‌ பரிமேலழகர்‌, வடமொழியினும்‌ வீட்டைச்‌ 
சிறப்‌ பென்னும்‌ பொருள்படச்‌ கூறுவ துண்டென்பர்‌. 


செல்லம்‌, இவ்வுலக இன்ப நுகர்ச்சக்கு ஏதுவான செல்வத்தை 
யாதல்‌ 'அறத்தா நிதுவென வேண்டா சிவிகை - பொறுத்தானோ 
டர்ச்சா னிடை? (குறள்‌ - ௩௭) என வரும்‌ எடுச்துச்காட்டான்‌ 
உணரப்படும்‌, இன்பத்துள்‌ தலையாய வீடு.பேற்றையும்‌ கடையாய 
உலக இன்பத்தையும்‌ சுட்டவே இடை நின்ற சுவர்க்க இன்பமும்‌ 

கொள்ளப்படும்‌, 

ஊங்கு - மிகுதி ; உள்ளத்தின்‌ மிகுதி ஊக்கம்‌, 

அக்கம்‌ - செல்வம்‌; ஆச்சப்படுவதும்‌ ஆக்குவதும்‌ ஆசலின்‌. 
* மேன்மே லுயர்தல்‌ * என்றார்‌ பரிமேலழகர்‌. (க) 
௩௨. அறத்தினூஉங்‌ காக்கமு மில்லை யதனை 

மறத்தலி னூங்கில்லை கேட. 

(இ-ள்‌.) அறத்தின்‌ ஊங்கு - அறஞ்‌ செய்தலின்‌ மேற்‌ 
பட்ட, ஆக்கமும்‌ இல்லை - செல்வமும்‌ இல்லை, அதனை மறத்த 
லின்‌ - அதனைச்‌ செய்ய மறத்தலின்‌, ஊங்கு - மேற்பட்ட, 
கேடு இல்லை - கேடும்‌ இல்லை. 


(௫ - து.) அறஞ்‌ செய்தலின்‌ மேற்பட்ட செல்வமும்‌ இல்லை 
அதனைச்‌ செய்ய மறத்தலின்‌ மேற்பட்ட கேடும்‌ இல்லை, 


அறத்தை மறப்பதால்‌ ஆக்க மிழப்ப தொன்றே யன்று கேடு 
எய்‌ தவ அமாம்‌ என வலியு௮,தத முன்‌ கூறியதை வழிமொழிந்து 
கொண்டார்‌. (௨) 


பாயிரம்‌] அறன்‌ வலியுறுத்தல்‌ ௫௧ 


இயலும்‌ வகையால்‌ இயலும்‌ இடத்தேல்லாம்‌ ஒயா தறத்‌ 
செய்க, 


' ௩.௩. ஒல்லும்‌ வகையா னறவினை யோவாதே 

சேல்லும்வா யெல்லாஞ்‌ சேயல்‌. 

(இ - ள்‌.) ஒல்லும்‌ வகையான்‌ - (தத்தமக்கு) இயலும்‌ 
திறத்தான்‌, ஓவாதே - இடைவிடாமல்‌, செல்லும்‌ வாய்‌ 
எல்லாம்‌ - செய்தல்‌ இயலும்‌ இடத்தினெல்லாம்‌, அறவினை - 
அறமாயை நல்வினையை, செயல்‌ - செய்க. 

(இ - து.) தத்தமக்குக்‌ கூடிய வகையில்‌ இடைவிடாமல்‌ செய்‌ 
யக்கூடிய இடமெல்லாம்‌ அறம்‌ செய்க, 

ஒல்லுதல்‌ - கூடுதல்‌. ஒவாமை - இடைவிடாமை, செல்லுதல்‌ - 
இயலுதல்‌ ; ' சிறப்பொடு பூசனை செல்லாது” (குறள்‌ - ௧௮) என்ற 
அம்‌ காண்க. 

இயலும்‌ வகையாவது, பொருளாலேனும்‌, உடலாலேனும்‌, 
காவாலேனும்‌, கோக்காலேனும்‌, சிக்தையாலேனும்‌ வேழெல்வகை 
தமக்குக்‌ கூடுமோ அவ்வகையாலேனும்‌ பிறிதோர்‌ உயிர்க்கு உன்மை 
செய்தல்‌. இயலும்‌ இடத்தெல்லாம்‌ என்றது, நல்வினை செய்ய 
இடம்‌ வாய்த்துழி யெல்லாம்‌; தன்‌ காலிற்‌ குற்றிய முள்‌ 
பிறர்‌ காவிலும்‌ குற்றாமல்‌ அப்பாலெடுத்தெறி சல்‌, கீரில்‌ விழுந்த 
எ அம்பு முதலியவற்றை அப்பால்‌ எடுத்தவிடல்‌; அயலார்‌ புனச்தை 
ஆடுமாடுகள்‌ அழிப்பக்‌ கண்டால்‌ அவற்றை ஓட்டிவிடுதல்‌, வழியறி 
யாமல்‌ இகைப்பார்க்கு வழி காட்டிவிடுதல்‌, எளீயாரை வலியார்‌ 
வருத்துழி எளீயார்க்குத்‌ ணை செய்தல்‌ போல்வன, இவற்றையே 
இச்காலத்தார்‌ குடிமக்கள்‌ ஊழியம்‌ என்பர்‌. இத்தகைய செயல்கள்‌ 
செய்ய எஞ்ஞான்றும்‌ எவ்விடத்தும்‌ எத்தகையினர்க்கும்‌ இயலு 
மாதலின்‌ ஓவா த செய்க என்றார்‌. அறஞ்‌ செய்யும்‌ தனது நிலையை 
பற்றி இயலாதென்‌ ரறொழியற்க என்பார்‌ “ஒல்லும்‌ வகையான்‌ ? 
என்றும்‌, அறஞ்‌ செய்யப்படும்‌ பிறர்‌ தன்மை அல்லது பிறவற்றின்‌ 
தன்மைபற்றி ஆகாதென்‌ றொழியற்க என்பார்‌ * செல்லும்‌ வாயெல்‌ 


௪௨ திருக்குறள்‌ [அறம்‌ 
லாம்‌? என்றும்‌, ரெடுநாட்‌ செய்தேன்‌ இணி எற்றுக்‌ சென்று நெ௫' 
ழற்க என்பார்‌ ! ஒவாதே ' என்றும்‌ கூறினார்‌, (௩) 
களங்கமற்ற உள்ளத்தனுதலே சிறந்த அறம்‌ i 
௩௪. மனத்துக்கண்‌ மாசில னாத லனைத்தற 
கைல நீர பிற. 


(இ - ள்‌.) மனத்துக்கண்‌ - (ஒருவன்‌ தன அ) உள்ளத்தி 
னிடத்து, மாசு இலன்‌ ஆதல்‌ - குற்றம்‌ இல்லாதவன்‌ ஆகுத 
லாய, அணைத்து - அவ்வளவே, அறம்‌ - திருமமாவது, பிற - 
(அஃது ஒழிந்த சொல்லாலும்‌ உடம்பாலும்‌ செய்வன) பிற: 
வெல்லாம்‌, ஆகுல நீர - ஆரவார இயல்பினவே. 

(௫-து.) ஒருவன்‌ தனது உள்ளத்தினிடத்துச்‌ குற்றம்‌ இல்‌: 
லாதவன்‌ ஆகுதலாகிய அவ்வளவே அறம்‌ எனப்படுவது ; ஒழிர்த 
புழவினைசளெல்லாம்‌ வெறும்‌ ஆரவார இயல்புடையனவே. (எனவே 
அறத்திற்‌ காவன இதி னடங்கும்‌,) 

ஆகுலம்‌ - ஆரவாரம்‌. 

அறம்‌ என்னும்‌ சொல்‌ அறு என்னும்‌ முதனிலை யடியாகப்‌: 
பிறக்து (தீவினையை அறுப்பதெனப்‌ பொருள்‌ படும்‌. அம்‌ மூலப்‌: 
பொருளை உட்கொண்டே அசிரியர்‌ ஈண்டு * மனத்துக்கண்‌ மாலை 
னாதல்‌ அனைத்தறன்‌ ” என்றார்‌. அறியாமையால்‌ விளைவது இவினை... 
அறியாமையாவது இருள்‌, அவ்விருளை அகற்றுவதே அறத்தின்‌ 
பயன்‌. அறஞ்‌ செய்ய இருளகலும்‌; இருள்‌ அசல மெய்ப்பொருள்‌ 
தோன்றும்‌ ; மெய்ப்‌ பொருள்‌ தோன்ற பொய்ப்‌ பொருள்கள்பால்‌ 
வைத்த பற்று அறும்‌; பற்றறப்‌ பேரின்ப வீடெய்தும்‌. இவ்வாறன்றி 
மனம்‌ வேறு செயல்‌ வேறாகச்‌ செய்யும்‌ அறவினை உள்ளத்தைப்‌ 
பற்‌ ௮.தலின்றாகலே, ஆண்டுள்ள இருள்‌ அகலுமாறி ன்றி மேன்மேல்‌ 
வளர்ர்து ஆன்மாவைக்‌ கவர்ந்து மெய்ப்பொரு ஞாணர்ச்சியாற்‌ 
பேரின்பவீ டெம்‌,ச வொட்டாமல்‌ தடை செய்துகொண்டே யிருக்‌ 
கும்‌. இருக்கவே, அறம்‌ எனச்‌ செய்தவை யெல்லாம்‌ வெறும்‌ ஆச 


பாயிரம்‌] அறன்‌ வலியுறுத்தல்‌ ௪௩ 


வார நீர்மையவாய்ப்‌ பயனிலவாம்‌, ஆதலான்‌, £ மனத்துக்கண்‌ மாச 
இலனாதல்‌ அனைத்தே அறன்‌ ' என்றார்‌. 

மாசிலனாதல்‌ அறத்திற்குக்‌ காரணமோ, அறம்‌ மாசிலனாதற்குக்‌ 
காரணமோ என்னின்‌, இரண்டும்‌ ஒன்றற்கு ஒன்று காரணமாய்‌, 
ஒளியும்‌ இருள்‌ நீல்கமும்போல உடனிகழ்வனவாய்‌ வேறுபாடின்தித்‌ 
தோன்று மென்க. 

தெய்வப்‌ புலமைச்‌ திருவள்ளுவ சாயனார்‌ மக்கள்‌ உய்யத்‌ இரு 
வாய்‌ மலர்க்தருளீய இச்‌ தமிழ்மறை உலூருள்‌ அகற்ற வந்த ஒற்றைத்‌ 
தனியாழிப்‌ பரிதி யென்ணில்‌, இக்‌ குறட்பா அவ்வாழியின்‌ அச்‌ 
சாணி யெனச்சச்ச அருமை யுடைத்தாதல்‌ கண்டு உணர்ச்து உளங்‌ 
கொளற்பாற்று, (௪) 

அறவினைக்கு ஒழீயற்‌ பாலன. 


௩௫. அழுக்கா றவாவேகுளி யின்னாச்சோன்‌ னான்கு 
மிழுக்கா வியன்ற தறம்‌. 


(இ-ள்‌.) அழுக்கான - பொறுமை, அவா - பேராசை, 
வெகுளி - கோபம்‌, இன்னா சொல்‌ - தீங்கு விளைக்கும்‌ சொல்‌, 
நான்கும்‌ - (அகிய இந்த) நான்கும்‌, இழுக்கர - குற்ற 
மாக (க்கொண்டு), இயன்றது - (விலக்க) கடந்தது 
(எதஅவோ), அறம்‌ - (அதுவே) அறமெனப்படும்‌. 


(௫ - து.) பொறாமை, பேராசை, கோபம்‌, இிங்குவிளைக்கும்‌ 
சொல்‌ ஆகிய இர்த நான்கும்‌ குற்றமெனச்‌ கொண்டு விலக்கி ஈடந்த 
தகெதவோ ௮துவே அறமாம்‌, 

இழுக்கு - குற்றம்‌. 

மேல்‌, அறத்திற்கு ஆவன எல்லாம்‌ மனத்தாய்மையுள்‌ அடங்கு 
மென்றார்‌, ஈண்டு, அறத்திற்கு ஆகாசன வெல்லாம்‌, * அழுக்காறவா 
வெகுளி யின்னாச்சொல்‌*? இர்‌ நான்சனுள்‌ அடங்குமென்பா 
ராயினார்‌. (க) 


௫௪ திருக்குறள்‌ [அறம்‌ 
அறமே இறக்தங்கால்‌ உயிர்த்துணையாவது. 


௩௬. அன்றறிவா மேன்னா தறஞ்செய்க மற்றது 
போன்றுங்காற்‌ போன்றாத்‌ துணை. 


(இ-ள்‌.) அன்று - பின்பு, அறிவாம்‌ - அறிந்து 
செய்து கொள்வோம்‌, என்னாது - என்று கருதி யிராமல்‌, 
அறம்‌ - அறவினையை, செய்க - (இன்றே) செய்யத்தொடன்‌ 
இச்‌ செய்து வருக, (ஏனெனில்‌), பொன்றும்‌ கால்‌ - (உடம்பு) 
அழியுங்‌ காலத்தில்‌, அது - அவ்வறவினையே, பொன்றாத்‌ 
அணை - அழியாத அணை (யாக மறுமையிலும்‌ வருவது). 


(௫ - து.) இப்பொழுது விரைதல்‌ ஏன்‌, பொறுத்துப்‌ பின்பு 
செய்து கொள்வோம்‌ என்று கருதியிராமல்‌ இப்பொழுதே அறவினை 
யைச்‌ செய்யத்‌ தொடங்டுச்‌ செய்‌தவரு௧, ஏனெனில்‌, கதுமென 
இவ்‌ வுடம்பு அழியக்கூடும்‌, அவ்வாறு அழியுங்கால்‌, அவ்வடம்போடு 
உடனழியாது உயிர்க்கு உற்ற துணையாக மறுபிறப்பிலும்‌ செல்வது 
அறவினை ஒன்றுதான்‌. 

மற்று அசை 


அன்னு என்பது சேய்மைக்‌ சாலத்தைச்‌ சுட்டி நின்றது. தாம்‌ 
பொருட்படுத்தாத ஒன்றை மார்கர்‌ செய்யா தொழிவத ஒருபுற 
மாக, மற்றதனைக்‌ கருஅவசற்கும்‌ உடம்படாது, ₹ பிறகு பார்த்துக்‌ 
கொள்வம்‌ ? என்றல்‌ இயல்பு. அல்‌ வியல்பைச்‌ சுட்டியே நாயனார்‌ 
“அன்று அறிவாம்‌ என்னாது” என்றார்‌. கருதுதலும்‌ செய்யாதானை 
நோக்கி அறவினை * செய்க ? என்றார்‌, யாக்கையின்‌ நிலையாமையினை 
யும்‌ அறத்சின்‌ ஒப்புயர்வற்ற நிலைமையினையும்‌ நோக்கக்‌ கருதுதற்‌ 
காகும்‌ பொழுதும்‌ கழியவிடற்பால தன்றென்பதுபட. இச்‌ கருத்‌ 
தானே மேல்‌ நிலையாமை அறிவுறுத்துமிடத்து, * காச்செற்று விக்‌ 
குண்மேல்‌ வாரா முன்‌ ஈல்வினை மேற்சென்‌ அ செய்யப்படும்‌ ' எனவும்‌, 
* ஒருபொழுஅம்‌ வாழ்வ சறியார்‌ கருதுட - கோடியு மல்ல பல 
எனவும்‌ கூ றுவாராயினர்‌ அசிரியர்‌. (௬) 


பாயிரம்‌] அறன்‌ வலியுறுத்தல்‌ ன்‌ ௪௫ 
அறத்தின்‌ பயன்‌ காட்சியனவையான்‌ அறிக, 


௩௭. அறத்தா நிதுவேன வேண்டா சிவிகை 
போறுத்தானோ ரேோ்ந்தா னிடை. 


(இ - ள்‌.) அறத்து ஆறு - ஈல்வினையின்‌ பயன்‌, இதா. 
என - இன்னதாம்‌ என்று, வேண்டா - (ஆகமம்‌, கருதல்‌ 
முதலிய (அளவைகளான்‌ அறிதல்‌) வேண்டா ; சிவிகை 
பொறுத்தானோடு - பல்லக்குச்‌ சமப்பானோடு, ஊர்ந்தான்‌ 
இடை - (பல்லக்கு) ஏறிச்‌ செல்வானிடை (காட்யெளவை 


, யான்‌ அறியலாம்‌). 


(௫ - து.) அறத்தின்‌ பயன்‌ இன்னதென அறிவதற்கு அறிதற் 
கருமையான ஆகம அளவை கருதலளவை முதலிய பிரமாணங்கள்‌ 
வேண்டா ; பல்லக்குச்‌ சுமப்போனும்‌, பல்லக்கு ஊர்வோனும்‌ வேறு 
வேருகச்‌ கண்ணெதிரே காணும்‌ காட்டு அளவை ஒன்றானே அறிய 
லாம, 


ஆறு - வழி, வழி உய்க்குமிடம்‌ வழியெனப்பட்டது ; ஆண்டும்‌ 
அது முடிவு பெறு தலின்றி வினைபற்றி மேற்‌ செல்லும்‌ இயல்பின காக 
வின்‌. மேல்‌ கருதுதலும்‌ வேண்டா, அறஞ்‌ செய்க என்றார்‌, ஈண்டு, 
கருதாது செய்வதும்‌ ஒக்கு2மா,  £ எண்ணித்‌ துணிக கருமம்‌ 
துணிந்தபின்‌ - எண்ணுவ மென்ப திழக்கு ” (துறன்‌ - ௪௬௭௪) என்ப 
தன்றோ ஆணை என்‌ அ மயங்கற்க, காட்பெளவான்‌ ஒன்றை அறி 
தல்‌ எளிதாதவின்‌ அவ்வெளீய வகையானே அறப்பயன்‌ அறியக்‌ 
இடக்குங்கால்‌ கருதித்‌ அணிவாம்‌ என்று காலங்‌ கடத்தல்‌ சாலாது 


என்பார்‌ காட்சியளவை காட்டி. யுரைப்பாராயினர்‌, 


சிவிகை சுமந்து செல்வோன்‌, அச்‌ செயலானே தான்‌ முயற்சி 
யுடையனாதல்‌ வெளிப்படுக்கின்றான்‌, சிவிகை ஊர்ந்து செல்வோன்‌ 
அர்‌ நிலையில்‌ முயற்சி புடையன்‌ எனத்‌ துணியப்படான்‌ ; புறநோச்‌ 
களவில்‌ சோம்பன்‌ என்பதே தேற்றம்‌, முயற்சியுடையான்‌ ஒருவன்‌ 


௪௭௬ திருக்குறள்‌ [அதம்‌ 


அஃதில்லாதான்‌ ஒருவன்‌ ஏவல்வழிப்பட்டு அவனை வருந்திச்‌ சுமப்‌ 
பானாக, “முயற்சியில்லா,ச அவன்‌ இன்புற்று . இறுமாந்து அமர்ந்து 
செல்வனாக, இவ்‌ விருவர்‌ நிலைக்கும்‌ ஏதுவானது அவ்வவர்‌ முற்பிற 
ப்பிற்‌ செய்த வினையே யன்றி வேறு பிறிதில்லை என்பது தெளீயப்‌ 
படுதலின்‌ அவல்‌ விருவரும்‌ கண்கண்ட எடுத்துக்காட்டாயினர்‌. 


£ அறியலாம்‌ ' என்பது சொல்லெச்ச மாதவின்‌ வருவித்துரைக்‌ 
கப்பட்ட அ. (௪) 


ஓவாது அறத்‌ செய்யின்‌ பிறவித்‌ துன்பம்‌ ஓயும்‌. 


௩௮. வீழ்காள்‌ படாஅமை நன்றாற்றி னஃதொருவன்‌ 
வாழ்நாள்‌ வழியடைக்கும்‌ கல்‌. 


(இஃள்‌.) வீழ்‌ நாள்‌ - (செய்யா) கழியும்‌ நாள்‌, படா 
மை -உளவாகாமல்‌, ஒருவன்‌ நன்று ஆற்றன்‌ - ஒருவன்‌ 
நல்வினையைச்‌ செய்வா னாயின்‌, ௮௮ - அம்‌ நல்வினை, வாழ்‌ 
காள்‌ - (அவன்‌ பிறவி யெடுத்து இன்ப அன்பங்களுக்கு 
ஆளாகி) வாழும்‌ காலம்‌, வழி - (வரும்‌) வழியை, 
அடைக்கும்‌ - (வாராமல்‌) அடைக்கும்‌, கல்‌ - கல்லாகும்‌. 

(௫ - து) ஒருவன்‌ நாள்‌ தவறாமல்‌ ஈல்வினையைச்‌ செய்து வரு 
வானாயின்‌; அர்‌ நல்வினை அவன்‌ பிறவியெடுத்து உழலும்‌ காலம்‌ 
வரும்‌ வழியை வாராமல்‌ தடுத்து அடைக்கும்‌ கல்‌ போல்வதாகும்‌, 

படாமை என்பது இசைநிறைக்க நீண்டது. 

நல்வினை தீவினை இரண்டும்‌ பிறவிக்கு ஏதூவாயினும்‌, ஈல்‌ 
வினையே செய்து வா, தீவினை தேயும்‌; தீவினை தேய, அறியாமை 
“அகலும்‌ ; அறியாமை அகல, மெய்‌ யுணர்வு தோன்றும்‌ ; மெய்‌ 
யுணர்வு தோன்ற, பிறவி அன்பங்கட்கு இடனாசல்‌ விளங்கும்‌ ; 
௮௮ விளங்க பிறவியினின்‌ அ வீடுபெற இச்சை யுண்டாம்‌; அஃது 
உண்டாக, பிறவிக்குக்‌ காரணமான முயற்கெள்‌ நீங்கி வீட்டிற்குக்‌ 
காரணமான முயற்கெளிற்‌ புகுச்து வீடு பெறும்‌. இங்கனம்‌ நல்வினை 


பாயிரம்‌] அ/றன்‌ வலியுறுத்தல்‌ ௪௭ 


யடியாக வீடுபேறு தெதிச்சலின்‌, பிறவி வழியை அடைப்பது ஈல்‌ 
வினையே என்றார்‌. (௮) 


அறத்தோடு வநவதே உண்மை இன்பழம்‌ புகழமாம்‌. 


௩௯ அறத்தான்‌ வருவதே யின்பமற்‌ றேல்லாம்‌ 
புறத்த புகழு மில. 


(இ-ள்‌.) அறத்தான்‌ வருவதே - அறத்தோடு பொரு 
ந்தி வருவதே, இன்பம்‌ - (அகத்தைப்‌ பற்றிய) இன்பமாம்‌ 
(புகழுமாம்‌), மற்ற எல்லாம்‌ - பிற எல்லாம்‌, புறத்த - புறத்‌ 
தைப்‌ பற்றிய (இன்பமும்‌ இன்பத்அக்குப்‌ புறம்பான அன்‌ 
யமும்‌) ஆம்‌, புகழும்‌ இல - புகழுடையவும்‌ அல்ல. 


(இ- து.) அறத்தோடுபொருர்தி வருவதே (அகத்தைப்‌ பற்றிய 
தாதலால்‌ உண்மை) இன்பமாம்‌; (புகழுடையஅமாம்‌] மற்ற 
எல்லாம்‌ புறத்தைப்‌ பற்றிய (வாசலால்‌ பொய்‌ இன்பமும்‌, இன்பத்‌ 
அக்குப்‌ புறம்பான அன்பமுமாம்‌); புசழ்‌ உடையவு மல்ல. 

அறத்தான்‌ வருவதே இன்பம்‌ எனச்‌ கூறி, இதனை எதிர்‌ 
மறுத்து அறத்தான்‌ வாராத எல்லாம்‌ புறத்த, புகழில என்றமையால்‌, 
இன்பத்துக்கு எதிர்மறையான அன்பம்‌ “புறத்த புகழில' என்பவற்‌ 
றோடும்‌, புறத்த புகழில என்பவற்றுக்கு எதிர்மறையான ' அகத்த 
“புகழுடைய * என்பவை இன்பம்‌ என்பதனோடும்‌ கூட்டி உணரப்‌ 
படும்‌ ; படவே, அறத்தான்‌ வருவன இன்பமும்‌ அகத்தவும்‌ புகமுடை 
யவுமாம்‌ ; மற்றவை எல்லாம்‌ அன்பமும்‌ புறத்தவும்‌ புகழிலவுமாம்‌, 
இன்பத்தக்குப்‌ புறம்பான அன்பம்‌ தனியே பெறப்படவே, புறத்த 
என்ற புறத்தைப்‌ பற்றிய இன்பத்தைக்‌ குறிக்கும்‌, 

அகம்‌ என்பது உள்ளம்‌ ; உள்ளமாவ ௫ உள்ளது ; அஃதாவது 
உண்மை; அஃதாவது சத்த, ஆகவே, அகத்தைப்‌ பற்றிய இனபமர்‌ 
வது சத்தான இன்பம்‌. எனவே புறச்தைப்‌ பற்றிய இன்பமாவது 
அசத்தான இன்பமாம்‌, 


௪௮ திருக்குறள்‌ [அதம்‌ 

*மனத்துச்‌ கண்‌ மாலெனாதல்‌ அனைத்தறன்‌ * (குறள்‌ - ௩௪) 
அறமாவது உள்ள நிலை பற்றிய தென முன்னமே அறிவுறத்தினா 
ராகவின்‌, அது பற்றி வரும்‌ இன்பமும்‌, பொன்னாவியன்ற பாவை 
பொற்பாவையா தல்‌ போல, ௮௧ இன்பமாதல்‌ ஒருதலை, இதற்கியை 
யவே * அழுக்கா றவா வெகுளி யின்னாச்‌ சொல்‌ ஈான்கும்‌- இழுக்கா 
வியன்ற தறம்‌? (தறன்‌ - ௩௫) என்பதால்‌ எதிர்மறுச்‌ துணசச்‌ 
இடக்கும்‌ அன்பு, அவாவறுத்தல்‌, பொறையுடைமை, இனியவை 
கூறல்‌ என்னும்‌ அறவியல்‌ ஈான்கையும்‌ விதந்து கூறுமிடத்து, 
£ அன்புற்‌ றமர்ர்த வழக்கென்ப வையகத்‌ தின்புற்றா செய்துஞ்‌ 
சிறப்பு ? (தறள்‌ - எட), ' இன்ப மிடையறா தீண்டு மவாவென்னுச்‌ 
- துன்பத்துட்‌ டுன்பங்‌ கெடின்‌ * (௩௬௧), * ஒறுத்தார்க்‌ கொருநாளை 
யின்பம்‌ பொறுத்தார்க்குப்‌ பொன்‌ றந்‌ அணையும்‌ புகழ்‌' (௧௫௬) று 
மையுணீங்கெய வின்சொன்‌ மறுமையு - மிம்மையு மின்பந்‌ தரும்‌? 
(௯௮) என இவ்‌ வறங்களான்‌ இன்ப மெய்துதல்‌ உணர்த்தப்‌ 
பட்டமை காண்க. 

இனி அறம்‌ என்ப அ ஈகைக்கே றெப்பாடி * ஈதலறம்‌ * எனப்‌ 
படு மாகலான்‌, அவ்‌ வீதலானே இன்பமும்‌ புகழும்‌ உளவாதல்‌ 
* ஈத்தூவச்கு மின்ப மறியார்‌ சொல்‌ £ (௨௨௮) * ஈவார்மே னிற்கும்‌: 
புகழ்‌? (௨௩௭) என வரும்‌ குறள்களாந்‌ பெறப்படும்‌, 


இனி, அறமுதலாெ மும்முதற்‌ பொருள்களில்‌, அற மொழிய . 
ஏனைய பொருளும்‌ இன்பருமாம்‌. இவை யிரண்டுமே, அறத்தொடு 
கூடாத வழித்‌ துன்பமும்‌, புறமான பொய்யின்பமும்‌, புகழிலவும்‌ 
ஆம்‌. பொருள்‌ புறமேயாவது தேற்றம்‌, ஏனை இன்பம்‌ அகம்‌ 
எனப்படு தலன்‌ றிப்‌ புறமாவது யாங்கனமோ என்னிற்‌ கூறுதும்‌. 
ஈண்டு இன்பமெனப்‌ படுவது ஒருவனோடு ஒருத்தியிடை நிகழும்‌ 
காம வின்பத்தினை, அவ்‌ வின்பம்‌ புறச்‌ கருவிகளான மெய்‌, வாய்‌, 
கண்‌, மூக்கு, செவி என்னும்‌ இர்திறியங்களைக்‌ கொண்டு நகரப்‌ படு 
தவின்‌ புறம்‌ எனவே படும்‌, இதுபற்றியே ஆசிரியரும்‌, கண்டுகேட்‌ 
டுண்டுயிர்‌, த அற்றறியும்‌ ஐம்புலனும்‌ - ஒண்டொடி கண்ணே யுள 5 
(குறள்‌ - ௧௧௦௧), என்றார்‌, ஆயின்‌, இக்‌ காமவின்பத்தனை ௮௧ 


பாயிரம்‌] அறன்வலியுறுத்தல்‌ ௪௯ 


“மென வழங்கும்‌ ஆன்றோர்‌ வழக்கொடு இஅ முரணாதோ -எனின்‌, 
முரணுமாறில்லே என்க. என்னை? அறத்தின்‌ பகுதியாகிய 
அன்பொடு புணர்க்த காமத்தினையே ஆன்றோர்‌ அகம்‌ எனச்‌ 
சிறப்பித்துச்‌ கூறுவாராயின ரல்லத வெறும்‌ காமவின்பத்தினை 
அவ்வாஅ இறெப்பித்திலர்‌ என்பது தொல்காப்பியம்‌, இறையனு ரகப்‌ 
பொநள்‌ முதலிய பண்டைத்‌ தண்டமிழ்‌ நூல்களான்‌' ஈன்குணரச்‌ 
இடத்தவின்‌ என்பது, இன்பம்‌ என்பது அகவுணர்ச்ச. புறத்தைப்‌ 
பற்றி அகத்தே நிகழும்‌ இன்பவுணர்ச்சியினும்‌ அகத்தைப்‌ பற்றி 
அகத்தே நிகமும்‌ இன்பவுணர்ச்சி நில்பேறுடையதும்‌ உண்மை 
யுடையது மாதல்‌ பற்றியே அவ்வின்பத்தனை அகம்‌ எனச்‌ 
சிறப்பித்தார்‌ ஆன்றோர்‌ என்பதும்‌ உணர்க, புறச்‌ கருவிகள்‌ அழி 
வுடையன வாதலால்‌ அவை காரணமாக எழும்‌ இன்பம்‌ கிலைபே 
அடையதாகா தென்பதும்‌ உணர்க, ஒக்கும்‌; புறம்‌ எனப்பட்ட 
அறத்தை அகம்‌ என்ற தென்னையோ வெனின்‌ அறத்தை அகம்‌ 
என்றிலம்‌ ; அறத்தான்‌ வரும்‌ இன்பத்தினையே அகம்‌ என்றாம்‌ என்‌ 
பது. இன்பம்‌ அகமாதல்‌ எல்லார்க்கும்‌ ஒப்பமுடிர்த த. 

இணி, ஆசிரியர்‌ பரிமேலழகர்‌ * அறத்தான்‌? என்பதற்கு, 
* இல்லறத்தோடு * எனப்‌ பொருள்‌ சொண்டாரால்‌ எனின்‌, அதிகா 
ரத்தாற்‌ கொள்ளச்‌ கடப்பது பொதுவசையில்‌ அறம்‌ என்பதே 
யன்றிச்‌ சிறப்பு வகையாற்‌ பின்னர்ச்‌ கூறப்படும்‌ இல்லறமன்றா தவின்‌ 
அப்‌ பொருள்‌ பொருர்துமாறில்லை என்பது கண்டுகொள்க, பரிமே 
லழகர்க்தம்‌ அது கருத்தன்றாதல்‌ பின்னர்‌ அவரே * அறத்‌ செய்‌ 
வாரே இம்மை யின்பமும்‌ புகமும்‌ எய்துவர்‌ ' எனச்‌ கூறுவது 
கொண்டு உய்த்‌ தணரப்படும்‌. (க) 

அறவினை சேய்யத்‌ ததவது ; பிறவினை விலக்கத்‌ ததவது. 
சம்‌. செயற்பால தோரு மறனே யொருவற் 

குயற்பால தோரும்‌ பழி. 


(இ-ள்‌.) ஒருவற்கு - (இன்பம்‌ பெற விரும்பும்‌) 
ஒருவனுக்கு, செயற்பாலது - (நல்வினை இவினை: என்னும்‌ 
4 


௫௰ திருக்குறள்‌ 


வினைப்பகுதி இரண்டனுள்‌) செய்யத்தக்க பகுதி, அறனே - 
கல்வினையே, உயற்பாலது - (செய்யாது) ஒழியத்தக்க பகுதி, 
பழி(யே) - தீவினையே. 

(௫ - து.) இன்பம்‌ பெற விரும்பும்‌ ஒருவனுக்கு, நல்வினை 
இிவினை என்னும்‌ இருவகை வினையுள்‌, செய்யத்‌ தகுவது நல்‌ 
வினையே; செய்யாமல்‌ விலக்கத்‌ தக்கது தீவினையே. 

ஓரும்‌ என்பது இரண்டிடத்தும்‌ அசைநிலை. “அஞ்சுவ தோரு 
மறனே யொருவனை, வஞ்சிப்ப தோரு மவா : (குறள்‌-௩௬௬) எனப்‌ 
பின்னர்‌ ஒரு குறளினும்‌ இவ்வசைநிலை வந்தது. இவ்வசைநிலை 
அசிரியர்‌ தொல்காப்பியராற்‌ ளெர்தெடுத்‌ அச்‌ கூறப்பட்டில தாயினும்‌, 
* இளந்தவல்ல *£ (தொல்‌-சோல்‌-இடை- ௪௮) எனவரும்‌ புறனடைச்‌ 
சூத்திரத்சாற்‌ கொள்ளப்படும்‌. சிர்‌ சாமணி முதலிய பண்டை யிலக்‌. 
கியங்கள்‌ பிறவற்றினும்‌ இச்‌ சொல்‌ அசைநிலையாகப்‌ பயின்று 
வந்அள்ளஅ. தேற்றேகாரம்‌ பழிக்கும்‌ கூட்டப்பட்டது. (௰) 


௨. இல்லறவியல்‌ 


வாழ்க்கையின்‌ நோக்கம்‌ இன்பமே யாதலானும்‌, அவ்வின்பம்‌ 
ஐம்புல இன்பமும்‌ உயிரின்பமும்‌, நிலையிலின்பமும்‌ நிலையுளின்பமுமா 
தல்‌ சோக்கிச்‌ இற்றின்பம்‌ பேரின்பம்‌ என இருதிறப்படுதலானும்‌, 
௮வற்ஐள்‌ முன்ன மணைவிமச்சளோடு இல்லின்கணிருச்து அவா 
வினை நெறிப்படுத்த அறவழியில்‌ நின்றும்‌ பின்னது அவாவினை அற 
'வொழித்து அறவழியில்‌ நின்றும்‌ பெறக்‌ டெப்பன வாதலானும்‌ அற 
மும்‌ இல்லறம்‌ துறவறம்‌ என இருபகுதிப்பட்டஅ. அப்‌ பகுதி 
இரண்டனுள்‌ இல்லறத்தைப்‌ பற்றிக்‌ கூனும்‌ பகுதி இல்லறவியல்‌ 
எனப்பட்ட." இவ்வியல்‌ £ இல்வாழ்க்கை * முதலாகப்‌ “£ புகழ்‌ ? 
இறுதியாக இருபது அதிகாரங்களாகப்‌ பகுக்கப்பட்டுள்ள அ. 
அற்றின்பம்‌ ௮றிர்தே பேரின்பமறிதல்‌ முறையாதலானும்‌, இன்பத்‌ 
இன்‌ நிலையின்மை யுணர்ந்தே நிலையான இன்பத்தின்‌ மனஞ்‌ செல்லு 
.மாதலானும்‌, அவாவினை நேறிப்படுத்தக்‌ கற்ற பிறகே அதனை அற 
வொழித்தல்‌ கைகூடுமாசலானும்‌ இல்லறம்‌ முன்னும்‌ துறவறம்‌ 
பின்னுமாகச்‌ கூறப்பட்டன. 


இல்வாழ்க்கை 

அவற்றுள்‌ இவ்வதிகாரம்‌ இல்வாழ்ச்கையினது இறப்புக்‌ கூறு 
இன்றது. இல்வாழ்க்கையாவத இல்லற வாழ்க்கை, அறச்‌ சிறப்புக்‌ 
கூறிப்‌ பின்னர்‌ அது படும்‌ இருபகுதியுள்‌ முற்பகுதியாகிய இல்லறம்‌ 
கூறுவான்‌ தொடங்க முதற்கண்‌ அவ்வறச்‌ சிறப்புச்‌ கூறுகன்றமை 
யின்‌ அதிசார முறைமை இனி. விளங்கும்‌, 
௫௧. இல்வாழ்வான்‌ என்பான்‌ இயல்புடைய மூவர்க்கும்‌ 

நல்லாற்றின்‌ நின்ற துணை. 

(இ-ள்‌) இல்வாழ்வான்‌ என்பான்‌ - இல்லறத்தோடு 
கூடி வாழ்பவன்‌ என்று சொல்லப்படுவோன்‌, இயல்பு 


௫௨ திருக்குறள்‌ [அறம்‌: 


உடைய - (கத்தம்‌ ஆசிரம கெறியில்‌ நிற்கும்‌) தகுதியுடைய,. 
மூவர்க்கும்‌ - (பிரமசாரி, வானப்பிரத்தன்‌, சந்நியாசி என்‌ 
னும்‌) மூவர்க்கும்‌, ஈல்‌ ஆற்றின்‌ - (அவரது) கல்ல (ஒழுக்க) 
வழிகளில்‌, நின்ற - நிலைபெற்ற, அணை - துணையா 


வான்‌. 


(௫ - து.) கிருகத்தன்‌ ஏனை மூவர்க்கும்‌ துணையாவான்‌. 

“இல்‌ என்பது இல்வின்கணிருந்து செய்யப்படும்‌ அறத்திற்கு 
ஆயினமையின்‌ இடவாகுபெயர்‌, “எனப்படுவான்‌ ' எனற்பாலது 
படு விகுதி குன்றி என்பான்‌ என நின்றது ; இது செயப்படுபொருள்‌ 
வினைமுதல்போல நின்ற வினைமுற்றுப்‌ பெயர்‌. இல்வாழ்வானாய 
இருகத்தன்‌ ஒழிய ஏனை மூவருள்‌ பிரமசரியன்‌, ஆூரியனிடச்‌ 
இருந்து கல்வி பயின்று விரதங்‌ காக்கும்‌ ஒழுக்கமுடையவன்‌; 
வானப்பிரத்தன்‌, இல்லைவிட்டு வனத்தின்கண்‌ சென்று மனையாள்‌ 
வழிபடத்‌ தவஞ்செய்யும்‌ ஒழுக்கமுடையவன்‌ ; சர்நியாசி, முற்றத்‌ 
துறந்த யோச ஒழுக்கமுடையவன்‌. இவருள்‌ முன்னை இருவரும்‌ 
முற்றத்‌ துறவாமையின்‌ ஓராற்றான்‌ கிருகத்தனோடு ஒப்பராதலின்‌ 
இம்‌ மூவர்க்கும்‌ உரிய ஒழுக்க தீதினை இல்லறப்‌ பகுதியிற்‌ கூற ஒருப்‌ 
பட்ட ஆசிரியர்‌ நிருகத்தன்‌ துணையை நாடிநிற்கும்‌ ஒப்புமை 
நோக்கிய பிறர்மதம்‌ மேற்கொண்டு முன்னை இருவரையும்‌ அறவி 
யோடு கூட்டி மூவர்‌ என்றார்‌. இம்‌ மூவரும்‌ தமக்குரிய ஒழுக்க 
கெறிகளிற்‌ செல்லுங்‌ காலையில்‌ பர முதலியவற்றான்‌ இடையூறு 
சேராமல்‌ உண்டி மு. தவியன கொடுத்து உதவலான்‌, 4 நல்லாற்றின்‌ 
நின்ற அணை” என்றார்‌. (௧) 


இல்வாழ்வானது துணை பெறுதற்குரிய £ இயல்புடையார்‌ * 
இவரெனக்‌ கூறியபின்‌ அத்‌ அணைபெறுதற்குரியராயினும்‌ அவரைப்‌. 
போல இயல்பிலார்‌ இவர்‌ எனக்‌ கூறுவது வருங்‌ குறள்‌ : 


௫௨. துறந்தார்க்கும்‌ துவ்வா தவர்க்கும்‌ இறந்தார்க்கும்‌ 
- இல்வாழ்வான்‌ என்பான்‌ துணை. 


இல்லறம்‌] இல்வாழ்க்கை ௫௩. 


(இ-ள்‌) அறச்தார்க்கும்‌ - (அசாரமானவராலே) 
அறக்கப்‌ பட்டவர்க்கும்‌, அவ்வாதவர்க்கும்‌ - உண்ணப்‌ 
பெறாத வறுமையாளர்க்கும்‌, இறந்தார்க்கும்‌ - (இிக்கற்றவ 
ராய்ச்‌) செத்தார்க்கும்‌, இல்வாழ்வான்‌ என்பான்‌ ஃ இல்‌ 
வாழ்வான்‌ . என்று சொல்லப்படுபவனே, துணை - அணை 
யாவான்‌... 

(௫ - து.) ஆதாரமானவராலே விடப்பட்டவர்க்கும்‌ வறி 
யோர்க்கும்‌ திக்கன்‌ றி இறந்தவர்க்கும்‌ இல்வாழ்வானே துணையாவன்‌. 

ஈண்டுத்‌ துறச்தாராவார்‌, தம்மை ஆசரிக்க உரிமையுடையோ 
ரால்‌ ஆதரியா அ கைவிடப்பட்டோர்‌. இறந்சோர்க்குச்‌ தணையாவ த 
இகொட்டிட்டுச்‌ செய்யத்தகும்‌ இறியைகள்‌ செய்தலால்‌. மேற்‌ குற 
ஸில்‌ * இயல்புடைய மூவர்‌ ? என்றமையான்‌, ஈண்டுக்‌ கூறப்பட்ட 
மூவரும்‌ தம்‌ இயல்பின்‌ கீங்கியோராசல்‌ பெறுஅம்‌, இவை இரண்டு 
பாட்டாலும்‌ இல்லாளோடு இல்வின்கணிருர்து வாழும்‌ அறநிலை 
எல்லா உபகாரத்திற்கும்‌ உரித்தாதல்‌ கூறப்பட்ட அ. (௨) 

உண்டி முதலியன கொடுத்தலானும்‌ பிறவகையானும்‌ காப்‌ 
பாற்றப்படற்குரியார்‌ மேற்கூறப்பட்ட அறுஇறத்தாரேயன்றி அவ 
ரொடு கூட்டி எண்ணப்படும்‌ பிறரும்‌ உளரென்பது வருங்‌ குறள்‌; 


௪௩. தென்புலத்தார்‌ தெய்வம்‌ விருந்தொக்கல்‌ தானேன்றாங்‌ 
கைம்புலத்தா றோம்பல்‌ தலை. 


(இ-ள்‌.) தென்புலத்தார்‌ - பிதிரரும்‌, தெய்வம்‌ - தேவ 
ரும்‌, விருந்து - விருந்தினரும்‌, ஓக்கல்‌ - சுற்றத்தாரும்‌, 
தான - தானும்‌, என்ற - என்று சொல்லப்பட்ட, ஐம்புல. 
ஆஅ - ஐர்திடத்தும்‌ (செய்யத்ககும்‌ அற) நெறியை, ஓம்‌ 
பல்‌ - வழுவாமற்‌ செய்தல்‌, தலை - கிறப்பரம்‌, 


(௫ - து.) பிதிரர்‌, தேவர்‌, விருந்தினர்‌, சுற்றத்தார்‌, தான்‌ 
என்ற ஐவசையினரையும்‌ போத்றல்‌ இறப்பு, 


௫௪ திருக்குறள்‌ : [அறம்‌ 


ஐர்திடத்தும்‌ செய்யத்தகும்‌ அற ரெறியைச்‌ செய்தலாவது 
அவ்வைவர்க்கும்‌ ஆவன அறிந்து செய்தல்‌, மூன்‌ கூறப்பட்ட 
அறுதிறத்தாரும்‌ விருக்தினராய்‌ அடங்குவர்‌. இவ்வைவரையும்‌ 
ஓம்பல்‌ தலையாய அறம்‌ எனக்கூறி விருக்தினரை இடைவைத்சமை 
யின்‌ மூசலிருவரையும்‌ ஒழித்‌ அ விரும்தினர்‌ முதலாய மூவரைமட்‌ 
டும்‌ ஓம்பல்‌ இடையாய அறம்‌ என்பதும்‌, தன்னைக்‌ கடையில்‌ 
வைத்தமையின்‌ முதல்‌ நால்வரையும்‌ ஒழித்துத்‌ தன்னை மட்டும்‌ 
ஓம்பல்‌ கடையாய அறம்‌ என்ப அம்‌ பெறப்படும்‌. 
பிதிரர்களாவார்‌ படைப்புக்காலத்தில்‌ பிரமனாற்‌ படைக்கப்‌ 
பட்ட ஒரு தேவ சாதியார்‌ எனவும்‌ அவர்களுக்டெம்‌ தென்றிசை 
யாதலால்‌ தென்புலத்தார்‌ எனப்பட்டார்‌ எனவும்‌ கனவர்‌ ஆன்‌ 
ஜோர்‌. செய்வம்‌ என்பது ஒரு சாதியாரை உணர்த்தும்‌ பன்மைப்‌: 
“பெயராதலால்‌ சாதிஓருமை. விருந்து - புதுமை; அஃது ஈண்டுப்‌ 
புதியராய்‌ வர்தார்மேல்‌ நிற்றலால்‌ பண்பாகுபெயர்‌, ஒக்கல்‌ - சற்‌ 
றத்தார்‌. எல்லா அறங்களும்‌ செய்வது தான்‌ ஆதலால்‌ தன்னை 
ஓம்புதலும்‌ அறனாயிற்று. ஈண்டுப்‌ பகுக்கப்பட்ட ஐவர்க்கும்‌ ஜந்து 
கூறாகவே அரசர்க்குச்‌ கடமை ஆறிலொன்றாயிற்‌ ௮, இடைச்சொல்‌: 
லடியாகப்‌ பிறர்த என்ற என்னும்‌ பெயரெச்சத்தின்‌ ஈற்றகாம்‌ 
தொக்கது. * ஆங்கு £ அசைநிலை. இதனை இடப்பொருளுணர்த் து: 
வதாகக்கொண்டு, * என்றாங்கு * என்பதனை * என்று ஆங்கு "எனப்‌ 
பிரித்து * என்று அங்கே (சொல்லப்பட்ட) ? எனப்‌ பொருள்‌ கூறு 
தலும்‌ உண்டு, சொல்லப்பட்ட என்பது சொல்லெச்சம்‌. “இணைத்‌ 
சென அறிந்த னைமுதற்‌ ளெவிக்கு-வினைப்படு தொகுதியி அம்மை 
வேண்டும்‌? (தோல்‌ - சோல்‌ - கிளவி _. ௩௩) என்பத விதியாதலான்‌ 
“ ஐம்புலத்தும்‌ ? என நிற்றற்பாலது £ ஐம்புலத்து என முற்றும்மை 
குறைந்து நின்றது, “ ஐம்புலத்து ஆஅ? என்பதற்கு, * ஐம்புலத்‌ 
அம்‌ (செய்யப்படும்‌ ௮ற) ஆறு * என இடையே கூட்டிச்‌ சொன்‌ 
னு குறிப்பெச்சம்‌, தலைமையாயெ அறத்தைச்‌ * தலை என்றது 
பண்பாகுபெயர்‌ ; ஈறு குறைந்து நின்றது. 
“ஐம்புலத்தார்‌ ஓம்பல்‌ தலை' எனப்‌ பாடங்கொண்டு (ஐர்திடத்தா 
மையும்‌ ஓம்புதல்‌ தலையான இல்வாழ்க்கை” என்றார்‌ மணக்குடவர்‌,(௩). 


இல்லறம்‌] இல்வாழ்க்கை ௫௫ 


ஈண்டுச்‌ கூறியவாற்றாற்‌ பகுக்குங்கால்‌ மேற்கொள்ளவேண்டிய 
ஒழுச்சம்‌ இதுவென்று கூறி அவ்வொழுக்கத்தில்‌ கின்று பகுத்‌ 
- தண்டலான்‌ வரும்‌ பயன்‌ இஃதென்ப ௮ வருங்குறள்‌: 

௪௪. பழியஞ்சிப்‌ பாத்தூண்‌ உடைத்தாயின்‌ வாழ்க்கை 
வழியெஞ்சல்‌ எஞ்ஞான்ற மில்‌. 

(இ-ள்‌.) பழி அஞ்சி -(பொருள்‌ தேடுங்கால்‌) பாவத்‌ 
அக்குப்‌ பயந்து (தேடி), பாத்து - (அப்பொருளை,த்‌ தென்‌ 
புலத்தார்‌ தெய்வம்‌ விருந்து ஒக்கல்‌ என மேற்சொன்ன 
நால்வருக்கும்‌) பகுத்து, ஊண்‌-(தானும்‌) உண்டலை, வாழ்க்‌ 
கை உடைத்தாயின்‌ - (ஒருவனஅ) இல்வாழ்க்கை உடைய 
தானால்‌, வழி - (அவன) சந்ததி, எஞ்சல்‌ - (உலகத்தில்‌ 
நிலைத்திருப்பதல்லஅ) அழிதல்‌, எஞ்ஞான்றும்‌ இல்‌ - எக்‌ 
காலத்திலும்‌ இல்லை. 

(௫ - து.) பாவத்துக்காளாகாமல்‌ பொருளைச்‌ தேடி, அப்‌ 
பொருளைத்‌ தென்புலத்தார்‌ முதலியோர்க்‌ குபகரித்தலிற்‌ பங்கிட்‌ 
டுத்‌ தானும்‌ உண்ணுவோனுடைய சந்ததி அழியா அ. 

பிறன்‌ பொருளைப்‌ பாவவழியால்‌ தான்‌ கைப்பற்றி, அப்பொரு 
ளால்‌ அறஞ்செய்யின்‌, புண்ணியம்‌ பொருளுக்குரிய அப்‌ பிறன்‌ 
பாலும்‌ பாவம்‌ தன்பாலும்‌ சார்ச்து சந்ததிவிறாத்தியைக்‌ கெடுக்கு 
மாதலாற்‌ £ பழியஞ்சி* என்றார்‌. வாழ்வானுக்கும்‌ வாழ்க்கைக்கும்‌ 
உள்ள ஒற்றுமை பற்றி வாழ்வானது உடைமையை £ வாழ்க்கை 
உடைத்தாயின்‌ * என வாழ்ச்கைமேல்‌ ஏற்றிச்‌ சொன்னார்‌. பழிப்‌ 
பிற்‌ கேதுவாயெ பாவத்தைப்‌ பழி என்றது காரியவாகுபெயர்‌. 
£ பகை பாவம்‌ அச்சம்‌ பழி என கான்கும்‌ * (குறள்‌ - ௧௪௬) என 
அசிரியர்‌ பிறிதோரிடத்துப்‌ பழியைப்‌ பாவத்தின்‌ வேறாக வைக்‌ 
தெண்ணுதவின்‌ ஈண்டும்‌ பழி என்ப தற்குப்‌ பழிப்பெனவே பொருள்‌ 
கோடலும்‌ சாலும்‌. 

“வாழ்க்கை வழியெஞ்சல்‌ * என்பதற்கு இல்வாழ்க்கையாயெ 
நிலை தன அ ஒழங்க இடையறுதல்‌ * எனப்‌ பொருள்‌ கொண்டார்‌ 


௫௬ இருக்குறள்‌ [அறம்‌ 


மணக்தடவர்‌. இராமானுஜகவிராயர்‌ இதற்குக்‌ கூறிய வேறுரை 
வருமாறு: 

வாழ்க்கை - (இல்லறத்தான்‌ அணுடைன்‌ செல்வமானது, ' 
பழி அஞ்சி - (இ )ட்டுண்ணான்‌ வாழ்க்கை இடுகாட்டுள்‌ ஏற்றுப்பனை ? 
எனச்‌ சான்றோர்‌) நிர்தித்தலுக்குப்‌ பயர்து, பாத்தாண்‌ உடைத்தா 
யின்‌ - (பிறர்க்குப்‌) பகுத்து இட்டு உண்பதை உடையதானால்‌, 
(அத) வழி எஞ்சல்‌ எஞ்ஞான்றும்‌ இல்‌ - (அவன்‌) சச்ததிக்கும்‌ 
குறைபடுவது எக்காலத்தும்‌ இல்லை, (எ-று) இல்லறத்தான்‌ ஒரு 
வனுடைய என்பது அதிகாரத்தாற்‌ ' பெற்றோம்‌. வழியெஞ்சல்‌ 
என்ற இடத்து வழிக்கும்‌ எஞ்சல்‌ என்ற நான்காம்‌ வேற்றுமை 
உருபும்‌ இறர்ததுதமுவிய எச்ச உம்மையும்‌ செய்யுள்‌ விகாரப்‌ படுத 
லாற்‌ குறைந்து நின்றது. அதினாலே அர்த வாழ்க்கை அவனுள்ளள 
௮ம்‌ குறைபடாதிருப்பதுமன்றி, அவன்‌ சர்ததிக்குவ்‌ குறைபடா 
தெனச்‌ கொள்க, பகுத்துண்ணான்‌ சந்ததியும்‌ உலகத்து நிற்குமாத 
லால்‌ அதினாலே பெரும்‌ பயனின்மையிற்‌ சந்ததிக்குஞ்‌ செல்வங்‌ 
குறைபடாதிருக்குமென்பதே தெளிவு. 

இவ்வுரையிற்‌ கவிராயரது அண்மாணுழை புலமை விளங்கிச்‌ 
டெக்ன்றது. ஆயினும்‌ அப்‌ புலவர்‌ பெருமான்‌ கூஅஇமாறு “பகுத்‌ 
அண்ணான்‌ சந்ததியும்‌ உலகத்து நிற்கும்‌' எனச்‌ கொண்டால்‌ பகுத்‌ 
அண்ணான்‌ சச்சஇக்குஞ்‌ செல்வம்‌ குறைபடா து நிற்கும்‌' எனக்‌ கோட 
லும்‌ ஒவ்வுமன்றோ ? அறிஞர்‌ ஆராய்ச்து கொள்க. இக்கூறிய பயன்‌ 
தவறக்‌ காணினும்‌ அதனால்‌ உள்ளமுடையாமைக்‌ கன்றே அதற்‌ 
கதவே பயன்‌ என வருங்‌ குறளால்‌ வற்புறுத்துவாராயினர்‌ ஆசிரியர்‌ 
என்பதும்‌ நோக்கற்பால ௮. (௪) 

பாத்துண்டார்‌ வழி ஒருகால்‌ யாண்டேனும்‌ எஞ்சச்‌ காணி 
னும்‌ ௮துகொண்டு அவ்வறத்தைக்‌ கைவிடற்க, அதற்கதுவே பய 
னாம்‌ என்பது வருங்குறள்‌: 


௪௫. அன்பும்‌ அறனும்‌ உடைத்தாயின்‌ இல்வாழ்க்கை 
பண்பும்‌ பயனும்‌ அது. ்‌ 


இல்லறம்‌] இல்வாழ்க்கை ௫௭ 


(இ-ள்‌) இல்வாழ்க்கை-[ஒருவன அ) இல்லறவாழ்க்கை, 
அன்பும்‌ - (யாவரிடத்தும்‌ செய்யத்தகும்‌) அன்பினையும்‌, 
அறனும்‌ - (பகுத்தண்டலாயெ) அறத்தினையும்‌, உடைத்‌ 
தாயின்‌ - உடையதாயின்‌, ௮௮ - அவ்வுடைமையே (இல்லற 
வாழ்க்கைக்கு), பண்பும்‌ பயனும்‌ - குணமும்‌ பயனு 
மாம்‌. ள்‌ 

(இ-து.) அன்பும்‌ அறனும்‌ உடைமையே இல்லறவாழ்க்கைக்‌ 
குப்‌ பண்பும்‌ பயனுமாம்‌. 

£ அன்பு - சன்மனையாளிடத்துச்‌ செய்யத்தகும்‌ அன்பு? என்‌ 
பது பரிமேலழகர்‌ உரை ;  யாவரிடத்தும்‌ செய்யத்‌ தகும்‌ அன்‌” 
பென்பது மணக்குடவர்‌ உரை. * அன்புடைமை * என்னும்‌ அதிகா 
ரத்தால்‌ யாவரிடத்தஞ்‌ செய்யத்தக்கது அன்பென்று ஆரியர்‌ 
அறியவைத்தமையின்‌ மணக்குடவர்‌ உரையே பொருர்துவதாகக்‌ 
கொள்ளப்பட்டது :; ஏற்குமேற்‌ கொள்க, மனையாளுக்கும்‌ கணவ 
னுக்கும்‌ மனவொருமை யில்லாதபோது இல்லறம்‌ இனிது கடை 
பெரு, தாசலான்‌ அன்புடைமை பண்பாயிற்று அறனுடைமை பயனா 
யிற்று என நிரனிறைப்‌ பொருள்கோளாசச்‌ கொண்டார்‌ பரிமேலழ 
சர்‌. இல்லறவாழ்க்கைக்கு அன்பும்‌ அறனும்‌ உடைமையே பண்பு; 
அவை உடைமையே பயனும்‌ எனக்கோடலும்‌ இழுக்காத. 

இவை மூன்ன பாட்டாலும்‌ இல்வாழ்வோன்‌ அறஞ்‌ செய்யு 
மாஅ கூறப்பட்டது. (௫) 

இல்லறத்தின்‌ பயன்‌ இதுவெனவே, இதனிற்‌ பெரும்பயன்‌ 
தருமாறு பிறிதில்லையோ என்றாற்கு இல்லை யென்பது வருங்குறள்‌: 


௪௬. அறத்தாற்றின்‌ இல்வாழ்க்கை யாற்றிற்‌ புறத்தாற்றிற்‌ 
போஒய்ப்‌ பேறுவ தெவன்‌. 


(இ-ள்‌.) (ஒருவன்‌) இல்வாழ்க்கை - இல்லறவாழ்க்‌ 
கையை, அறத்தாற்றின்‌ - தருமத்தின்‌ வழியில்‌, அற்றின்‌ - 


௫௮ . திருக்குறள்‌ [அறம்‌ 


செலுத்தவானாயின்‌, (அவன்‌) புறத்தாற்றின்‌ - (அதற்குப்‌), 
புறமாகிய வழியிலே, போய்‌ - சென்ற, பெறுவது - அடை 
யும்‌ பயண்‌, எவன்‌ - யாது? (ஒன்றுமில்லை). 

(௫ - து.) இல்லறத்தைச்‌ செவ்வையாகச்‌ செய்யின்‌ தவநெறி' 
யிற்‌ போய்ப்‌ பெறும்‌ பயன்‌ வேறில்லை, 


அறத்தாறாவஅ, பழி அஞ்சிப்‌ பகுத்‌ தண்ட லும்‌ யாவர்மாட்டும்‌ 
அன்பு செய்தலும்‌ என மேற்கூறிய நெறி; புறத்தாறாவது, இல்லை: 
விட்டு வனத்திற்‌ சென்று தவஞ்செய்யும்‌ செறி, போய்‌ எனற்‌ 
பாலது செய்யுளிசை நிறைக்க நீண்டது. தவத்தாற்‌ பெறக்கிடக்‌ 
கும்‌ மெய்யுணர்ச்சியும்‌ வீடுபேறும்‌ முறைப்படி செய்யப்படும்‌ இல்‌: 
லறத்தானும்‌ எய்தும்‌ என்பார்‌, “புறத்தாற்றிற்‌ போஒய்ப்‌ பெறுவ 
தெவன்‌ £ என்றார்‌. (௬) 

இங்கனம்‌ இல்லறத்தைச்‌ சிறப்பித் துக்கறவே, துறவறத்தின்‌ 
பெருமை குறைவென்‌ அ கொள்ள கேருமன்றே? அது சேராமைக்கு. 
மூற்றத்துறச்த துதவோரை நீக), பல்லாற்றானும்‌ அத்‌ அறவு: 
நிலையை அடைய முயலும்‌ வானப்பிரத்த ரெறியார்‌ பலரினும்‌ இல்‌: 
வாழ்வான்‌ பெருமையுடன்‌ என்றதல்ல.து வேறில்லை என்பது: 
வருங்குறள்‌: 


௪௭. இயல்பினான்‌ இல்வாழ்க்கை வாழ்பவன்‌ என்பான்‌ 
முயல்வாரு ளெல்லாம்‌ தலை. 


(இ-ள்‌) இல்வாழ்க்கை - இல்லற வாழ்க்கையிலே,. 
இயல்பினான்‌ - (அதற்குரிய) தன்மையோடு, வாழ்பவன்‌ 
என்பான்‌ - வாழ்றெவன்‌ என்று சொல்லப்படுபவன்‌, 
முயல்வாருள்‌ எல்லாம்‌ - (ஐம்புலன்களை விடத்‌) தவஞ்‌ செய்‌ 
பவராயெ எல்லாருள்ளூம்‌, தலை - சறப்புடையவன்‌. 

(௫ - து.) இல்லற வாழ்க்கையை நெறிப்படி செதுத்தப்வன்‌ 
தீவஞ்செய்வா ரனைவரினும்‌ நெப்புடையவன்‌, 


இல்லறம்‌] இல்வாழ்க்கை ௫௯ 


முற்றத்‌ அறந்தோர்‌ மெய்ப்பொருளுணர்ச்து ஐம்புலனையும்‌ 
விட்டவராதலின்‌, முயல்வார்‌ என்றது அச்‌ நிலையை அடைய முய: 
லும்‌ தவவொழுக்கத்தினையுடைய வானப்பிரத்தரை, அவர்‌ நிலை 


பலவகைப்‌ படுதலின்‌ £ முயல்வாருள்‌ எல்லாம்‌ * 


என்றார்‌, அவர்‌ 
செய்யும்‌ தவமுயற்‌சி யின்றியே அதனாற்‌ பெறத்தக்க பயனைப்‌ பெறு: 
தலின்‌ £ இயல்பினான்‌ இல்வாழ்வான்‌ தலை ? என்றார்‌. 
அறவோரினும்‌ உயர்வு இல்லதத்தார்க்குக்‌ கூறுதல்‌ ஆசிரியர்‌: 
கருத்தன்றென்பஅ £மீத்தார்‌ பெருமை” எனத்‌ தணியே ஓர்‌ அதிகா 
ரம்‌ வகுத்து அதனைப்‌ பாயிரத்தின்‌ அமைத்ததுகொண்டே இனிது 
பெறப்படும்‌, ஈண்டு * முயல்வாருளெல்லாம்‌ ? என முற்றத்‌ துறந்து 
அறவோரை நீக்கிக்‌ கூறியதால்‌ அத்துணிபு பின்னும்‌ வலியுஅவ 
தாயிற்று (௪) 
எய்தும்‌ பயனால்‌ இல்லறத்துக்கு.ர்‌ இறப்புச்‌ க அவது இக்குறள்‌. 
செய்யும்‌ செயலால்‌ அதற்குச்‌ சிறப்புச்‌ கூறுவது வருங்குறள்‌; 


௪.௮. ஆற்றின்‌ ஒழுக்கி அறனிழுக்கா இல்வாழ்க்கை 
நோற்பாரின்‌ நோன்மை உடைத்து. 


(இ-ள்‌) ஆற்றின்‌ ஒழுக்கி - (தவஞ்‌ செய்வாரையும்‌. 
தத்தம்‌) வழியிலே செலுத்தி, அறன்‌ இழுக்கா - (தானும்‌ 
தனக்குரிய) அறநெறியிலே தவறாத, இல்வாழ்க்கை - (ஒருவ 
னுடைய) இல்லற வாழ்க்கையானஅ, ரோற்பாரின்‌ - அச்‌ 
தத்‌ தவஞ்‌ செய்வோர்‌ நிலையினும்‌, கோன்மை உடைத்து 
வலி உடையது. 

(௫ - து.) தவத்தினசைத்‌ தவ வழியிற்‌ செலுத்தித்‌ தானும்‌ 
தினக்குரியு நெறியில்‌ தவறாதீவனுடைய இல்வாழ்க்கை அச்‌ தவத்தி 
னர்‌ நிலையினும்‌ வலியுடையது, 

சோன்மை_வலி; பொறுத்தலுமாம்‌. வலி என்பது மணக்குட 
வர்‌ கொண்ட பொருள்‌; பொறுத்தல்‌ என்பது பரிமேலழகர்‌ 
கொண்ட பொருள்‌, “முரணா மறமும்‌ முன்பும்‌ நோன்மையும்‌....... 


௬ திருக்குறள்‌ [அறம்‌ 


வலியின்‌ பெயரே ? என்பதும்‌, “சமித்தலும்‌ நோன்றலும்‌ கமித்த 
லும்‌ பொறுத்தல்‌ * என்பதம்‌ பிங்கலம்‌. தவஞ்‌ செய்வார்‌ தம்மை 
யடைச்த சோயையல்லது பிறரை அடைக்த கோயைப்‌ பொறுக்கும்‌ 
கடப்பாடுடைய ரல்லர்‌; இல்லறத்தாரோ தர்‌ கோய்போற்‌ பிறர்‌ 
சேயும்‌ பொறுக்கும்‌ கடப்பாடுடையர்‌ ; ஆதவின்‌ முன்னவர்நிலையி 
னும்‌ பின்னவர்நிலை பொறையுடைத்தென்பது பரிமேலழகர்‌ உரை 
யாற்‌ கொள்ளச்‌ இடப்பது. தச்‌ நெறியில்‌ கிற்பதல்லது பிறிதில்லாத 
தவஞ்செய்வார்‌ நிலையினும்‌ தம்‌ நெறியில்‌ தாமும்‌ நின்று தவஞ்‌ 
செய்வாணாயும்‌ அவர்‌ ரெறியிற்‌ செலுத்தும்‌ இல்லறத்தார்‌ நிலை வலி 
யுடைத்‌ தென்பதும்‌ ஓவ்வும்‌. 


கோற்பாரின்‌ - என்ப இல்‌ இன்‌ உருபு உறழ்பொருவு. (௮) 


இங்கனம்‌ பயனாலும்‌ செயலாலும்‌ இல்லறத்துக்கு எய்திய 
சிறட்பைப்‌ பின்னும்‌ வவியுறத்தி, இசனோ டொருங்கு வைத்தெண்‌ 
ணப்படும்‌ அறவறத் திற்கு மிதற்கும்‌ உள்ள வேற்றுமை புலப்படுப்ப து 
வருங்குறள்‌ : 


௫௯. அறன்‌எனப்‌ பட்டதே இல்வாழ்க்கை : அஃதும்‌ 
பிறன்பழிப்ப தில்லாயின்‌ ஈன்ற. 


(இ-ள்‌.) அறன்‌ எனப்பட்டது - (இருவகையறத்தி 
னும்‌) அறன்‌ என்று இறெப்பித்துச்‌ 'சொல்லப்பட்டது, இல்‌ 
வாழ்க்கையே - இல்லற வாழ்க்கையே; (ஏனைத்‌ அற 
வறமோ எனின்‌,) அஃதும்‌ - அத்‌ அறவறமும்‌, பிறன்‌-பிற 
னால்‌, பழிப்பது - பழிக்கப்படுவது, இல்லாயின்‌ - இல்லை 
யாயின்‌, ஈன்று - (அவ்‌ வில்லறத்தோ டொப்ப) நல்லது. 


(௫ - து.) அறம்‌ என்று இஜெப்பித்தச்‌ சொல்லப்படுவது இல்‌ 
லறமே ; துறவறமும்‌ பிறனாற்‌ பழிக்சப்படுவ இன்றாயின்‌ அதுபோல 


சன்றாம்‌. 


இல்லறம்‌] இல்வாழ்க்கை ௬௧ 


பிரித்துக்‌ கூட்டப்பட்ட ஏகாரம்‌ பிரிகிலைப்‌ பொருது. 
இவ்வேகாரத்தால்‌ பிரிக்கப்பட்டது துறவறமாதலின்‌, ௮௯ 
என்னும்‌ சுட்டு அத்‌ தறவறத்தைக்‌ குறித்தது. பிறன்‌ பழிப்பதென்‌ 
றது இருபத்தெட்டாம்‌ அதிகாரத்து விரித்துச்‌ கூறப்படும்‌ கூடா 
வொழுக்கத்தை. எனவே, பிறன்‌ பழிப்பதற்‌ டெனின்றி மனத்‌ 
தையும்‌ பொறிகளையும்‌ அடக்குதல்‌ அருமையுடைத்‌ தென்பதும்‌, 
அவ்வருமை யறிர்து மனத்தையும்‌ பொறிகளையும்‌ அடக்கித்‌ தவ 
கெறியில்‌ கின்றவிடத்தே அத்‌.துறவறம்‌ இல்லறத்தோ டொருங்கு 
வைத்தெண்ணப்படும்‌ தகுதியுடைத்‌ தென்பதும்‌ பெறப்படும்‌. துறவி 
ஐம்புலனை அடக்கிப்‌ பெறும்பயனை, இல்வாழ்வான்‌ ஐம்புல இன்பங்‌ 
களை ஆரத்‌ அய்த்துப்‌ பெறுதல்பற்றி இல்லறம்‌ எளிமையுஞ்‌ சிறப்பு 
முடையதாயிற்றாதவின்‌ * அறனெனப்‌ பட்டதே இல்வாழ்க்கை * 
என்றார்‌, அஃது என்னும்‌ சுட்டுப்‌ பெயர்‌ இல்வாழ்க்கையைச்‌ 
சுட்டுவதாக வைத்துப்‌ பொருளுரைத்தார்‌ மணக்குடவர்‌. அன்றியும்‌ 
அவர்‌ இக்குறளை அதிகாரத்தின்‌ இஅதியில்‌ வைத்து, * பழிக்கப்படுவ 
சென்றது இழிகுணத்தாளாகிய மனையாளை, இணி வாழ்க்கைத்‌ 
துணைநலம்‌ கூதுகின்றாராசலின்‌ இஃது ஈண்டுக்‌ கூறப்பட்டது * 
என்றார்‌. 

இவை நான்கு பாட்டானும்‌ இல்லதவாழ்ச்சையின்‌ மேம்பாடு 
விளக்கப்பட்ட அ. (௯) 

பல்லாற்றானும்‌ வகுத்துக்‌ கூறிய இல்வாழ்க்கைச்‌ சிறப்பை 
ஒருவாற்றால்‌ தொகுத்துக்‌ கறல வருங்குறள்‌: 
௫ம்‌. வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ 

தெய்வத்துள்‌ வைக்கப்‌ படும்‌. 

(இ - ள்‌.) வையத்துள்‌-உலகத்தின்கண்‌, வாழ்வாங்கு . 
(இல்லறக்தோடு கூடி) வாழவேண்டிய முறைப்படி, வாழ்‌ 
பவன்‌ - வாழீ£ன்றவன்‌, (உலகத்தானேயானாலும்‌) வான்‌ 
உறையும்‌ - மேல்‌ உலகத்தில்‌ வசிக்கும்‌, தெய்வத்துள்‌ - 


௬௨ திருக்குறள்‌ 


தேவர்களுள்‌ (ஒருவனாக), வைக்கப்படும்‌ - வைத்து மதிக்‌ 
கப்பவொன. 

(இ - து.) இல்லற வாழ்க்கையில்‌ முறைப்படி வாழ்பவன்‌ 
'சேவருள்‌ ஒருவனாக மதிக்கப்படுவான்‌. 

வாழ்வாங்கு வாழ்பவன்‌ இவ்வுலக வாழ்க்கையை நீத்த பின்‌ 
னர்த்‌ துறக்கம்‌ புகுவது நிச்சயமாதவின்‌ * தெய்வத்துள்‌ வைக்கப்‌ 
படும்‌” என்றார்‌. இதனால்‌ இல்வாழ்வோன்‌, நெறிப்படி வாழின்‌, 
உலகத்தாரால்‌ தேவருள்‌ ஒருவனாக மஇக்கப்படுசலின்‌ புகழாயெ 
இம்மைப்பயனும்‌, துறக்கம்‌ புகுவது ஒருதலை என்பது பெறவைத்‌ 
தமையின்‌ அறக்கவாழ்க்கையான மறுமைப்‌ பயனும்‌ பெறுவான்‌ 
என்பது கொள்ளக்டெந்தது, 

இவ்‌ விசாரத்தில்‌ முதல்‌ இரண்டு பாட்டால்‌ இல்லறவாழ்க்கை 
யல்லார்க்கும்‌ உபயோகமாதலுடைத்‌ தென்பதும்‌, அடுத்த மூன்று 
பாட்டால்‌ இல்லறவாழ்க்கையைச்‌ செலுத்துமாறும்‌, அடுத்த சான்கு 
பாட்டால்‌ துறவறத்தினும்‌ இல்லற த்தக்குள்ள ஏற்றம்‌ இனைச்சென்‌ 
பதும்‌, பத்தாவது பாட்டால்‌ இல்லறம்‌ இம்மை மறுமைப்‌ பயன்‌ 
களை ஒருங்குச£ச வல்லதென முடிவுரையும்‌ கூறியருளினார்‌ 
ஆசிரியர்‌, (ம) 


09 


௬. வாழ்க்கைத்‌ துணைகலம்‌ 


அஃதாவது மேற்கூறிய இல்வாழ்க்சையை வாழ்வாங்கு வாழ 
இன்றியமையாத துணையாய்‌ உடனின்‌ தவி புரியும்‌ மனையாளது 
மாட்சி, இதனாற்றானே மேலையதிகாரத்தோடு இதற்குள்ள தொடர்பு 
இணிது விளங்கும்‌, 


௫௧. மனைத்தக்க மாண்புடைய ளாகித்தற்‌ கொண்டான்‌ 
... வளத்தக்காள்‌ வாழ்க்கைத்‌ துணை. 

(இ - ள்‌.) மனைத்தக்க- இல்லறச்திற்குத்‌ தக்க, மாண்பு- 
மாட்சிமை உடையளாூ உடையவளாய்‌, தற்கொண் 
படான்‌ - தன்னை (மனையாளாக விவாகஞ்‌ செய்து) கொண்ட 
கணவனுடைய, வளம்‌ - வரவுக்கு, தீல்காள்‌ - தகுதியாக 
வாழ வல்லவளே, வாழ்க்கைத்‌ அணை - இல்லற வாழ்க்கைக்‌ 
குத்‌ அணையாவாள்‌. 

(இ. து.) குடித்தனத்‌ அக்‌ கேற்ற குணமும்‌, கணவன்‌ வரவும்‌ 
கேற்ற வாழ்ச்கையு முடையவளே மனையாள்‌. 

இவ்வாறில்லாத மனையாள்‌ வாழ்க்கைக்குத்‌ தணையாவதுபோகச்‌ 
தடையாவது தேற்றமாதலின்‌ தேற்றேகாரம்‌ வருவித்அரைக்சப்‌ 
பட்டது. மாட்சமையாவது ஈற்குண ஈற்செய்கைகளுடைமை, 
கற்குணங்களாவன துறவோரை உபசரித்தலும்‌, விருந்தினர்பால்‌ 
அன்புடைமையும்‌, வறியோர்பால்‌ அருளுடைமையும்‌ இவை 
போல்வன .பிறவுமாம்‌. ஈற்செய்கைகளாவன வாழ்க்கைக்கு வேண்‌ 
டும்‌ பொருள்களை அறிந்துகொண்டு காப்பாற்றுதலும்‌, ஆவன 
ஆய்ர்‌ து சுவைப்பட உணவு சமைத்தலும்‌, உலகத்தோ டொத்து 
ஈடத்தலும்‌ இவை போல்வன பிறவுமாம்‌, வருவாய்க்குத்‌ தகுதியாக 
வாழ்தலாவது, வருவாய்க்கு உள்ளடங்கச்‌ செலவு செய்து இல்லறம்‌ 
கடத்தல்‌. 

இம்‌ முதற்‌ குறளால்‌ மனையாளது இலக்கணம்‌ கூறப்பட்‌ 
டது, ர (க) 


௬௫ திருக்குறள்‌ [அறம்‌ 
மேற்‌ கூறப்பட்ட மாண்பு ' மனையாளின்கண்‌ இல்லையாயின்‌ 

இல்லறம்‌ பயனிலதாம்‌ என்பது வருங்குறள்‌ : 

௫௨. மனைமாட்சி இல்லாள்கண்‌ இல்லாயின்‌ வாழ்க்கை 
எனைமாட்சித்‌ தாயினு மில்‌. 


(இ-ள்‌,) மனை மாட்சி - இல்லறத்துக்குத்‌ த்குக்த கற்‌ 
குண ஈற்செய்கைகள்‌, இல்லாள்கண்‌ - (ஒருவன. ஐ) மனையா 
ளிடத்தில்‌, இல்லாயின்‌ - இல்லையானால்‌, வாழ்க்கை - அவ்வில்‌ 
வாழ்க்கையான அ, எனைமாட்டுத்சாயினும்‌ - (வேறு எவ்‌ 
வகையால்‌) எவ்வளவு சிறப்பு உடையதானாலும்‌, இல்‌ - 


(சிறப்பு) இல்லை, 

(இ-து.) நற்குண ஈற்‌ செய்கைகள்‌ மனையாளிட த்தில்லையா 
னால்‌ இல்வாழ்க்கை வேறெவ்வகையாலும்‌ நெப்பெய்தா ௮. 

வேறுவகைச்‌ இறப்பாவன, குறைவற்ற செல்வம்‌, குடிப்‌ 
பிறப்பு, புகழ்‌ முதலியன, இல்லை என்பது இல்‌ எனச்‌ கடை 
குறைர்து நின்றது. (௨) 

மனைமாட்சி இல்லாளிடத்து இல்லையாயின்‌ யாதாம்‌ என்று 
மேற்‌ கூறியதைப்‌ பின்னும்‌ வவியுதுத்தி மசேமாட்டு இல்லாளிடத்து 
உண்டாயின்‌ யாதாம்‌ எனவும்‌ கூறுவது வருங்குறள்‌ : 
௫௩. இல்லதேன்‌ இல்லவள்‌ மாண்பானால்‌ உள்ளதேன்‌ 
இல்லவள்‌ மாணாக்‌ கடை. 

(இ-ள்‌.) இல்லவள்‌ - (ஒருவனுக்கு) மனைவி, மாண்‌ 
பானால்‌ - நற்குண நற்‌ செயல்கள்‌ உடையவளானால்‌, இல்‌ 
லது என்‌ - (அவனுக்கு) இல்லாதது யாது 2 (யாவுமுண்டு) 
இல்லவள்‌ - (பிறன்‌ ஒருவனுக்கு) மனையாள்‌, மாணாக்‌ 
கடை - ஈற்குண . நற்‌ செயல்கள்‌ உடையளாகாதபோது, 
உள்ளது என்‌ - (அவனுக்கு) உள்ளது யாது 2 ஒன்று: 
மில்லை, i 


இல்லறம்‌] வாழ்க்கைத்‌ துணை நலம்‌ ௬௫. 


(௫ - து.) மனையாள்‌ மாண்புடையளாகப்‌ பெற்றவனுக்கு 
இல்லாதது ஒன்‌ இயில்லை ; மனையாள்‌ மாண்புடையளாகப்‌ பெறாத 
வனுக்கு உள்ள து ஒன்‌ அயில்லை, 

மாண்பு என்னும்‌ குணப்பெயரை, அல்‌ குணத்தை ஏற்றற்குரிய 
குணீயாகும்‌: இல்லவள்மேல்‌ ஏத்றி இல்லவள்‌ மாண்பானால்‌ எனப்‌ 
'பண்பாகு பெயசாகச்‌ கூறியது மிகுதி காட்டுதற்பொருட்டு. குணம்‌- 
பண்பு ; குணி _ பண்பி, எவன்‌ என்னும்‌ வினாவினைக்குறிப்பின்‌ 
மரூஉவாயெ ஏன்‌ என்பது ஈண்டு அறிவினாவாய்‌ கின்றது, 
ஒன்றுமில்லை யென ஐயமற அறியக்‌ கடத்தலின்‌, மாண்புடையாளும்‌ 
வேறே மாண்பிலாளும்‌ வேறே யாகலின்‌ இல்லவள்‌ என சரிடச்‌ 
தும்‌ உரைத்தார்‌. மாணாக்கடை என்பதில்‌ கடை என்பது போது 
என்னும்‌ பொருளில்‌-வர்தத; இப்‌ பொருளில்‌ மாணா என்பது 
ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌. கடை என்பது இடப்‌ 
பொருளுணர்த்காமல்‌, மாணாதாயின்‌ எனப்‌ பொருள்படுதலால்‌ 
வினையெச்சவிகுதியாசக்கொண்டு மாணாக்கசடை என்பது வினை 
யெச்சம்‌ என்பது மூண்டு. 

இவ்‌ விரண்டு பாட்டாலும்‌ இல்வாழ்க்கை இனிது செல்ல 
இன்தியமையாது வேண்டப்பவெது இல்லாளுடை.ய மாட்சி என்பது 
சொல்லப்பட்ட. (௩) 

இல்லாளுடைய மாட்சியிற்‌ றலைறெர்தது இஃசென்பதும்‌, 
அதனால்‌ அவள்‌ பிறவி பெருமை யெய்தமாறும்‌ கூறுவது வருங்‌ 
குதள: ்‌ 


௫௪. பேண்ணிற்‌ பெருந்தக்க யாவுள கற்பென்னும்‌ 
திண்மையுண்‌ டாகப்‌ பேறின்‌. 


ர (இ ள்‌.) பெண்ணின்‌ - பெண்பிறவிபோல, பெரும்‌ 
தக்க - மிகவும்‌ மேன்மையுடையன, யா உள - (வேறு) எவை 
உள்ளன, கற்பு என்னும்‌ - கற்பு என்று சொல்லப்படும்‌, 
திண்மை - (உள்ளத்‌) இடம்‌, உண்டாகப்‌ பெறின்‌ - உண்டா 
கப்‌ பெற்றால்‌, 

5, 


௬௭௬ .... திருக்குறள்‌ [அறம்‌ 


(இ. து.) கற்பென்னும்‌ மனஉறுதி உண்டாயிருக்தால்‌ பெண்‌ 
பிறவியினும்‌ சிறந்தது வேறொன்றில்லை, 

பெண்‌ - என்பதற்குப்‌ பெண்பிறவி எனப்‌ பொருள்‌ கொண் 
டது, மணக்குடவர்‌ உரைபற்றி, £ ஒருவனெய்தும்‌ பொருள்களுள்‌ 
இல்லாளின்‌ மேம்பட்ட பொருள்கள்‌ யாவுள ' என்று இல்லாளை - 
அஃறிணைப்பாற்‌ படுத்திப்‌ பொருள்‌ என்றார்‌ பரிமேலழகர்‌, இல்‌ 
லாளைச்‌ நெப்பிக்கக்‌ கருதிய குறளிலே அவளுக்கு உலகமொப்பிச்‌ 
கொடுத்த இணைஉயர்லையும்‌ பறித்து அவளை இழித்து அஸ்றிணைப்‌ 
பொருளோடு ஒருசேர வைத்தல்‌ ஆசிரியர்‌ கருத்தெனக்‌ கோடற்கு 
ஒருப்படாது மணக்குடவர்‌ உரையே ஆசிரியர்‌ கருத்தறிச்ச உரை 
யெனக்‌ கொண்டாம்‌, கற்புடைய பெண்பிறவியின்‌ உயர்வைக்‌ 
கூற வந்தவர்‌ கற்பாவது மன உறுதியே எனச்‌ கற்பினியலும்‌ உடன்‌ 
கூறி ஒன்றின்‌ ஒன்றெய்த வைத்தார்‌, இதனாலே கற்பின்‌ சிறப்புச்‌ 
சொல்லப்பட்டது. (௪) 

கற்புடையாள்‌ செயலும்‌ அவள்‌ கற்பின்‌ ஆற்றலும்‌ இனைய 
என்பது வருங்குறள்‌: 


௫௫. தேய்வந்‌ தொழா அள்‌ கொழுாற்‌ றோழுதேழுவாள்‌ 
பெய்யெனப்‌ பேய்யு மழை. 


(இ - ள்‌) தெய்வம்‌ தொழாள்‌-தெய்வத்தைத்‌ (தெய்வ 
மென்பதபற்றித்‌ தன்‌ கணவனினும்‌ மேலாகக்‌ கருதித்‌ 
தொழாதவளாகி, கொழுகன்‌-(கன்‌) கணவனையே, தொழுது 
- (தனக்குத்‌ தெய்வமாகக்‌ கருதி மனத்தால்‌) தொழுது 
கொண்டு, எழுவாள்‌ - (அயில்நீங்கி) எழுமவள்‌, பெய்‌ என- 
பெய்‌ என்று சொல்ல, மழை பெய்யும்‌ - மழையானது 
பெய்யும்‌, 


- (இ.ஃ.து.) சன்‌. கணவனையே தெய்வமாகக்‌ கருதித்‌ எம்‌ 
மவள்‌ பெய்யென்றால்‌ மழை பெய்யும்‌. 


இல்லறம்‌] வாழ்க்கைத்‌ துணைநலம்‌ ௬௭ 


கணவன்‌ உள்ளம்‌ தனக்கும்‌ பிறர்க்கும்‌ பொருள்‌ தேதெலினும்‌, 
அப்‌ பொருள்‌ காரணமாகப்‌ பிறர்‌ ஏவல்வழி நிற்பதினும்‌, அருள்‌ 
வேண்டிப்‌ பெரியாரையும்‌ தெய்வத்தையும்‌ வழிபடுதவினும்‌ இன்‌ 
ஜனோன்ன பிறவாற்றினும்‌ சிதறித்‌ திண்மை குன்றும்‌, அவ்வாறு 
- பலபடச்‌ இதறவிடாது தன்‌ உள்ளத்தைத்‌ சன்‌ கணவனை வழிபடுக 
வினும்‌ அவற்கு ஆகவேண்டுவன செய்தவினுமே ஒருமுகப்படுத்திச்‌ 
செலுத்துவதால்‌ மனையாள்‌ உள்ளம்‌ திண்மையுடைய தாகின்றது. 
கணவற்கு ஆவன செய்தலும்‌ வழிபாடே யாகலின்‌, மனையாள்‌ 
மனம்‌ கொண்டானை வழிபடுதல்‌ என்னும்‌ ஒன்றிலே முனைப்பதா 
கின்றது, ஆகவே, ஞாயிற்றின்‌ கதிர்கள்‌ சிதர்ச்து பரவாமல்‌, 
நெருப்புச்‌ கண்ணாடி வழியே குவிர்து பாயுங்கால்‌ தியினை விளைக்கு 
மளவாக ஆற்றவின்‌ மிருமாறு போல, அவள்‌ உள்ளமும்‌ ஆத்றலின்‌ 
மிகுமாறு பெறப்படும்‌, அதுபற்றியே மேலும்‌ 4 கற்பென்னும்‌ 
இண்மை ! என்றார்‌. சற்பென்னும்‌ காரணமே திண்மை என்னும்‌ 
காரியமாக மாறி நின்றது. £ எண்ணிய எண்ணியாக்‌ செய்துப 
எண்ணியார்‌-இிண்ணிய ராகப்‌ பெறின்‌ * என ஆரியர்‌ மேற்‌ கூறும்‌ 
(குறள்‌ - ௬௬௬) உண்மை யாண்டும்‌ வழுவுதவில்லை யாதலின்‌ கற்பி 
னால்‌ திண்ணியளாய மனையாள்‌ எண்ணிய எண்ணியாங்‌ செய்தல்‌ 
ஒருதலை, அற்றாக, அவள்‌ பெய்யெனில்‌ மழை பெய்யுமென்பதும்‌ 
அணிவேயாம்‌, இடையறாது அயிலினும்‌ விழிப்பினும்‌ சன்‌ உள்‌ 
சத்தில்‌ இருப்பது கணவன்‌ வழிபாடே யாதலால்‌ தொழுது 
கொண்டே எழுதல்‌ இயல்வதாயிற்று, செயவெனெச்சம்‌ தொழுத 
எனத்‌ தஇரிர்து நின்றது. பரிமேலழகரும்‌ மணக்குடவரும்‌ இவ்‌ 
வாறே பொருள்‌ கொண்டனர்‌. பிரயோகவிவேக முடையார்‌ இதனை 
மனத்து ' எழுதல்‌ அயிலொழித லாகலான்‌, எழுர்து தொழுவா 
சொன்‌ முன்பின்னாசப்‌ பொருள்படுதலன்‌ றி, ஈகுபு வர்தான்‌, ஓடி 
வர்தான்‌ என்பனபோலச்‌ தொழாகின்று தயிலெழுதல்‌ கூடா 
தென்க ” என்றார்‌, தொழு அகொண்டு: அயிலெழுதல்‌ கூடுவதே 
என்பது உளவியல்பத்றி உய்த்‌தணர்ப்‌ புலனாமாதவின்‌ அம்‌ மறுப்‌ 
புப்‌ போலிமஅப்பென்க, * இது கணவனைக்‌ கனவினும்‌ ஈனவினும்‌ 


௬௮ திருக்குறள்‌ [அறம்‌ 


இதய்வமென த்‌ தொழுவாள்‌ அணைக்குப்‌ பூதங்களும்‌ கீழ்ப்படிய 
மென்றது” என்ற மணக்குடவர்‌ கருத்துரையும்‌ ஈண்டு ரோக்கற்‌. 
பாலது, 1 
இக்குறள்‌ * தெய்வர்‌ தொழாஅள்‌ கொழுஈற்றொழு தெழுவாள்‌- 
பெய்யெனப்‌ பெய்யும்‌ பெருமழை என்றவப்‌ “ பொய்யில்‌ புலவன்‌ 
பொருளுரை சேராய்‌” என்று சீத்தலைச்‌ சாத்தனரால்‌ மணிமேகலை 
உடம்‌ காதை டுக “ சம வது அடிகளில்‌ எடுத்தாளப்பட்ட ௮. 
இதனால்‌ கற்புடையவள அ ஆற்றல்‌ கூறப்பட்ட அ. (௫) 


கற்புடையவளின்‌ இலக்கணம்‌ கூறுவது வருங்குறள்‌? 


௫௬. தற்காத்துத்‌ தத்கோண்டாற்‌ பேணித்‌ தகைசான்ற 
சோற்காத்துச்‌ சோர்விலாள்‌ பெண்‌. 


(இ-ள்‌.) தற்காத்து - தன்னைக்‌ (கற்புகிலையினின்‌ று 
வழுவாமற்‌) காத்து, சற்கொண்டான்‌ பேணி - தன்னைக்‌. 
கொண்ட கணவனை (உண்டி முசலியவற்றாலே) பாஅகாத்அ,, 
தகைசான்ற சொல்‌ காத்து - (தன்னைக்‌ கொண்டவன அ) 
நன்மை நிறைந்த சொல்லைக்‌ (கடவாமற்‌) காத்து, சோர்வு: 
இலாள்‌ - (மேற்கூறிய நற்குண ஈற்செய்கைகளில்‌) மறவி 
இல்லாதவளே, பெண்‌ - (கற்பொழுக்கமுள்ள) மனைவி 
யாவாள்‌, 

i (௫ - த.) தன்‌ கற்பைக்‌ சாத்தத்‌ தன்‌ கணவனைப்‌ பாது: 
காத்து அவன அ சொல்லைச்‌ கடவாமற்‌ சாத்து மேற்கூறிய நற்குண 
நற்செயல்களீல்‌ மறவியில்லா சவளே கற்புடைய மனைவி, 

* தகைசான்ற சொற்காச்து என்பதற்கு ஈண்டுக்‌ கூறப்பட்ட 
உரை இராமாநுஜ கவிராயர்‌ உரைத்தது. பரிமேலழகரும்‌ மணக்‌ 
குடவரும்‌ * ஈன்மை அமைந்த புகழைச்‌ சாத்து” என்றனர்‌. சொல்‌“ 
புகழ்‌, அரியர்‌ தம்‌ மனைவியார்‌ இறர்சகாலத்துக்‌ கூறியதாக. 
வழங்கும்‌ வெண்பாவில்‌ *படிசொற்‌ கடவாத பாவாய்‌? என்றிருத்‌. 


இல்லறம்‌] வாழ்க்கைத்‌ துணை நலம்‌ ௬௯ 


தலை ரோக்கக்‌ கவிராயர்‌ கொண்ட பொருளே ஆரிரியர்‌ கருத்துள்‌ 
கஇியைந்ததாகத்‌ தோன்றுகிற. ஏற்பது கொள்க, 
இ பெண்களிற்‌ சிறந்தாள து இலக்கணங்‌ கூறிற்றென்றார்‌ 
மணக்குடவர்‌. (௬) 
பெண்களிற்‌ றெர்தாட்குச்‌ சிறப்பிலச்கணம்‌ கற்புடைய ளாத 
லன்றே? அக்‌ கற்புடைமை நிலைபெறுமா நிஃதென்பத வருங்‌ 
குறள்‌: 


௫௭. சிறைகாக்குங்‌ காப்பேவன்‌ செய்ய மகளிர்‌ 
நிறைகாக்குங்‌ காப்பே தலை. 


(இ-ள்‌.) மகளிர்‌ - (தம்‌ மனைவியராகிய) மகளிரை, 
சறைகாக்கும்‌ - (கணவர்‌, மதில்‌ வாயில்காவல்‌ முதலிய) 
சிறையினாலே பாதுகாக்கும்‌, காப்பு - காவலான து, எவன்‌ 
செய்யும்‌ - என்ன பயனைச்‌ செய்யும்‌, நிறை - (அம்மகளிர்‌ 
தம்‌ மனத்தைக்‌ கற்பொழுக்கத்திலே நிறுத்துவ காமெ) 
நிறையினாலே, காக்கும்‌ - (தங்களைப்‌) பாதுகாக்துக்கொள்‌ 
ளும்‌, காப்பே - காவலே, தலை - சிறந்த காவலாம்‌, 

(இ - து.) மகளீர்‌ கற்பொழுக்கத்தால்‌ தங்களைக்‌ காத்துச்‌ 
கொள்ளும்‌ காவலே காவலாவசன்றி ஏனைய காவல்கள்‌ பயன்படா. 


ஏனைய காவல்களைப்‌ பிரித்‌ து நீச்சினமையின்‌ ' காப்பே எனப்‌ 
பிரிகிலை ஏகாரம்‌ கொடுத்துக்‌ கூறினார்‌: நிறை - நெஞ்சைக்‌ கற்பு 
நெறியிலே நிறுத்தல்‌ ; * சாப்பன காத்துக்‌ கடிவன கடிர்து ஒழுகும்‌ 
ஒழுக்கம்‌ * என்றார்‌ நக்கீரர்‌. * நிறையெனப்‌ படுவது மறை பிறாறி 


யாமை ? என்ப கலித்தோகை, 


இதனால்‌ தற்காத்தலின்‌ சிறப்புக்‌ கூறப்பட்ட. (௪) 
நிறுத்தமுறையே தற்கொண்டாற்‌ பேணவின்‌ சிறப்புக்‌ கூறு 
வது வருங்குறள்‌! 


எம்‌ . .... இருக்குறன்‌ [அறம்‌ 


௫௮. பெற்றாற்‌ பெறிற்பேறுவர்‌ பெண்டிர்‌ பெருஞ்சிறப்புப்‌ 
புத்தேளிர்‌ வாழும்‌ உலகு. 


(இ - ள்‌.) பெண்டிர்‌ - (மனைவியராகிய) மகளிர்‌, பெற்‌ 
முன்‌ - (தம்மைக்‌) கொண்ட கணவனை, பெறின்‌ - (பேணு 
தல்‌) பெறுவாராயின்‌, பெரும்‌ இறப்பு - (இவ்வுலகத்திலே 
பலராலும்‌ கொண்டாடப்‌ படும்‌) பெரிய இறப்பையும்‌, புத்‌ 
தேளிர்‌ வாழும்‌ உலகு - (இறந்த பின்‌) தேவர்‌ வாழும்‌ 
விண்ணாலக வாழ்க்கையினையும்‌, பெறுவர்‌, 

(௫ - து.) சணவனைப்‌ பேணும்‌ மகளீர்‌ இம்மையிற்‌ புகழும்‌ 
மறுமையிற்‌ சுவர்க்கமும்‌ பெறுவர்‌, 

பெண்டிர்‌ இறப்பும்‌ உலகும்‌ பெறுவர்‌ என்க, 

எண்ணும்மை தொக்கன. உலகு என்பது ஆகுபெயசாய்‌ உலக 
வாழ்க்கைக்‌ காயிற்று, புத்தேளிர்‌ வாழும்‌ உலகு தனிமே பெறப்‌ 
பட்டமையின்‌ பெருஞ்சிறப்பு இவ்வுலகத்த தாயிற்று. பேணுதல்‌ 
என்பது சொல்லெச்சம்‌. 

£ பெறுவர்‌ : : பெருஞ்றெப்புப்‌ புத்தேளிர்‌ வாழுமூலகு * என்‌ 
னுஞ்‌ சொற்றொடர்க்குப்‌ பண்டை உரையாசிரியர்கள்‌ வெவ்வேறு 
பொருள்‌ கொண்டனர்‌. அவை வருமாறு; 

புத்தேளீர்‌ வாழும்‌ உலகின்கண்‌ அவராற்‌ பெருஞ்‌ சிறப்‌ 
பினைப்‌ பெறுவார்‌ * என்றார்‌ பரிமேலழகர்‌. 

தேவர்‌ வாழும்‌ பெருஞ்‌ சிறப்பினையுடைய உலகத்தைப்‌ 
பெறுவர்‌ * என்றார்‌ மணக்குடவர்‌, 

* (நெடுங்காலம்‌ அழியாது) வாழும்‌ உலகத்திலே தேவர்களாற்‌ 
(செய்யப்படும்‌) பெரிதாயெ திருவிழாவைப்‌ பெறுவர்‌ ? என்றார்‌ 
இராமானுஜ கவிராயர்‌. 

இதனால்‌ கணவனைப்‌ பேணாமவள்‌ பெறும்‌ பயன்‌ கூறப்‌ 
பட்டத. (௮) 


இல்லறம்‌] வாழ்க்கைத்‌ _துணை நலம்‌ எக 


நிறுத்தமுறையே சொற்காத்தலின்‌ சிறப்பு விளங்க அஃதில்‌ 
லையேற்‌ படும்‌ இழிவு கூ றவ அ வருங்குறள்‌; 


௫௯. புகழ்புரிந்‌ தில்லிலோர்க்‌ கில்லை யிகழ்வார்முன்‌ 
ஏறுபோற்‌ பீடு ௩டை. 


(இ-ள்‌.) புகழ்‌ புரிந்த - புகழை விரும்பிய, இல்‌ - 
மனையாளை, இல்லோர்க்கு- இல்லா தவர்க்கு, இகழ்வார்முன்‌- 
(தம்மை) இகழ்ச்‌தரைப்பார்முன்‌, ஏறுபோல்‌ - ஆண்‌ சிங்கம்‌ 
போலே (ஈடக்கன்ற), பீடு உடை - பெருமிதமான . நடை, 
இல்லை - இல்லையாம்‌. 

(௫ - த) புகழை விரும்பிய மனையாளை இல்லாதவர்க்குத்‌ 
தம்மை இசழ்வார்முன்‌ தலேமிமிர்ந்து நடக்கும்‌ பெருமித ஈடை 
இல்லையாம்‌, 

புரிர்த என்னும்‌ பெயரெச்சம்‌, புரிந்த என அகரம்‌ தொக்கு 
நின்றது. சிங்கத்துக்குப்‌ பெருமிததடை இயற்கை ஆதலால்‌ ஏறு 
வினையுவமமாயிற்று. 

இதனாலே தகைசான்ற சொற்காவாவழி உளதாம்‌ குற்றம்‌ 
சொல்லப்பட்டது. (௯) 

இவ்வதிகாரத்தில்‌ இதுகாறும்‌ பல்லாற்றானும்‌ வகைப்படுத்திக்‌ 
கூறிய மனையாள்‌ மாட்சியைத்‌ தொகுத்து வற்புறுத்தி, அம்‌ மாட்‌ 
யைச்‌ இறப்பிப்பது மச்கட்பேறெனக்‌ கூறுமுகத்தால்‌ வரும்‌ அதி 
காரத்துக்குத்‌ தோற்றுவாய்‌ செய்வ அ வருங்குறள்‌ 2 


௬௦. மங்கல மேன்ப மனைமாட்சி: மற்றதன்‌ 
நன்கலன்‌ நன்மக்கட்‌ பேறு. 


(இ-ள்‌.) மனை மாட்சி - இல்லாளுடைய (கற்குண 
நற்செய்கைகளாயெ) சிறப்பை, (ஒருவற்கு) மங்கலமென்ப - 
கன்மை யென்று சொல்லுவர்‌ ; ஈன்‌ மக்கட்பேறு - நல்ல 


புதல்வர்களைப்‌ பெறுதலை; அதன்‌ - அர்தச்‌ இறப்புக்கு, ஈன்‌ 
கலன்‌ - கல்ல ஆபரணம்‌, (என்ப - என்று சொல்லுவார்‌ அறி 
வுடையோர்‌.) 

(இ - து.) ஒருவனுக்கு இல்லாளுடைய சிறப்பை நன்மை 
யென்றும்‌, மக்கட்பேற்றை அச்றெப்புக்கு அணிகலன்‌ என்றும்‌ கூறு 
வர்‌ அறிச்தோர்‌. 

அறிந்தோர்‌ என்பத எஞ்சிநின்றது. மற்று-அசைநிலை, மற்று 
என்பது 'மற்றறிவாம்‌ ஈல்வினை ' என்பதிற்‌ போலப்‌: பிற்பட என்‌ 
னும்‌ பொருளில்‌ வந்த தென்பது முண்டு. 

இதனால்‌ வாழ்க்கைத்‌ துணைச்சாவசோர்‌ அணிகலன்‌ கூறி, 
வருகின்ற அதிசாரத்திற்குத்‌ தோற்‌ அவாய்‌ செய்யப்பட்ட அ, (௧௦) 

இல்‌ வதிசாரத்தில்‌, மூதற்பாட்டால்‌ மனையாளது இலச்சண 
மும்‌, அடுத்த இரண்டு பாட்டுக்களால்‌ இல்வாழ்க்கைக்கு இன்றியமை 
யாது வேண்டப்படுவது மனையாளின்‌ மாட்ட என்பதும்‌, அடுத்த 
பாட்டால்‌ கற்பின்‌ மேம்பாடும்‌, அடுத்த பாட்டால்‌ கற்பின்‌ ஆற்றலும்‌, 
அடுத்த பாட்டால்‌ கற்புடையாளின்‌ இலக்கணமும்‌, அடுத்த கன்று 
யாட்டுக்களால்‌ அவ்விலக்கணத்தின்‌ விரிவும்‌, இறுஇப்‌ பாட்டாயெ 
அடுத்த பாட்டில்‌ அதிசாபப்பட்ட வாழ்க்கைத்‌ தணைநலமே ஒரு 
வனுக்கு இன்றியமையாச்‌ சிறப்பாவதெனத்‌ தொகுப்புரையும்‌, அச்‌ 
இறப்புக்கு அழகு செய்வது மச்சட்பேறென வரும்‌ அதிகாரத்துச்‌ 
குத்‌ தோற்றுவாயும்‌ கூறியருளினார்‌ ஆசிரியர்‌, 


எ. மக்கட்பேறு 


இருபகுதிப்பட்ட அறத்துள்‌ இல்லறப்பகுதி கூறுவான்‌ 
தொடங்கிய ஆரியர்‌ முதற்கண்‌ இல்வாழ்க்கைச்‌ சிறப்பைச்‌ கூறி 
அதனை அடுத்து அதற்கு இன்றியமையாத்‌ துணையான மனையாளின்‌ 
நலத்தைக்‌ கூறி முடிவில்‌ அம்‌ மனையாளின்‌ மாட்டியே இல்வாழ்வா 
னுக்கு மங்கலமென்றும்‌ மச்சட்பேறு அம்‌ மாட்டுக்கு அணிகலன்‌ 
என்றுச்‌ தோற்றுவாய்‌ செய்தவாறே மக்கட்பேற்றை இவ்வஇிகொரச்‌ 
தாற்‌ கூறுகின்றார்‌, இவ்வதிகாரம்‌ புதல்வரைப்‌ பெறுதல்‌ என 
வழங்குமாலோ எனின்‌, (அதுவும்‌ மக்கட்பேறெனவே பொருள்படுச 
லன்றிப்‌ பிறிதில்லை யாதலின்‌) ஒவ்வுமென்ச. அற்றேல்‌ பயிற்சியின்‌ 
உள்ள தொடரை யொழித்து மற்றது கொண்ட தென்னையோ 
எனின்‌, வருமதிசாரத்துக்குச்‌ தோற்றுவாய்‌ செய்யப்பட்டதென 
மேற்குறித்த குறளில்‌ மக்கட்பே றென்னும்‌ சொற்றொடரே காணப்‌ 
படுகின்றமையானும்‌, மக்கட்பேறென்னும்‌ அதிகாரப்பெயரும்‌ பயிற்‌ 
யிலுள்ள தொன்றே யென்பது மணக்குடவர்‌ உரைப்‌ பிரதியால்‌ 
'பெறப்படுகின்றமையானும்‌ கொண்டாமென்பது, அதிகார முறை 
மையும்‌ இசனாலே விளங்கும்‌, (அன்றியும்‌, * தென்புலத்தார்‌ செய்வம்‌ 
விருந்தொக்கல்‌ சானென்முங்‌-கைம்புலச்சார்‌ ஓம்பல்‌ தலை ? (தறள்‌- 
௪௯) எனக்‌ கூறினமையின்‌, அவற்றுள்‌ முசல்கின்ற தென்புலத்தாரை 
ஓம்பற்கு இன்றியமையாது வேண்டப்படுவது மக்கட்பேருதவின்‌,) 
அம்‌ மக்கட்பேற்றுக்கு இன்றியமையாத வாழ்ச்கைத் துணையை 
அடுத்து இதனை வைத்தார்‌ ஆசிரியர்‌ என்க. 

இவ்‌ வியலுக்குப்‌ பொருளான மக்கட்பேற்றின்‌ சிறப்பைக்‌ 
கூறுவது இதன்‌ முதற்‌ குறள்‌: 
௬௧. பெறுமவற்றுள்‌ யாமறிவ தில்லை யறிவறிந்த 


மக்கட்பே றல்ல பிற, 


(இஃ ள்‌.) பெறுமவற்றுள்‌ - (ஒருவன்‌) பெறும்‌ பேறுக 
நள்‌, அறிவு அறிக்க - அறியவேண்டியவற்றை அறிதற்குரிய; 


௭௪ திருக்குறள்‌ [அறம்‌. 


மக்கட்பேறு அ௮ல்ல- மக்களைப்‌ பெறுதல்‌ அல்லாதவை: 
(அகிய), பிற - மற்றைப்‌ பேறுகளை, யாம்‌ அல்‌ யாம்‌ 
மதிப்பதில்லை. 


அறிவ என்பது அறிதலைச்‌ செய்வதற்குக்‌ காரணமான மதிப்‌ 
பின்மேல்‌ நின்றது; கண்டறிவதென்றார்‌ மணக்குடவர்‌. அறிவறி 
யும்‌ எனற்பாலது துணிவினால்‌ அறிவறிச்‌ த என இறர்‌ சகாலமாயிற்று.. 
அறிவறிதற்குமிமை ஆண்பாலர.தாகக்கெொண்டு, அறிவறிந்த என்ற 
மையான்‌ மக்கள்‌ என்னும்‌ பெயர்‌ பெண்பாலை ஒழித்த கின்ற தென்‌ 
ரர்‌ பரிமேலழகர்‌. “அறிவுடையா ரெல்லா முடையார்‌ அறிவிலார்‌ - 
என்னுடைய ரேனு யிலர்‌' எனவும்‌ கூறி, (பெண்ணிற்‌ பெருர்தல்க: 
யாவுள கற்பென்னுர்‌... ண்மை யுண்டாகப்‌ பெறின்‌” எனவும்‌ கூறிய 
அசிரியர்க்கு, பெண்மக்களுக்கு அறிவதறிசல்‌ உடன்பாடன்றாயின்‌, 
பெண்மக்கட்குக்‌ கற்புண்டாயினும்‌ ௮ஃ இல்லை யெனப்‌ படுமாதலின்‌ 
அசிரியர்க்குப்‌ பெண்மக்களை விலக்ச்ல்‌ கருத்தன்றாமென்க. அற்று 
யின்‌, பின்னர்த்‌ சன்‌ மகனை” (௬௯) எனவும்‌, ₹ தசை மகற்கு 
(௬௭) எனவும்‌, 'மசன்‌ றந்சைக்கு! (௪௦) எனவும்‌ ஆண்மக்களையே 
விதர்தொதஅவர்சொல்லோ எனின்‌, அற்றன்று: ௮து பொருட்‌ 
பான்மை அறியார்‌ கூற்று. என்னை ? நஞ்சண்டான்‌ சாம்‌ என்றால்‌: 
ஈஞ்சுண்டாள்‌ சாம்‌ எனவும்‌ பொருள்படுமன்றே ? ஆகலின்‌, ஒரு. 
மொழி ஒழி தன்‌ இனங்கொளற்கு முரித்தென்க. அன்றியும்‌, ஆசிரியர்‌ 
உடன்பிறந்த ஒளவைப்‌ பிராட்டியாரே அறிவறிர்த பெண்மக்கட்கு: 
சாயகமாய்‌ எதிரிருக்க, ஆரியர்‌ அறிவறிதல்‌ ஆண்மச்சட்கே உரித்‌ 
தென்றாரெனல்‌ ஆசிரியா ௮ நண்ண றிவிற்கும்‌ பரம்‌ அபட்ட உணர்ச்‌ 
சிக்கும்‌ விரிச்ச ரோக்கிற்கும்‌ உயரிய கருத்துக்கும்‌ ஏதமா மென்பது 
காண்க, 


“அறிவுடைய மக்கட்பேறு? என்பது மணக்தடவர்‌ கொண்ட 
பாடம்‌, 


இதனாலே மக்கட்‌ பேற்றின ௫. இறப்புச்‌ சொல்லப்பட்டது. (க) 
அச்‌ சிறப்புக்கு ஏது கூறுவது வருங்குறள்‌ : 


இல்லறம்‌] மக்கட்பேறு ௭௫ 


௬௨. எழுபிறப்பந்‌ தீயவை தீண்டா, பழிபிறங்காப்‌ 
பண்புடை மக்கட்‌ பெறின்‌. 


(இ - ள்‌.) (ஒருவன்‌), பழி பிறங்கா-பழியுண்டாகாத, 
பண்புடை - (ஈல்வினைகளைச்‌ செய்தற்குக்‌ காரணமாகிய) கற்‌: 
குணங்களையுடைய, மக்கள்‌ பெறின்‌-மக்களைப்‌ பெறுவானா 
யின்‌, (அவனை), எழு பிறப்பும்‌-(வினைப்பயனாகப்‌ பி றக்கன்ற) 
எழுவகைப்‌ பிறப்பிலும்‌, தயவை-( தீவினைப்‌ பயன்களாயெ); 
அன்பங்கள்‌, இண்டா- தொடா தொழியும்‌, 

(௫ - து.) ஈன்மக்சளைப்‌ பெறுவோன்‌ எழுபிறப்பிலும்‌ அன்ப 
மடையான, 

எழு பிறப்பாவன: தேவர்‌, மக்கள்‌, விலங்கு, பறவை, மீர்‌ 
வாழ்வன, ஊர்வன, தாவரம்‌ என்பன, மக்கள்‌ செய்யும்‌ ஈல்வினை 
யால்‌ பெற்றோர்‌ தீவினை தேயும்‌ என்பதுபற்றி, “எழுபிறப்பும்‌ தீயவை 
தீண்டா' என்றார்‌. (௨) 

எழுபிறப்பும்‌ தயவை திண்டா என்றதற்குக்‌ காரணங்‌ கூறி 
மக்கட்பேறு சிறப்பெய்துவதற்காய ஏதுவை வலியுறுத்துவது 
வருங்குறள்‌ ; 


௬௩௨. தம்போரு ளேன்பதம்‌ மக்கள்‌, அவர்போருள்‌ 
தந்தம்‌ வினையான்‌ வரும்‌. 


(இ-ள்‌) தம்‌ மக்கள்‌-தம்முடைய மக்களை தம்‌ 
பொருள்‌-கமது பொருள்‌, என்ப - என்று சொல்லுவர்‌ (அறி 
வுடையோர்‌). அவர்‌ பொருள்‌ - (அந்தத்‌ தந்தையர்‌ தேடிய: 
பொருளுமல்லாமல்‌) அந்த மக்கள்‌ தேடிய பொருளும்‌, தம்‌ 
தம்‌ வினையான்‌ வரும்‌-தங்கள்‌ தங்களை(க்‌ குறித்து அக்கம்‌ 
'புதல்வர்‌ செய்யும்‌ நல்‌) வினையினாலே தங்களை வந்தடையும்‌ 
(ஆதலால்‌). . 


௭௭ திருக்குறள்‌ [அறம்‌ 


(௫ - து.) மக்கள்‌ தாம்‌ தேடிய பொருளாற்‌ செய்யும்‌ வினை 
“பெற்றோரை யடை லால்‌, பெற்றோர்க்குரிய பொருள்‌ தம்‌ மக்களே, 

ஏனைப்‌ பொருளெல்லாம்‌ இம்மைப்‌ பயனோடொழிவனவாக; 
மக்கள்‌ தம்மைக்‌ குறித்துச்‌ செய்யும்‌ ஈல்வினை தமக்கு மறுமையினும்‌ 
பயன்படுதற்‌ சிறப்பு கோக்கித்‌ £ தம்‌ பொருளென்ப தம்‌ மக்கள்‌ க 
என்றார்‌, அவர்‌ பொருளும்‌ எனற்பாலது £ அவர்‌ பொருள்‌? என 
,இறச்தது தழீஇய எச்சவும்மை குறைச்து நின்றது, £ தர்தம்‌ வினை ' 
என்றது தம்மை கோக்‌ மக்கள்‌ செய்யும்‌ வினை எனப்‌ பொருள்பட 
லால்‌, வினை செய்வது மக்களாதலால்‌ மக்சளுக்கும்‌ உரித்தாயிற்று ; 
'சேர்வது தம்மையாசலால்‌ தமக்கும்‌ உரித்தாயிற்று. ஆதலால்‌, 
ஆண்டுத்‌ தொக்கு நின்ற ஆறும்‌ வேற்றுமை உருபு, சாத்தனது 
விலைச்£ட்டு என்ற விடத்து ௮௮ உருபு சாத்தனுக்கு முரிமையாய்ச்‌ 
சாத்தனை விலைக்குக்‌ கொண்ட தலைவனுக்கு முரிமையாய்‌ நின்றாற்‌ 
போல, இருபொருளுக்கு உரிமைபட கின்றது. 

இனி, மணக்குடவர்‌ அவர்பொருள்‌ என்பதை அம்மக்களாயெ 
பொருள்‌ என இருபெயரொட்டுப்‌ பண்புச்தொசையாசச்‌ கொண்டு, 
'பெற்றோர்‌ வினையால்‌ மக்கள்‌ வருதலின்‌ ௮வரே தம்‌ பொருள்‌ என்று 
உரைகண்டார்‌. 

இவை இரண்டு பாட்டானும்‌ ஈன்மக்களைப்‌ பெற்றோர்‌ பெறும்‌ 
மறுமைப்பயன்‌ சொல்லப்பட்ட ௮, (௯) 

மக்கட்பேற்றின்‌ இறப்புச்குச்‌ றெர்த ஏதுவாகிய மறுமைப்‌ 
பயனை முன்னர்க்‌ கூறிய ஆசிரியர்‌, மக்கட்பேற்றால்‌ எய்தும்‌ இம்‌ 
“மைப்‌ பயனைக்‌ கூ இவான்‌ தொடங்கி முதற்கண்‌ மக்களின்‌ தொடர்‌ 
பால்‌ இன்னாத புறப்பொருளும்‌ இனியதாடி இன்பச்‌ தரும்‌ என்பது 
வருங்குறள்‌; 


௬௪. அமிழ்தினு மாற்ற வினிதேதம்‌ மக்கள்‌ 
சிறுகை யளாவிய கூழ்‌. 


(இ-ள்‌.) தம்‌ மக்கள்‌ - தங்கள்‌ மக்களுடைய, இறு 
-கை - சிறிய கைகளாலே, அளாவிய கூழ்‌ - அளையப்பட்ட 


இல்லறம்‌] மக்கட்பேறு எள: 


சோறானஅ, அமிழ்தினும்‌ - அமிர்த ததைக்‌ காட்டிலும்‌, 
ஆற்ற இனிது - மிகவும்‌ இனிமையுடையனு. 
(இ - து.) மக்சள்‌ அளாவிய கூழ்‌ பெற்றோர்க்கு அமிழ்தத்தி' 
னும்‌ இனியதாம்‌, 
மக்கள்‌ தம்‌ சிறுகையால்‌ உணவை அளாவுதலும்‌ அது பெற்‌. 
ரோர்க்கு இனிதாதலும்‌, 
* படைப்புப்‌ பலபடைத்துப்‌ பலரோ டுண்ணும்‌ 
உடைப்பெருஞ்‌ செல்வ ராயினு மிடைப்படக்‌ 
குறுகுறு ஈடர்து சிறுகை நீட்டியும்‌ 
இட்டுர்‌ சொட்டுங்‌ கெளவியும்‌ அழந்தும்‌ 
கெய்யுடை யடில்‌ மெய்பட விதிர்த்து 
மயக்குறு மக்களை யில்லோர்ச்குப்‌ 
பயக்குறை வில்லைதாம்‌ வாமு சாளே? 


என்னும்‌ புறதாஜூற்றினுங்‌ காண்க, கூழ்‌ . சோறு. ஆற்ற - 
மிகவும்‌, (௪) 

மக்கள்‌ தொடர்புற்ற புறப்பொருள்‌ இன்பம்‌ செய்தல்‌ கூறியது 
மேற்குறள்‌ ; மக்களும்‌ மச்சளெழுப்பும்‌ ஒலியும்‌ இன்பம்‌ செய்தல்‌. 
கூறுவது வருங்குறள்‌ ; 
௬௫. மக்கண்மேய்‌ தீண்டல்‌ உடற்கின்பம்‌ மற்றவர்‌ 

சோற்கேட்ட லின்பஞ்‌ செவிக்கு. 

(இ - ள்‌.) மக்கள்‌- (கம்‌) மக்கள, மெய்‌ தீண்டல்‌ -. 
' மெய்யைத்‌ தொடுதல்‌, உடற்கு இன்பம்‌ - (தம்‌) உடம்புக்கு 
இன்பமாம்‌; அவர்‌ - அம்மக்களஅ, சொல்‌ கேட்டல்‌ - சொற்‌ 
களைக்‌ கேட்டல்‌, செவிக்கு இன்பம்‌ - (தம்‌) காதுக்கு இன்ப 
மாம்‌, 

(௫ - த) தம்‌ மக்கள்‌ உடம்பைத்‌ தொடுதல்‌ தம்‌ உடம்பிற்கு 
இன்பமாம்‌ ; தம்‌ மக்கள்‌ சொற்களைச்‌ கேட்டல்‌ தம்‌ செவிக்கு இன்ப 
மாம்‌, 


௭௮ இிருக்குறள்‌. [அறம்‌ 


மற்று - அசைநிலை, மழலைச்‌ சொல்லே யல்லாமல்‌ கற்று அறி: 
வுடையராடி அவர்‌ சொல்லும்‌ சொல்லும்‌ இன்பமா மாதலின்‌ 
பொதுப்படக்‌ ‘சொல்‌ லென்றார்‌. மக்கள்‌ மெய்‌ தீண்டல்‌ என்ப 
தீற்கு மக்கள்‌ தமது மெய்யைத்‌ சொடுதல்‌ எனக்‌ கொள்ளினும்‌ 
ஆம்‌, தீண்டல்‌ என்னும்‌ தொழிலை யொழித்துச்‌ கேட்டல்‌ என்னும்‌ 
தொழிற்கண்‌ வந்தமையின்‌ மற்று வினைமாற்றென்பத முண்டு. (௫) 

சொல்‌ இன்பந்தரும்‌ எனப்‌ பொதுப்படக்‌ கூறிற்று மேற்‌ 
குறள்‌ ; அறிவறிர்த சொல்‌ இன்பர்தருதல்‌ கூறாதே யமையும்‌, அறி 
வொடு புணரா மழலைச்‌ சொல்லும்‌ து வடு இன்பஞ்‌ செய்யு 
மாறு கூறுவது வருங்குறள்‌? 


௬௬. குழலினி தியாழினி தென்பர்தம்‌ மக்கண்‌ 
மழலைச்சோற்‌ கேளா தவர்‌. 


(இ-ள்‌.) தம்‌ மக்கள்‌ - தம்‌ மக்களுடைய, மழலைச்‌ 
சொல்‌ - மழலைச்‌ சொற்களை, கேளாதவர்‌ - கேளாதவர்கள்‌, 
குழல்‌ இனிஅ - குழலொலி இனிது, யாழ்‌ இனி - யாழொலி 
இனி, என்பர்‌ - என்று சொல்லுவர்‌. 

(இ - து.) தம்‌ மச்சுசூடைய மழலையைச்‌ கேளாதவர்களே 
.குழலொலி முதலியவற்றை இனிய என்பார்‌. 

எனவே மக்கள்‌ மழலையினும்‌ .செவிக்னியது வேறில்லை 
என்பதாயிற்று, மக்கள்‌ மழலையைக்‌ கேட்டவர்கள்‌ குழவினிது 
யாழினி என்று சொல்லார்‌ என்பது குறிப்பெச்சமாய்‌ எஞ்‌ 
நின்றது,  சொற்கேட்ட லின்பஞ்‌ செவிக்கு ? என மேற்‌ பொது 
வகையாற்‌ கூறினார்‌. அதனுள்‌ அடங்க நின்ற மழலைச்‌ சொல்‌ இன்ப 
மிகுதியாற்‌ சிறந்து நிற்கையால்‌ ஈண்டு அதனைச்‌ இறெப்புவகையாற்‌ 
ஜளர்தெடுத்‌ அச்‌ சொன்னார்‌. குழல்‌; யாழ்‌ என்பன, பொருளாகு 
பெயராய்‌ அவ்வவற்றின்‌ ஒலியை உணர்த்ஜனெ. 

இவை ஞான்று பாட்டாலும்‌ மக்சட்பேற்றின்‌ இம்மைப்‌ பயன்‌ 
கூறப்பட்ட அ. (௬) 


இல்லறம்‌] மக்கட்பேறு ௭௯ 


இவ்வாறு மக்களால்‌ எய்தும்‌ இம்மை மறுமைப்‌ பயன்களைக்‌ 
கூறவே, அப்‌ பயனைப்‌ .பெறும்‌ பெற்றோர்‌ அவர்பாற்‌ செலுத்தத்‌ 
தக்க கடப்பாடும்‌ உண்டென்பஅ பெறப்படுமன்றே ? அக்‌ கடப்பா 


பாவ இயாதென்பது வருங்குறள்‌: 


௬௭. தந்‌ைத மகற்காற்று நன்றி யவையத்து 
முந்தி மிருப்பச்‌ செயல்‌. 


(இ-ள்‌.) தந்தை - பெற்றோன்‌, மகற்கு - தன்‌ மக 
அக்கு, ஆற்றும்‌ - செய்யும்‌, கன்றி - ஈன்மையாவ த, அவை 
பத்து - (கற்றோர்‌) அவையில்‌, முந்தி - முதன்மைபெற்று, 
இருப்ப - இருக்கும்படி, செயல்‌ - செய்வதாம்‌, 

(௫-- து.) பெற்றோர்‌ மக்களுக்குச்‌ செய்யும்‌ நன்றி அவர்களைக்‌ 
-கல்வி கேள்வி முதவியவற்றில்‌ இறக்கச்‌ செய்தல்‌. 

அலையத்து மூச்தி யிருப்பச்‌ செய்கலாவது அறிவு குணம்‌ முத 
-வியவற்றில்‌ சறக்இருச்சச்‌ செய்தல்‌. அவ்வாருக்கின்‌, பலர்‌ கூடிய 
சபையில்‌ கல்வியிற்‌ சிறவாமைபற்றியோ குணங்களிற்‌ றவாமை 
பற்றியோ இன்னோரன்ன பிறவற்றிற்‌ சறவொமைபற்றியோ அவர்‌ 
-கள்‌ தலைகுணியவேண்டிய தின்றாம்‌. இன்றாகவே அவர்கள்‌ பெரு 
மையோடு தலைகியிர்ந்து ஈன்னீர்த்‌ தடத்த முழுகீர்த்‌ தாமரை 
போலச்‌ இறந்து இகழ்க்து முன்னிற்பார்கள்‌ என்பது பெறப்படும்‌, 
இனிப்‌ பொருளுடையனாக்குதல்‌ முதலியன துன்பம்‌ பயத்தலின்‌ 
நன்மையாகா வென்பது கருத்து என்றார்‌ பரிமேலழயொர்‌. “செல்‌ 
வரை யெல்லாருஞ்‌ செய்வர்‌ இறப்பு? (தறள்‌ - எடு௨) என்பது 
-ஆசிரியர்க்‌ குடன்பாடாதலால்‌ பொருளுடையனாக்குதலும்‌ அவை 
யத்து முந்தியிறாப்பச்‌ செய்தற்‌ கேற்றதோர்‌ கருவியேயா மென்க, 
அறிவுடையாரெல்லா முடையர்‌ என்பதுபற்றிக்‌ கல்வியாலாம்‌ அறி 
வுடையனாக்கின்‌ பொருளுடையனாக்கா விடினும்‌ இழுக்கலெலை 
 என்பதமையும்‌, * அறிவிலார்‌ என்னுடைய ரேனு மிலர்‌ ? என்பது 
பற்றியும்‌, * நல்லார்கட்பட்ட வறுமையினின்னாசே சல்லார்கட்‌ 


௮ம்‌ திருக்குறள்‌ [அறம்‌: 


பட்ட திரு? (குறள்‌ - ௪௦௮) என்பது பற்றிபும்‌ சல்வியறிவுடைய 
னாக்காது பொருளுடையனாக்குதல்‌ ஈன்மையாகாது எனினும்‌: 
அமையும்‌. கல்வியறிவொன்றையே கொண்டு ஆவன பிறவற்றை 
விலக்காமைக்கன்றே ஆரிரியர்‌ பொதுப்பட * அவையத்து முந்தி 
யிருப்பச்‌ செயல்‌ ' என்றாரென்பஅு. 

இதனாலே தர்தை கடன்‌ கூறப்பட்டது. (எ) 

அவையத்து முர்தியிருத்தற்காவன ' பலவற்றுள்ளும்‌ இன்றி 
யமையாச்‌ நெப்பிற்றாய கல்வியறிவைப்‌ பெற்றோர்‌ மக்கட்குப்‌ பெறு 
வித்தல்‌ கடனாவதோடு ௮ஃ து அவர்க்கு இனிமை பயப்ப அமாம்‌ என்‌ 
பது வருங்குறள்‌; 


௬.௮. தம்மிற்றம்‌ மக்க ளறிவுடைமை மாநிலத்து 
மன்னுயிர்க்‌ கேல்லா மினிது, 


(இ-ள்‌.) மா நிலத்து - இப்‌ பெரிய உலகத்தில்‌, 
மன்னுயிர்க்‌ கெல்லாம்‌ - நிலைபெற்ற உயிர்களுக்‌ கெல்லாம்‌. 
தம்மின்‌ - தம்மைக்‌ காட்டிலும்‌, தம்‌ மக்கள்‌ - தம்முடைய 
மக்கள்‌, அறிவுடைமை - அறிவுடையரா யிருத்தல்‌, இனிது - 
இனிதாம்‌. 

(௫ - து.) உலசகத்தவரெல்லார்க்கும்‌ தம்மினும்‌ தம்‌ மக்கள்‌ 
அறிவுடையரா யிருத்தல்‌ இனியதாம்‌. 

ஈண்டு அறிவுடைமை என்ற அ கல்வியாலாய அறிவடைமையை,. 
அவையத்து முந்தி யிருப்பச்‌ செய்வ த அவே யாதவின்‌, ₹4 மன்னுயி 
ரென்றத ஈண்டு அறிவுடையார்மேல்‌ நின்றது, அறிவுடைமை கண்‌ 
டின்புஐ தற்குரியவ ரவராதலின்‌, இதனால்‌ தற்தையினும்‌ அவையத்தா 
ருவப்பரென்பது கூறப்பட்டது * என்றார்‌ பரிமேலழயொர்‌, (௮). 

பேத அவகையால்‌ பெற்றோருவகை கூறினமையின்‌ சிறப்பு. 
வகையால்‌ தாயுவகை கூறுவது வருங்குறள்‌? 


௬௯, ஈன்ற பொழுதிற்‌ பெரிதுவக்குக்‌ தன்மகனைச்‌ 
சான்றோ னேனக்கேட்ட தாய்‌. 


இல்லறம்‌] மக்கட்பேறு, ௮௧ 


(இ-ள்‌) தன்‌ மகனை, சான்றோன்‌ என - (கல்வி 
குணம்‌ முதலியவற்றில்‌) நிறைக்தோன்‌ என்று (உலகத்தார்‌) 
சொல்ல, கேட்ட தாய்‌ - அதைக்‌ கேட்ட தாய்‌, ஈன்ற 
பொழுதில்‌ - அவனைப்‌ பெற்ற பொழுதின்‌ (மகிழ்ச்ததினும்‌), 
பெரி. உவக்கும்‌ - மிகவும்‌ மகிழ்வாள்‌. 

(இ - து.) தன்‌ மகனைச்‌ றெந்தோன்‌ என்று பிறர்‌ புகழக்‌ 
கேட்ட தாய்‌ அவனைப்‌ பெற்றபொழுது மகிழ்ர்ததைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமாக மகிழ்வாள்‌. 

“பிறர்‌ உரை சார்பு பற்றாத மெய்யுரையாமா தவின்‌ தன்‌ மகனது 
சால்பு தன்‌ உள்ளப்‌ பற்றுக்கோடே பற்றியதன்னு உண்மையே 
என்றறிர்‌து உவக்குமாதலின்‌ “கண்ட தாம்‌: என்னாது “கேட்ட தாய்‌” 
என்றார்‌. £பெண்ணியலாற்‌ முனா அறியாமையிற்‌ கேட்ட தாய்‌ எனக்‌ 
கூறினார்‌' என்பது பரிமேலழகர்‌ உரை, 

இதனாலே தாயுவகை றந்கெடுத் தக்‌ கூறப்பட்ட அ. (௯) 

அவையத்து முர்தியிருப்பச்‌ செயலும்‌ அறிவுடைய னாக்கலும்‌ 
சான்றோ னாக்கலும்‌ பெற்றோர்‌ கடமை என்பது பெறவைத்தமை 
யின்‌, மக்கள்‌ கடமை இஃதென்பது வருங்குறள்‌: 


எ௰. மகன்றந்தைக்‌ காற்று முதவி மிவன்றந்தை 
என்னோற்றான்‌ கொல்லேன்னுஞ்‌ சோல்‌. 


(இ - ள்‌.) தந்தைக்கு--, மகன்‌ ஆற்றும்‌ உதவி - மகன்‌ 
செய்யும்‌ கைம்மாறாவது, இவன்‌ தந்‌ைத, என்கோற்றுண்‌ 
கொல்‌ - (இவனைப்‌ பெறுவதற்கு) என்ன கோன்பு செய்‌ 
தானோ, என்னும்‌ சொல்‌ - என்று (உலகம்‌) சொல்லும்‌ 
சொல்‌ (உண்டாகும்படி கடத்தல்‌). 

(இ - து.) மக்கள்‌ பெற்றோர்க்குச்‌ செய்யும்‌ கைம்மாறாவது 
உலகம்புகழ ஈடர்‌ அகொள்ளுதலே. ்‌ 

£ உண்டாம்படி ஈடத்தல்‌ ? என்பது இசையெச்சமாக எஞ்சி 
கின்றது. தந்‌ைத எனவும்‌ மகன்‌ எனவும்‌ ஒருபால்மேல்‌ வைத்துச்‌ 

6 


௮௨ திருக்குறள்‌ 


சொன்னாரேனும்‌ ஒருமொழி ஒழி சன்னினங்‌ கொளற்‌ குரித்தா சலால்‌ 
மற்றைப்‌ பாலையும்‌ கூட்டிப்‌ பெற்றோர்‌ மக்கள்‌ என உயர்திணைப்‌ 
பொதுப்பெயராக வைத்துச்‌ கருச்‌ துரை கூறினாம்‌, 

இசனாலே மக்கள்‌ கடமை கூறப்பட்டது. (௧௦) 

இவ்வதிகராத்தில்‌, முதம்‌ குறளால்‌. மக்கட்‌ பேற்றின்‌ சிறப்‌ 
பும்‌, அடுத்த இரண்டு குறள்களால்‌ மச்களால்‌ ஆம்‌ மறுமைப்‌ பய 
னும்‌, அடுத்த மூன்று குறள்களால்‌ மச்சளாலாம்‌ இம்மைப்‌ பயனும்‌, 
அடுத்த குறளால்‌ பெற்றோர்‌ கடமையும்‌, அடுத்த இரண்டு குறள்க 
ளால்‌ அக்‌ கடமையை நிறைவேற்றுவதாலாம்‌ பயனும்‌, இறுதிக்‌ 
குறளால்‌ மக்களது கடமையும்‌ கூறப்பட்டன. 


௮. அன்புடைமை 


அஃதாவது மனைவியும்‌ மக்களும்‌ ஓக்கலும்‌ பிறருமாகத்‌ தம்‌ 
மொடு தொடர்புடையார்கட்‌ காதல்‌ உடையராயிருத்தல்‌, தொடர்பு 
பற்றி எழும்‌ இவ்வன்பு சேய்க்கும்‌ தாய்க்குமிடையே சிறந்து தோன்‌ 
அதவின்‌ இதனை மக்கட்பேற்றின்‌ பின்‌ தொடாவைத்தார்‌. இல்லறம்‌ 
இனித ஈடத்தற்கும்‌, பிற உயிர்கண்மேல்‌ அருள்பிறத்தற்கும்‌ காரணம்‌ 
அன்பாதலின்‌ இஅ வேண்டப்பட்ட த. இல்லறம்‌ இனிது நடத்தற்‌ 
குக்‌ காரணம்‌ அன்பென்பதனை,£அறவோர்க்‌ களித்சலு மர்தண ரோம்‌ 
யலும்‌ - அறவோர்க்‌ கெதிர்தலும்‌ தொல்லோர்‌ இறப்பின்‌ விரும்‌ 
தெதிர்‌ கோடலு மிழந்த வென்னை ' எனவரும்‌ சிலப்பதிகார அடிக 
ளாலும்‌, ' அன்புற்‌ றமர்ச்ச வழக்கென்ப வையகத்‌, தின்புற்று செய்‌ 
அஞ்‌ சிறப்பு” (தறன்‌-எ௫) என வரும்‌ ஆசிரியர்‌ இருவாச்கானும்‌, 
அருள்‌ பிறத்தற்குக்‌ காரணம்‌ ௮ன்பென்பதனை 6 அருளென்னு மன்‌ 
மீன்‌ குழவி பொருளென்னுஞ்‌ - செல்வச்‌ செவிலியால்‌ உண்டு” 
(குறள்‌ - ௭௫௭) என வரும்‌ ஆரிரியர்‌ திருவாக்குப்‌ பிறிதொன்று 
னும்‌ அறிக. இல்வாழ்க்கைக்கு அன்பு இன்றியமையாத தென்ப 
தனை “ அன்பு மறனு முடைத்தாயின்‌ இல்வாழ்க்கை - பண்பும்‌ 
பயனு மது" (தறள்‌-௪௫) என ஆசிரியர்‌ முன்னமே வவியுறுத்த 
வாறுங்‌ காண்க. *குடத்துள்‌ விளக்கும்‌ தடற்றுள்‌ வாளும்‌ போல 
இத காண்‌ அன்பென்று தச்து காட்ட லாகாது, அன்புடையரான 
குணங்‌ கண்டவிடத்து ஈண்டு அன்புண்டு என்று அனுயிக்கற்‌ 
பாற்று ? என்றார்‌ நக்கீரனார்‌. இங்கன மாதலின்‌, அஃ திதுவெனச்‌ 
சட்டிக்காட்டல்‌ பயமின்றாமென விடுச்து, சுட்டிக்காட்ட ஏலா 
தாயினும்‌ ௮௯த அரிதணர்‌ பொருளாய்‌ அகத்தடங்காது எளி. 
அணர்‌ பொருளாய்‌ வெளீப்படுவதொன்றே யென்பதை முதற்கட்‌ 
கூறுகின்றார்‌: 


௭௧. அன்பிற்கு முண்டோ அடைக்குந்தா ழார்வலர்‌ 
புன்கணீர்‌ பூச றரும்‌. 


௮௪ திருக்குறள்‌ [அதம்‌ 


(இ-ள்‌.) அன்பிற்கும்‌ - அன்பினுக்கும்‌, ௮டைக்கும்‌ 
தாழ்‌ - (பிறர்‌ புகுந்து காண எதுவில்லாமல்‌ கதவை) 
அடைக்குச்‌ தாழ்க்கோல்‌, உண்டோ - உளதோ, (இல்லை). 
ஆர்வலர்‌ - அன்புடையாஅ, புன்கணீர்‌ - கண்ணில்‌ (தோன்‌ 
அும்‌) புல்லிய நீரே, பூசல்‌ தரும்‌ - (பலரும்‌ கண்டறியக்‌) 
அற்அும்‌, 

(இ - து) அன்புடையாரது கண்களில்‌ ததும்பும்‌ புல்லிய 
நீரே அன்பை வெளிப்படுத்தும்‌. 

அன்பிற்கும்‌ என்பதில்‌ உள்ள உம்மை அன்பைச்‌ றெப்பித்‌ அ 
நிற்றவின்‌ உயர்வுறப்பும்மை, அன்பு உண்மைமாத்திரம்‌ உணர்த்திப்‌ 
பிழம்பு உணர்த்தப்படாத பொருளாகலின்‌ அனுமான அளவையா: 
லுணரப்படுமென்றார்‌. புன்கணீர்‌ என்பதற்குத்‌ தம்மால்‌ அன்பு 
செய்யப்பட்டவாது துன்பங்‌ சண்டுழி அன்புடையார்‌ பொழிகின்ற 
புல்லிய கண்ணீர்‌ என இசையெச்சம்‌ வருவித்துப்‌ பொருளூரைச்‌ 
தார்‌ பலரும்‌. பேராசிரியநம்‌ * இங்கவையொருபால்‌ ்‌. என்னும்‌. 
மெய்ப்பாட்டியல்‌ (௧௨)சூச்தரஉரையில்‌அன்பென்பத அருட்கு முத 
லா மனத்‌இனிகழு கேயம்‌ ; ௮ஃதுடையார்க்குப்‌ பிறர்கட்‌ டுன்பங்‌. 
சண்டவழிச்‌ கண்ணீர்‌ விழுமாகலின்‌ அவ்வருளானே அன்புடைமை 
விளங்கு மென்பது * என்றார்‌. அன்பாவது உள்ள கெழெச்‌ி, 
அவ்வுள்ளவேறுபாடு, அன்புடையார்‌ அன்பிற்குரியாரைக்‌ காணி. 
னும்‌ கருதினும்‌ நிசழ்வதொன்றென்பதும்‌, அம்‌ நிகழ்ச்சியை வேளிப்‌ 
படுத்தற்குரிய மெய்ப்பாடு கண்ணீ ரரும்பலென்ப தும்‌, அன்பு செயப்‌ 
பட்டாரது துன்பங்‌ கண்டுழியே அது நிகழும்‌ பிறவழியின்‌ நிகழா 
தென்பதில்லை யென்பதும்‌, அன்பினால்‌ மீதாரப்பட்ட இருவர்‌ ஒரு 
வரையொருவர்‌ கண்டவிடத்து இன்பக்‌ கண்ணீ ரரும்பல்‌ உண்‌ 
டென்பதும்‌ உலகவியலும்‌ உளவியலுங்‌ கொண்டு உய்த்துணாற்‌. 
பாலன. 

இதனால்‌ ௮ன்பினது உண்மை உணர்த்தப்பட்டது. (௪) 

அனுமான அளவையால்‌ அன்பினது உண்மை பெறப்பட்ட ' 


மையின்‌, இனி அதன்‌ சிறப்பைக்‌ கூறத்தொடங்யெ ஆசிரியர்‌ முதற்‌ 


இல்லறம்‌] அன்புடைமை ௮௫ 


கண்‌ அன்புடையார்‌ பல்லாற்றானும்‌ உலகிற்குப்‌ பயன்படுதற்‌ இறப்‌ 
பைக்‌ கூறுஇன்ளுர்‌; 


௭௨. அன்பிலா ரேல்லார்‌ தமக்குரிய ரன்புடையார்‌ 
என்பு முரியர்‌ பிறர்க்கு. 


(இ-ள்‌.) அன்பிலார்‌ - அன்பில்லா கவர்‌, எல்லாம்‌. 
தமக்கு உரியர்‌ - (பிறர்க்குப்‌ பயன்படாமையால்‌ ) எல்லாப்‌ 
பொருள்களையும்‌ தமக்கே உரிமையாகக்‌ கொள்பவர்‌; அன்‌ 
புடையார்‌ - அன்புடையவர்‌, என்பும்‌ - (பொருளே யன்றித்‌ 
தீம்‌) உடம்பினையும்‌, பிறர்க்கு உரியர்‌ - பிறருக்கு உரிமை 
யாகக்‌ கொள்பவர்‌. 

(௫ - து) அன்பிலார்‌ தம்‌ பொருளே யன்றிப்‌ பிறர்பொரு 
மேம்‌ தமக்கே உரியவாசச்‌ கருதும்‌ இயல்பினர்‌ ; அன்புடையாரோ 
தீம்‌ பொருளே யன்றித்‌ தம்‌ உடம்பும்‌ பிறருக்கே உரியதென்று 
கருதித்‌ தம்‌ பொருளையும்‌ உடம்பையும்‌ பிறருக்குப்‌ பயன்‌ படுச்அம்‌ 
இயல்பினர்‌. 

என்பும்‌ என்றதில்‌ உம்மை இறர்கது சுழீஇய எச்சவம்மை 
யாய்த்‌ தம்‌ உடைமை எல்லாமேயன்றித்‌ தம்‌ என்பும்‌ எனப்‌ பொருள்‌ 
கொள்ளக்‌ டெர்த அ. என்பு என்பது சனையாகு பெயராய்‌ யாச்‌ 
கையை உணர்த்திற்று. என்புமுரியராதல்‌, *சன்னகம்‌ புக்க குறு 
சடைப்‌ புறவின்‌ தபுஇயஞ்சு?த்‌ அலைபுச்ச சிபிச்‌ சக்கரவர்த்தி 
முதலாயினார்கட்‌ காண்க. அலைபுக்கது அன்பின்‌ செயலென்ப தினி 
லும்‌ அருளின்‌ செய லென்பதே பொரும்‌ அமாயினும்‌, அருள்‌ என்‌ 
பது அன்பின்‌ வழிச்சே யாதலின்‌ அமையும்‌, (௨) 

அன்புடையார்‌ என்பு முறியர்‌ பிறர்க்கு எனவே, அன்பின்‌ 
செயலாயெ பிறர்க்குப்‌ பயன்படுசற்கு யாக்கை முதற்கருவியாகவும்‌ 
அணைச்கருவியாசவு மூள்ளசென்பது பெறப்படும்‌. ஆகவே, உயிர்‌ 
யாக்கையோடு தொடர்புற்றமை அன்பின்‌ பயனே யென்பது வருங்‌ 
குறள்‌ 3 


௮௬ திருக்குறள்‌ [அதம்‌ 


௭௩. அன்போ டியைந்த வழக்கேன்ப வாருயிர்க்‌ 
கேன்போ டியைந்த தோடர்பு. 


(இ-ள்‌) ஆர்‌ உயிர்க்கு - அரிய உயிருக்கு, என்‌: 
போடு - உடம்போடு, இயைக்க - பொருந்திய, தொடர்பு - 
தொடர்ச்சியினை, அன்போடு இயைந்த - அன்போடு 
பொருந்தவந்த, வழக்கு என்ப - கெறியின்‌ பயனென்று 
சொல்லுவர்‌ (அறிவுடையோர்‌). 

(இ. து.) உயிருக்கு உடம்போடுளதாய தொடர்பு ஒன்போறு 
பொருந்தவர்த வழியின்‌ பயனாம்‌, 

பிறப்பின்‌ அருமை ஆர்‌ உயிர்‌ எனப்‌ பிறந்த உயிர்கண்மேல்‌: 
ஏற்றப்பட்டது, இயையவர்த என்பது இயைந்த என விகாரப்‌ 
பட்டு நின்றது. இயைந்த தொடர்பு என்பதில்‌ தொடர்பென 
வே இயைபு பெறப்படுவசாச இயைந்த தொடர்பு என மிகை 
படச்‌ கூறியது உபசார வழக்குப்‌ பற்றி, வழச்சனொலாய பயனை வழக்‌ 
கென்றது கருவியாகுபெயர்‌, உடம்போடு பொரும்‌ இனாலன்றி அன்பு 
செய்யச்‌ கூடாமையின்‌; அன்பு செய்தற்‌ பொருட்டு உயிர்‌ உடம்‌ 
போடு கொடர்புற்ற சென்பதாம்‌. ஆகவே, இச்‌ தொடர்பின்‌ பயன்‌ 
அன்புடைமை என்பது பெறப்பட்டது. (௩) 

உயிருக்கும்‌ உடம்புக்கும்‌ உண்டாய தொடர்பு அன்பின்‌ 
பொருட்டென்றாற்போல மச்களுக்கடையே உண்டாம்‌ நஈட்புத்‌ 
தொடர்பும்‌ ௮ன்பினாலென்பஅ வருங்குறள்‌: 


௭௪. அன்பீனு மார்வ முடைமை யதுவீனு 
௩ண்பென்னு நாடாச்‌ சிறப்பு. 


(இ-ள்‌) அன்பு-(தொடர்புடையாரிடத்திற்‌ செய்த) 
அன்பானது, (ஒருவனுக்கு) ஆர்வம்‌ உடைமை ஈனும்‌ - 
(அக்‌ குணமுடைய பிறரிடத்தும்‌) விருப்பமுடைமையைத்‌ 
தரும்‌ ; அது - அந்த விருப்பமுடைமையான ௮, நண்பு என்‌ 


இல்லறம்‌] அன்புடைமை ௮௭ 


னும்‌ - (அப்‌ பிறர்மாட்டு) ஈட்புடைமை என்று சொல்லப்‌ 
படும்‌, நாடாச்‌ சிறப்பு - அளவிடக்கூடாத இறப்பினை, 
ஈனும்‌ - தரும்‌. 

(ஓ-து.) அன்பு விருப்பத்தைத்‌ தரும்‌; அவ்‌ விருப்பம்‌ ஈட்‌ 
பைத்‌ தரும்‌. 

நாடுதல்‌ - ஆராய்தல்‌, ஈாடாச்‌ சிறப்பு - ஆராய்ந்து அளவிடக்‌ 
கூடாத இறப்பு, நட்பு அன்னதாதலைச்‌ £ செயற்கரிய யாவுள ஈட்பி 
னதுபோல்‌ - வினைக்கரிய யாவுள காப்பு” (குறள்‌ - ௭௮௧) என 
ஆசிரியர்‌ மேற்‌ கூறுமாற்றா னறிக. (௪) 

ஈட்புண்டாம்‌ அன்பினால்‌ என்ற து மேற்குறள்‌ ; இல்லற வாழ்க்‌ 
கையில்‌ இவ்வுல? லெய்தலாம்‌ இன்பமும்‌, இவ்வுலகை விட்டொ 
ழிர்த பின்னை எய்தலாம்‌ விட்டின்பமும்‌ அவ்வன்பினாலே உண்டா 
மென்பது வருங்குறள்‌: i 


௭௫. அன்புற்‌ றமர்ந்த வழக்கேன்ப வையகத்‌ 
தின்புற்றா ரெய்துஞ்‌ சிறப்பு. 


(இ-ள்‌.) வையகத்து - இவ்வுலகத்தில்‌, இன்புற்றார்‌- 
(இல்வாழ்க்கையிலே கின்று) இன்பம்‌ நுகர்க்கவர்‌, எய்தும்‌- 
(இவ்வுலகை நீத்தபிறகு) அடையும்‌, சிறப்பு - விட்டின்‌ 
பத்தை, அன்புற்று - அன்புடையவராகி, அமர்ந்த - (இல்‌ 
லறத்தோடு) பொருக்திய, வழக்கு-கெறியின்பயன்‌, என்ப - 
என்று சொல்லுவர்‌ (அறிவுடையோர்‌). 

(இ - து.) இவ்வுலகத்தில்‌ இல்லறத்தினின்‌ நின்பமெய்தினார்‌ 
மேலுலகில்‌ அடையும்‌ வீட்டின்பம்‌, அன்போடுகூடி வாழ்ம்ததின்‌ 
பயன. 

பேரின்பப்‌ பேற்றுக்குக்‌ காரணமாவது அன்பாதலால்‌, அன்‌ 
புடையராய்‌ வாழ்ர்‌ தவர்‌ பேரின்பம்‌ பெறுவரென்பது அணிபாயிற்று, 
ஆகவே, தவம்‌ முதலியவற்றால்‌ உடலை வருத்திப்‌ பேரின்பம்‌ பெற 
வேண்டி நிற்கும்‌ அறவறத்தினும்‌, உலக இன்பங்களைத்‌ அறவாமலே 


௮௮ திருக்குறள்‌ [அறம்‌ 


பேரின்பம்‌ பெக்தற எல இல்லறம்‌ சிறந்த தாதலும்‌ பெறப்பட்‌ 
டத. : *அன்புற்‌ றமர்ந்த? என்றதால்‌ இல்லறம்‌ இனிதாதலும்‌ 
அன்போடு கூடிய வழியே என்பது பெற்றாம்‌. சிறப்பு வீடாதல்‌ 
 இறப்பென்னும்‌ செம்பொருள்‌ காண்ப தறிவு”. (குறள்‌-௩ ௫௮) 
'என்பதா லறிக. (௫) 


௪௬. அறத்திற்கே யன்புசார்‌ பென்ப வறியார்‌ 
மறத்திற்கு மஃதே துணை. 


(இஃ ள்‌.) அறியார்‌ - அறியாதவர்‌ (பலர்‌), அன்பு - 
அன்பானது, அறத்திற்கே - தருமத்துக்கே, சார்பு என்பு 
அணை என்று சொல்லுவர்‌ ; மறத்திற்கும்‌ - பாவத்திற்கும்‌, 
அஃதே - அவ்வன்பே, அணை - அணையாம்‌. 

(௫ - து.) அறியாதவர்‌ கல்வினைச்கே அன்பு துணையாம்‌ என்‌ 
பர்‌ ; திவினைக்கும்‌ அன்பே துணையாம்‌. 

தம்‌ மனைவிமச்கள்‌ முதலியோரிடத்து வைத்த அன்பினால்‌, அவர்‌ 
கள்‌ வேண்டுவனவற்றை அறவழியாற் பெற்றுத்‌ தரவியலாவிட த்து 
கொலை களவு முதலிய மறவழியால்‌ அவற்றைக்‌ கைக்கொண்டு தரு 
வோர்‌ உளராதலை உலக நிகழ்ச்சியிற்‌ கண்டு பாவத்திற்கு அன்பு: 
துணையாதல்‌ அறிக, கைகேயியின்மீது வைத்த அன்பினால்‌ தசரதன்‌ 
செய்த மறச்செயலும்‌, சுக்‌கரீவன்மீது வைத்த அன்பினால்‌ இராமன்‌ 
வாலிமாட்டுச்‌ செய்த மறச்‌ செயலும்‌, மனைவிமாட்டு வைத்த அன்பி 
னல்‌ ஈளன்‌ அவளைக்‌ கானகத்திற்‌ காரிருளீற்‌ பாழ்மண்டபத்திற்‌ 
கைவிட்டுச்‌ சென்ற மறச்செயலும்‌, ஐவர்மிது வைத்த அன்பினால்‌ 
கண்ணன்‌ பல்வேறமயங்களிற்‌ செய்த பல்வேறு மறச்‌ செயல்களும்‌ 
எடுத்துக்காட்டுக்களாம்‌, இங்கனம்‌ இவினைகட்கும்‌ அன்பு காரண 
மாயின்‌, மேல்‌ அத வீட்டின்பத்தையுக்‌ தருமென்றது ஓவ்வாதாம்‌ 
பிறவெணின்‌, ஒவ்வும்‌. யாங்கன மோ எனிற்‌ கூறும்‌, அறியாமை 
யிற்‌ கட்டுண்டு கடக்கும்‌ உயிர்களைப்‌ பேரறிவனா'யெ இறைவன்‌ 
அவ்வறியாமையினின்று வீடுவிச்சச்‌ தனது பேரருட்‌ பெருக்கத்தால்‌ 


இல்லறம்‌] அன்புடைமை ௮௯ 


பஃநிறப்பட்ட யாச்சைகளிற்‌ புகுத்திப்‌ பல்வேறு பிறவியைக்‌ 
கொடுக்கின்றான்‌. அவ்வியாக்கைகளினின்‌ அம்‌ அப்‌ பிறவிகடோ 
அம்‌ அவ்வுயிர்கள்‌ நிகழ்த்தும்‌ வினைகளீனாலே அவற்றைப்‌ பற்றி 
யிருந்த அறியாமை சிறிது சிறிதாக அகல்கின்றது. ௮ஃதலைவகலச்‌ 
சிறிது சிறிதாக அறிவு விளங்குகின்றது, அவ்வறிவு விளக்கத்திற்‌. 
கேற்றாற்போல அவற்றிற்கு அன்புகிகழ்ச்சி யுண்டாகின்றது. இவ்‌ 
வாற்றால்‌ அன்பு. நிகழ்ச்சிக்கு யாக்கை இன்றியமையாத தாதவி 
னன்றே ஆசிரியர்‌ மேல்‌ “அன்போடியைந்த வழக்கென்ப ஆருயிர்கட்‌ 
கென்போ டியைர்த தொடர்பு? எனச்‌ கூறியதாஉ மென்க. இது 
டச்சு. அன்பு நிகழ்ச்சி அறிவு விளச்கத்திற்‌ கேற்றவாறு. பலதிறப்‌ 
படு மெனவே, அவற்றுள்‌ ஏற்றத்‌ தாழ்வுக ஞுண்டென்பதும்‌ பெறப்‌ 
படும்‌, அவ்வேற்றமும்‌ தாழ்வும்‌ முறையே அறச்சார்பு பற்றியும்‌ மறச்‌ 
சார்பு பற்றியும்‌ அணியப்படும்‌. பல்பிறப்பிடை அறச்சார்பும்‌ மறச்சார்‌ 
புங்கொண்டு அன்பு நிகழ்த்தி உழன்று முடிவில்‌ அறச்சார்பு ஒன்றே 
கொண்டு அன்பு நிகழ்த்தும்‌ ஆற்றல்‌ எய்தும்‌. அஃதெய்திய காலத்‌ 
தன்பே வீடுபேற்றிற்கு அணித்தாய காரணமாம்‌ என்பதும்‌, அதற்கு 
மூற்பட்டகாலத்‌ தன்பெல்லாம்‌ வீடுபேற்றிற்குச்‌ சேய்த்தாய சாரண 
மாம்‌ என்பதும்‌, இங்கனம்‌ காலம்பற்றி வேறுபடினும்‌ அன்பென்ப 
இயாண்டும்‌ வீடுபேற்றிற்குக்‌ காரணமாமென்பதி விழுக்கல்லை யென்‌ 
பது மூணர்க, உணரவே திவினைகட்கு ஓரோலழி அன்பு காண 
மாயினும்‌ ௮௮ வீட்டின்பத்தைத்‌ தருமென்றல்‌ ஒவ்வுமென்க, 


இணி, * மறத்திற்கும்‌ அதே துணை! என்பதற்கு மறத்தை 
கீக்குதற்கும்‌ அஃதே அணை யெனவும்‌, ஒருவன்‌ செய்த பகைமை 
பற்றி உள்ளத்து மறம்‌ நிகழ்ம்தழி அவனை ஈட்பாகச்‌ கருதி அவன்மே 
என்பு செய்ய அது நீங்குமாகலின்‌ மதத்தை நீக்குதற்கும்‌ துணையா 
மென்றா ரெனவும்‌ பரிமேலழகர்‌ உரைவிறித்தாரா லெனின்‌, அன்பா 
வது தொடர்புடையார்கட்‌ காதல்‌ என அவரே உரைத்திறாப்பவும்‌ 
தொடர்பில்லாப்‌ பசைவர்மாட்டு அன்பு செய்யின்‌ என்பது முன்‌ 


னொடுபின்‌ முரணாதவின்‌ ஒவ்வா தென்க. 


௯௦ அிருக்குறள்‌ [ அதம்‌. 


இனி ஒருசாரார்‌ அறம்‌ என்றது அறநிலை அறம்‌ எனவும்‌, மறம்‌: 
என்றது மறநிலை அறம்‌ எனவும்‌ கூறுப. அவர்‌ கருத்துப்படி அறம்‌ 
என்பது பொதுவும்‌ அறநிலை அறம்‌ மறநிலைதறம்‌ என்பன இழப்பு 
மாகும்‌. ஆகவே, அறம்‌ என்னும்‌ பொதுச்‌ சொல்லையும்‌ மறம்‌ என்‌ 
னும்‌ சிறப்புச்‌ சொல்லையும்‌ விரவிச்‌ கூறுதல்‌ மயங்க வைத்தலாய்‌: 
முடியுமாதலின்‌ அவருரையும்‌ ஆசிரியர்‌ கருத்தறிர்ச உரையாகாது.. 

இவை ஐந்து பாட்டானும்‌ அன்பின்‌ சிறப்புச்‌ சொல்லப்‌ 
பட்டது, (௬). 


அன்பிலாமையின்‌ இழிவு கூறச்‌ தொடங்குவது வருங்குறள்‌:. 


௭௭. என்பி லதனை வெயிற்போலக்‌ காயுமே 
அன்பி லதனை யறம்‌. 


(இ-ள்‌.) என்பிலதனை - எலும்பில்லாத உடம்பை, 
வெயில்‌ போல - வெயில்‌ (காய்சஅ சுருக்குமாறு)போல, 
அன்பிலதனை - அன்பு இல்லாத உயிரை, அறம்‌ காயும்‌ - 
அறமான து காய்ந்து (சுருக்கும்‌). 

(௫ - து) எலும்பில்லாத உடலை வெயில்‌ சுருங்கி வற்றச்‌ செய்‌: 
வதபோல, அன்பில்லாத உயிரை அறம்‌ சுருங்கி வற்றச்‌ செய்யும்‌, 


என்பு உடற்‌ குறுப்பாமாதலானும்‌, அன்பு உயிர்க்குண மாத 
லானும்‌, என்பிலது அன்‌ பில. ௫ என்பன என்‌ பிலுடம்பு அன்பிலுயிர்‌ 
எனப்‌ பொருள்‌ கொள்ளக்‌ இடர்தன. என்பிலாத உடம்பாவது 
தீசை,. தசை வெயிலிற்‌ சுருங்கி வற்றல்‌ இயல்பு, அவ்வாறே 
அன்பிலா உயிர்‌ அறத்தாற்‌ சுருங்கி வற்றும்‌ என்பதாம்‌, உயிர்‌ 
சுருங்கி வற்றலாவ து அறிவு விளங்கி மேன்மேலும்‌ நெர்த பிறவியிற்‌ 
புக்கு விரிந்து வீட்டின்பத்தனே எய்துதற்கு இடமின்றி அறிவும்‌ 
பிறவிச்‌ றெப்பும்‌ முதலாயின சுருங்கச்‌ சிறுமைப்பட்டு அறியாமை 
யிற்‌ கட்டுண்டு டைத்தல்‌. எனவே அன்பிலாதார்‌ வீடுபேற்றிற்குச்‌ 
சேயராவார்‌ என்பதாம்‌, (எ) 


இல்லறம்‌] அன்புடைமை ௯௧ 


அன்பிலாத உயிர்‌ சுருங்கி வற்றுமெனக்‌ கூறினமையின்‌, அசன்‌ 
பயன்‌ இதுபோலு மென்பது வருங்குறள்‌: ' 


௭௮. அன்பகத்‌ தில்லா உயிர்வாழ்க்கை வன்பார்க்கண்‌ 
வற்றன்‌ மரந்தளிர்த்‌ தற்று. 


(இ-ள்‌.) அகத்து - உள்ளத்தில்‌, அன்பு இல்லா - 
அன்பு இல்லாத, உயிர்‌ வாழ்க்கை - உயிரானது (உடலோடு 
கூடி) வாழ்தல்‌, வன்‌ பார்க்கண்‌ - வலிய பாறை நிலத்தில்‌, 
வற்றல்‌ மரம்‌ - வற்றலாகிய மாம்‌, தனிர்த்தற்று - அளிர்விட்‌ 
டதுபோலும்‌. 


(இ.து.) அன்பில்லாத உயிர்‌ உடலோடு வாழ்தல்‌, பாறை 
நிலத்தில்‌ வற்றல்‌ மரம்‌ அளீர்விட்ட போலும்‌, 


எனவே, பாறைநிலச்‌இல்‌ வற்றல்‌ மரத்திற்குத்‌ அளீர்விட்டுச்‌ 
செழித்தல்‌ இல்லையானாற்போல அன்பில்லாத உயிர்க்குப்‌ பிறவியிற்‌ 
சிறர்து வீடெய்தலாயெ பயன்‌ இல்லையென்ப தாயிற்று. வற்ற லென்‌ 
பது தொழிலாகு பெயராய்‌ வர்த பால்பகா வஃறிணைப்‌ படர்க்கைப்‌ 


பெயர்‌. £ வன்பாற்கண்‌ ? எனப்‌ பாடங்‌ கொள்வாருமுனர்‌. 


உடலுக்கு உவமம்‌ வன்பார்‌; அன்பிலாமைக்‌ குவமம்‌ நீரிலாமை; 
உயிருக்கு உலமம்‌ மரம்‌; இன்மையாடிய வாழ்க்கைப்‌ பய 
னுக்கு உவமம்‌ இன்மையாயெ அளிீர்‌, மேற்குறளால்‌ அன்பிலாத 
உயிர்‌ சுருங்குதல்‌ பெறப்பட்டமையின்‌ அச்சுருங்கலுக்கு ஏற்ப, உயி 
ரின்‌ உவமமாகிய மரத்தை வற்றல்‌ என்றார்‌, இவ்வாற்றான்‌. உவமச்‌ 
இறப்பு உணர்ச்து கொள்க, (௮) 


அன்பில்லா: உயிர்‌ உடலோடு கூடி வாழுமாயினும்‌ அவ்வுடல்‌ 
அதற்குப்‌ பயன்படா தென்பது வருங்குறள்‌ : 


௭௧௯. புறத்துறப்‌ பேல்லா மேவன்செய்யும்‌ யாக்கை 
அகத்துறப்‌ பன்பி லவர்க்கு. 


(இ-ள்‌.) யாக்கை - உடம்பிற்கு, அகக்துஅப்பு அன்பு- 
உள்ளுஅப்பாயெ அன்பு, இல்லவாக்கு - இல்லாதவர்களுக்கு, 
புறத்துறுப்பு எல்லாம்‌ - (யாக்கையின்‌) வெளியுஅப்புக்களா 
இய (கண்‌, கை, கால்‌ முதலிய) எல்லாம்‌, எவன்‌ செய்யும்‌ - 
என்ன (பயனைச்‌) செய்யும்‌ 2 (ஒரு பயனையும்‌ செய்யா). 

(இ- து.) அன்பில்லாதவர்க்கு உடற்பிறவி பயனற்றதாம்‌, 

உயிர்‌ உடம்பகத்‌ அள்ளமையானும்‌, அன்பு உயிர்க்குணமாக 
லானும்‌ அன்பை உடம்பின்‌ அக த்துறுப்‌ பென்றார்‌. 

இவை மூன்று பாட்டானும்‌ அன்பின்மையி னிழிவு கூறப்‌ 
பட்ட து. . (௬) 

இதுகாறும்‌ கூறப்பட்ட அ௮ன்புடைமையின்‌ சிறப்பையும்‌ அன்‌ 


பின்மையின்‌ இழிவையும்‌ தொகுத்துச்‌ கூறுவது வருங்குறள்‌ : 


௮0. அன்பின்‌ வழிய தயிர்நிலை ; அஃதிலார்க்‌ 
கேன்புதோல்‌ போர்த்த உடம்பு. 


(இ-ள்‌.) உயிர்நிலை - உயிர்‌ நின்ற உடம்பு, அன்பின்‌ 
வழியது - அன்பு (முதலாக) அதன்பின்‌ (கானாக) நின்று: 
(ஆதலால்‌) அஃது இலார்க்கு - அந்த அன்பு இல்லாதவர்க்கு, 
உடம்பு - (உள்ள) உடம்புகள்‌, தோல்‌ போர்த்த - தோலால்‌ 
மூடப்பட்ட, என்பு - எலும்புக்கூடுகளே, 

(௫ - து.) அன்பில்லா உடம்பு சடைப்பிணம்‌ போல்வதாம்‌, 

அன்பின்‌ வழிய அயிர்கிலை என்பது (அன்போ டியைந்த வழக்‌ 
கென்ப ஆறாயிர்கட்‌-கென்போ டியைம்த தொடர்பு ' என ஆசிரியர்‌ 
மேற்‌ கூறியது கொண்டு பெறப்படும்‌. வழி-பின்‌, உயிர்‌ நிற்பதற்கு 
இடமாதலால்‌ உடம்பு உயிர்நிலை எனப்பட்டது, இக்‌ குறளிற்‌ 
போந்த முற்று, த்‌ தொடர்கள்‌ இரண்ட ஒள்‌, முன்னதற்கு உயிர்நிலை 
எழுவாய்‌, வழியது குறிப்புவினைப்‌ பயனிலை ; பின்னதற்கு உடம்பு 
எழுவாய்‌, என்பு பெயர்ப்‌ பயனிலை, போர்த்த என்னும்‌ பெய 


இல்லறம்‌] அன்புடைமை ௬௯௩ 


செச்சம்‌ என்பென்னும்‌ பெயரைச்‌ தழுவி நின்றது, போர்த்த என்‌ 
பதை வினைப்‌ பயணிலையாக்கிப்‌ பொருளுரைப்பதும்‌, உடம்பைச்‌ 
தழுவிய பெயரெச்சமாகக்‌ கொண்டு வினைப்பயனிலை வருவித்தப்‌ 
பொருளுரைப்பது மூண்டு, 

இதனால்‌ அன்பு உள்வழிச்‌ சிறப்பும்‌ இல்வழி இழிவும்‌ கூறப்‌ 
பட்டன. (௧௦) 

இவ்‌ வஇகாொரச்இல்‌ மூ.தற்குமளால்‌, அன்பு அனுமான அளவையா 
லறியப்படுமோர்‌ உள்பொருள்‌ என்பதும்‌, அடுத்த ஐந்து குறள்‌ 
களால்‌ அன்பின்‌ சிறப்பும்‌, அடுத்த மூன்‌ அ குறள்சளால்‌ அன்பின்மை. 
யின்‌: இழிவும்‌, இறுதிக்‌ குறளால்‌ தொகுப்புரையும்‌ கூறியருளினார்‌ 
ஆசிரியர்‌. 


C2 


௯. விருந்தோம்பல்‌ 


அஃதாவது விருந்தினரைப்‌ பேணல்‌, விருந்தா என்னுஞ்‌ 
சொல்‌ புதுமைப்‌ பொருட்டாதலும்‌, அஃது ஆகுபெயராய்ப்‌ புதிய 
ராய்‌ வந்தாரை உணர்த்துமாறும்‌ முன்னர்க்‌ கூறப்பட்டன. ஈண்டு 
மல்வாறே யச்சொல்‌ விருச்தினரை யுணர்த்தி நின்றது. இல்லற, 
வாழ்க்கைச்‌ சிறப்புணர்‌ த்திய இயலில்‌ தென்புலத்தார்‌ முதலாய ஐம்‌ 
புலத்தா ஜோம்பல்‌ தலையாய அறம்‌ என்றார்‌ ஆசிரியர்‌, அவ்வைம்‌ 
புலத்துள்‌ முன்னைய இரண்டும்‌ கட்புலனாகா தாரை நினைந்து செய்வன 
வாதலாலும்‌, பின்னைய இரண்டும்‌ பிறர்க்£ தலன்மையானும்‌ இடை 
நின்ற விருந்தோம்பல்‌ ஏனைகான்னும்‌ சிறப்புடைத்தாய்‌ இல்லறப்‌ 
பகுகிகளூள்‌ முசலாயிற்று, கொழுகனும்‌ மனைவியும்‌ அன்போடு 
கூடியல்லது செய்யப்‌ படாமையானும்‌, அன்பீனும்‌ ஆர்வமுடைமை 
(தறள்‌-௭௪)க்கு விறார்‌ தினர்‌ இடமாதலானும்‌ இல்‌.து அன்புடைமை 
யின்‌ பின்‌ வைக்கப்பட்ட அ. 


௮௧. இருந்தோம்பி மில்வாழ்வ தெல்லாம்‌ விருந்தோம்பி 
வேளாண்மை சேய்தற்‌ போருட்டூ. 


(இ-ள்‌.) இல்‌ இருந்து - மனையின்கண்‌ இருக்து, ஓம்பி- 
(மனைவி மக்களையும்‌ இடம்பொரு ளேவல்களையும்‌) பாது 
காத்து, வாழ்வ தெல்லாம்‌ - வாழ்வதற்குச்‌ செய்யும்‌ செயல்க 
ளெல்லாம்‌, விருந்து ஓம்பி - விருர்கனரைப்‌ பேணி, 
வேளாண்மை செய்தற்‌ பொருட்டு - (அவர்களுக்கு) உப 
காரஞ்‌ செய்வதன்‌ நிமித்தமே, 

(இஃ து.) இல்லிரும்து வாழ்தல்‌ விருர்தினரைப்‌  பேணற்‌ 
பொருட்டே. 

இதனால்‌ விருக்தோம்பலின்‌ இறப்புச்‌ கூறப்பட்ட அ. (௧) 


விருந்தோம்புமாறு கூறுவது வருங்குரள்‌ : 


விருந்தோம்பல்‌ ௯௫ 


௮௨. விருந்து பறத்ததாத்‌ தானுண்டல்‌ சாவா 
மருந்தேனினும்‌ டேண்டற்பாற்‌ றன்று. 


(இ -ள்‌.) சாவா மருந்து எனினும்‌ - (உண்ணவிருப்‌ 
யஅ) அமிழ்தமேயாயினும்‌, விருந்து புறத்ததா - (கன்னை 
கோக்க வரத) விருர்து (தண்‌ மனையின்‌) புறத்திலுள்ளகாக, 
தான்‌ உண்டல்‌ - தானே (அவ்வமிழ்கத்தை) உண்‌ தல்‌, 
வேண்டற்பாற்றன் று - விரும்பத்தக்கதன்‌ று, 

(இ - து.) விருர்திருச்சச்‌ தான்‌ உண்ண லாகாது, 

சாவா மருந்து, பெயரெச்சத்‌ தொடர்‌ ; பெயரெச்ச வீறுகெட்‌ 
அ, சாவாமைக்குக்‌ காரணமான மருந்து எனப்‌ பொருள்படுத 
லால்‌, பெயரெச்சம்‌ காரியப்‌ பொருட்டாய்‌ வந்த அ. மருச்து என்‌ 
பதே அமிழ்தம்‌ எனப்‌ பொருள்படுதற்‌ குரித்தாகல்‌ சாவாமருர்து 
என்றது எற்றுக்கோ கெனின்‌, விருந்து புறச்சதாத்‌ தானண்டல்‌ 
சாதலோ டொக்கு மென்னும்‌ குறிப்புத்‌ சோன்றற்‌ கென்ஃ, “விருர்‌ 
தின்றி யுண்ட பகல்‌ நோயே யுரனுடையார்க்கு ? என்றார்‌ பிறரும்‌, 

இசனால்‌ அமிழ்தமே யாயினும்‌ அதனை அருமையுடை ச்சென்று 
கருதிக்‌ கரர்துண்ணாது, உண்பது எதுவாயினும்‌ அதனை விருந்த 
னர்ச்கு வஞ்சமின்றிப்‌ பகுச்‌ தண்ணல்‌ வேண்டுமென்பது கூறப்‌ 
பட்டத. (௨) 


அவ்வாறு விருந்தோம்பலின்‌ பயன்‌ கூறுவ வருங்குறள்‌; 


௮௩. வருவிருந்து வைகல மோம்புவான்‌ வாழ்க்கை 
பருவந்து பாழ்படூத லின்று. 


(இ-ள்‌.) வைகலும்‌ - காள்கதோறும்‌, வருவிருக்அ - 
(தன்னை நோக்கி) வந்த விருந்தினரை, ஓம்புவான்‌ - பசது 
காப்பவனுடைய, வாழ்க்கை - இல்வாழ்க்கையான ௮, பரு 
வந்து - (வறுமையினால்‌) வருக்தி, பாழ்படுதல்‌ இன்ற - 
கேடுறுதல்‌ இல்லை, 


௯௬ ... இறுக்குறின்‌ [அறம்‌ 

(இ - து.) விருர்தோம்புவான்‌ வாழ்க்கை செடாது. 

பருவரல்‌ - ன்பம்‌, £ஈல்கும வென்னு மிடும்பையுட்‌ பல்‌ 
குரைத்‌ - துன்பங்கள்‌ சென்று படும்‌” (குறள்‌-௧௦௪௫) என்பராத 
லால்‌ வறுமையினால்‌ என்பது வருவித்‌ அரைக்கப்பட்ட து. 

இதனால்‌ விருக்தோம்புவார்க்குக்‌ கேடில்லை யென்பது சொல்லப்‌ 
பட்டது. (க) 


விருந்து பேணுவார்க்கு ஈன்மையுண்டென்ப அ வருங்குறள்‌. 


௮௪. அகனமர்ந்து சேய்யா ளுறையு முகனமர்ந்து 

நல்விரும்‌ தோம்புவா னில்‌. 

(இ ன்‌ ள்‌.) கல்‌ விருந்து - நல்ல விருந்தினரை, முகன்‌ 
அமர்ந்து - (இனி௰) முகம்‌ பொருக்கி, ஓம்புவான்‌ - பேணு 
பவனுடைய, இல்‌ - மனையின்கண்‌, செய்யாள்‌ - இருமகள; 
அகன்‌ அமர்ந்து - மனம்‌ பொருந்தி, உறையும்‌ - தங்குவாள்‌. 

- (இ. து.) விருச்தோம்புவானுக்குச்‌ செல்வம்‌ பெருகும்‌. 
இருமகள்‌ பொருட்குரிய ளாதலால்‌, தன்‌ பொருள்‌ ஈல்வழிப்‌ 
படுதல்‌ கண்டு அவ்விடத்தில்‌ மடிழ்ர்‌து உறைவாள்‌ என்றார்‌. அகம்‌ 
முகம்‌ என்பன இறுதிப்‌ போலியாய்‌ அகன்‌ முகன்‌ என நின்றன, 
அமர்தல்‌, மேவுதல்‌ அல்லது பொரும்‌ துதல்‌ என்னும்‌ பொருட்டு, 
அமர்‌ சன்‌ மேவல்‌ * என்பது தொல்காப்பியம்‌: (உரியியல்‌ - ௮௨); 
* விருந்தின்‌ தணைத்‌தணேை வேள்விப்‌ பயன்‌ £ (குறள்‌ ? ௮௭) எனப்‌ 
பின்னுங்‌ கூறுவராதலால்‌ ஈண்டும்‌ * நல்‌ விருர்‌து ' என்றார்‌. ஈல்‌ 
விருக்தாவார்‌ அறிவு ஒழுக்கம்‌ முதவியவற்றாற்‌ றர்தோர்‌. அவ்‌ 
விருக்சை முகனமர்ச்து ஓம்பல்‌ வேண்டுமென்றார்‌, * முகந்திரிர்‌ து 
கோக்கச்‌ குழையும்‌ விருந்து * (குறள்‌ - ௯௰) என்பது பற்றி,  - 
, விருக்தோம்புவார்க்குத்‌ இருமகள்‌ தணையாவாள்‌ என்‌ றது இக்‌ 
குறள்‌, த (௪) 
நிலமசளூம்‌ தணைசெய்வாள்‌ என்பது வருங்குறள்‌ : 


இல்லறம்‌] விருந்தோம்பல்‌ ௯௭ 


௮௫. வித்து மிடல்வேண்டூங்‌ கொல்லோ விருந்தோம்பி 
மிச்சின்‌ மிசைவான்‌ பலம்‌. 


(இ-ள்‌.) விருக்து ஓம்பி - (முன்னே) விருச்தினசை 
உண்பிது, மிச்சில்‌ - (பின்‌) மிகுக்திருச் சதை, மிசைவான்‌ - 
(கான்‌) உண்ணும்‌ அவ அடைய, புலம்‌ - நிலத்துக்கு, வித்து 
இடலும்‌-விதைவிதைத்தலும்‌, வேண்டுமோ, (வேண்டா). 

(௫ - து.) விரும்துக்ட்டுப்‌ பின்‌ உண்பவன்‌ நிலம்‌ தானே 
விளையும்‌. 

தானே விளையும்‌ என்பது குறிப்பெச்சமாய்‌ எஞ்டு கின்றது. 
வித்துமிடல்‌ என்பதிலுள்ள உம்மை , விச்திடலும்‌ எனப்‌ பிரித்துச்‌ 
கூட்டப்பட்டது. கொல்‌ .. அசைகிலை, ஓகாரம்‌ எதிர்மறைப்பொரு 
எது. மிகுந்தஅ மிச்சில்‌ ; இது மிச்சம்‌ எனவும்‌ வரும்‌. இப்பொருள்பட 
வரும்‌ பிறிதொரு சொல்‌ எச்சம்‌; எஞ்சியது எச்சம்‌, எஞ்சுதல்‌-, 
குறைதல்‌. மிகுதல்‌ குறைதல்‌ என்னும்‌ சேர்மாரான இரு வினைகள்‌ 
ஒரே பொருளைக்‌ குறித்தல்‌ இருவேறுவகைப்பட்ட கருத்து நோக்‌: 
க்த்தால்‌, வேண்டுமளவுபோக அவ்வளவிற்கு மிகையாய்‌ நின்றது 
மிச்சம்‌ அல்லஅ மிச்சில்‌ ; மிகுதியுமாம்‌, உள்ள பொருளீற்‌ கொள்‌ 
வது கொள்ளச்‌ குறைந்தது எச்சம்‌ அல்ல அ எச்சில்‌. மிச்சில்‌ என்‌. 
ப.து கொள்ளப்பட்ட பகுதி சோக்‌ நின்றது. எச்சில்‌ என்பத 
முழுப்பொருளை கோக்க நின்ற த. * 

இவை ன்று பாட்டானும்‌ இம்மைப்பயன்‌ சொல்லப்‌ 
பட்டது. - (௫) 

மறுமைப்பயன்‌ கூறுவது வருங்குறள்‌ : 


௮௬. செல்விருந்‌ தோம்பி வருவிருந்த பார்த்திருப்பான்‌ 
நல்விருந்து வானத்‌ தவர்க்கு. 


(இ-ள்‌.) செல்‌ விருச்தூ - (சகன்னிடத்தில்‌) வந்த்‌ 
விருந்தினரை, ஓம்பி - பேணி, வருவிருச்து - இனி வரக்கடவ. 
ரீ 


௯௮ திருக்குறள்‌ [அறம்‌ 


விருந்தினரை, பார்த்திருப்பான்‌ - கோக்க காத்திருப்பவன்‌, 
வான த்தவர்க்கு-(மேலுலகத்தில்‌) கடவுளர்க்கு, கல்‌ விருர்து- 
(தான்‌) கல்ல விருக் தின னாவான்‌. 

(இ - து.) விருர்தோம்புவானைத்‌ தேவர்கள்‌ தமக்கு விருச்கின 
சக்‌ கருதிப்‌ பேணுவார்கள்‌. 

ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌, * தருசொல்‌ வருசொல்‌ ஆயிரு 
செவியும்‌ - தன்மை முன்னிலை ஆமீ ரிடத்த? என்றாராயினும்‌, 
£செலவினும்‌ வாவினுர்‌ தரவினுங்‌ கொடையினு - நிலைபெறத்‌ 
தோன்று மர்நாற்‌ சொல்லும்‌-தன்மை முன்னிலை படர்ச்கையென்‌ னு... 
மம்மூவிடத்து முரிய வென்ப £ (கிளவியாக்கம்‌ - ௨௮) என்னும்‌ 
முற்குத்திரத்தால்‌ அவை மூன்திடத்தும்‌ வரைவின்‌ றியா மெனவுவ்‌ 
கொள்ள வைத்தமையால்‌, தன்மை மூன்னிலைகட்கே சறெப்பினுரிய 
வருசொல்‌, தன்கண்‌ வருவிருந்து எனப்‌ படர்ச்கைச்சண்‌ வந்த 
தமையும்‌. 

ஈண்டு ₹ஈல்விருந்து £ என்றதில்‌ ஈன்மையாவது பெறுதற்‌ 
கருமை, 

இதனால்‌ மறுமைப்‌ பயன்‌ சொல்லப்பட்ட. (௬) 

விருர்தோம்புவான்‌ பெறும்‌ இம்மைமறுமைப்‌ பயன்களுக்கு 
அளவு கூறுவது வருங்குறள்‌ $ 


௮௭. இனைத்தணைத்‌ தென்பதோன்‌ றில்லை விருந்தின்‌ 
துணைத்தணை வேள்விப்‌ பயன்‌. 


(இ-ள்‌.) வேள்வி-(விருந்தோம்பலாகிய) வேள்வியின்‌, 
பயன்‌ - பயனாவது, இனைத்‌ அணை கீஅ- இத்தன்மை அளவை 
யுடையது, என்பது ஒன்று இல்லை - என்று சொல்லக்‌ இடச்‌ 
தது ஒன்றுமில்லை ; விருந்தின்‌ - விருந்தினர.து, அணை - 
(குணத்தகுதி) அளவே, அணை - (அதற்கு) அளவு. 

(௫ - து.) விருந்தினரின்‌ குணத்தகுதி அளவே விருந்தின்‌ 


பயன்‌. 


இல்லறம்‌] விருந்தோம்பல்‌ ௯௯ 


வேதமோதல்‌, பிரமவேள்வி; பிதிர்க்கடனாற்றல்‌, பிதிர்வேள்வி; 
தேவதைசளைக்‌ குறித்‌ அத்‌ திவேட்டல்‌, தேவவேள் வி ; காக்கைக்கிடு 
தல்‌ முதலியன பூத வேள்வி) விருந்தோம்பல்‌, மானுட வேள்வி 
என்பர்‌, இல்வைச்‌ இனையும்‌ ஜம்பெருவேள்வி என்பராதலின்‌ 
இவற்றுள்‌ ஒன்றான விருந்தோம்பலை வேள்வி என்றார்‌, 


“ஒண்‌ பிரம மேவேத மோதுசல்‌; ஓமம்‌ வளர்த்தல்‌ 


எண்தெய்வம்‌; ஈதல்பலி யேபூசம்‌; ஓண்டொடியீர்‌, 


எண்ணீர்க்‌ கடனாற்ற லேபிதிர்‌; விருக்தோம்பல்‌ 


அண்ணீர்மை மானுட யாகம்‌ ? 


என்னும்‌ இவ்‌ வெண்பாவானு முணர்க, இவற்றுள்‌ விருந்தோம்‌ 
பலையே ஆரியர்‌ சறச்செடுத்துக்‌ கூறுவது குறிக்கொளற்‌ பாற்று, 
“வேளாளன்‌ என்பான்‌ விருர்திருக்க உண்ணாதான்‌' என்றார்‌ பிறரும்‌. 
ஆசிரியர்க்கு இது சிறப்பாயினமை *இருந்தோம்பி இல்வாழ்வ தெல்‌ 
லாம்‌ விருர்தோம்பி - வேளாண்மை செய்தற்‌ பொருட்டு? (௮௧) 
என இவ்‌ வதிகாரத்சைத்‌ சொடங்னெமையானும்‌ பெற்றாம்‌. ஆண்டு 
இல்லிருர்து வாழ்வதற்குச்‌ செய்யும்‌ முயற்சியெல்லாம்‌ விருச்தோம்‌ 
பற்‌ பொருட்டே யென்றதற்‌ கேற்பப்‌ போக்கி ஆள்வினையுடைமை 
யென்னு மதிகாரத்தின்கண்‌ “தாளாண்மை யென்னுச்‌ தகைமைச்கட்‌ 
டங்கிற்றே .. வேளாண்மை யென்னுஞ்‌ செருக்கு (௬௧௩) எனவும்‌ 
தாளாண்மை யில்லாதான்‌ வேளாண்மை பேடிகை . வாளாண்மை 
போலச்‌ கெடும்‌" (௬௧௪) எனவும்‌ கூறினமை காண்க, இக்கருத்‌ 
தானே ஆத்திரையர்‌ பேராசிரியரும்‌ நல்லாசிரியர்‌ இலச்சகணங்‌ 
கூறியவழி வேளாண்‌ வாழ்ச்கையும்‌'  அதற்கின்றியமையாத்‌ 
“தாஅளாண்மையும்‌” கூறினார்‌. இங்கனம்‌ பண்டைத்‌ தமிழாசிரியர்‌ 
பலரோடுமொப்ப “விருந்து புறச்‌ தளுஉம்‌' வேளாண்மைத்‌ தொழிலே 
நெப்புடைத்‌ தொழிலெனக்‌ கொண்ட ஈர்‌ தெய்வப்‌ புலவர்‌ (பிறப்‌ 
பொக்கு மெல்லா ஓயிர்ச்குஞ்‌ சிறப்பொவ்வா - செய்தொழில்‌ வேற்‌ 
அமை யான்‌” (௯௭௨) என்றமையால்‌, வேளாண்மைத்‌ தொழிலுடை. 
யோரே இறக்தோராதலும்‌, வேளாண்மைத்‌ தொழிலுடைமைக்‌ 


ரா திருக்குறள்‌ [அதம்‌ 


காரணச்தாற்‌ பெயர்‌ பெற்ற வேளாளர்‌ அவ்வாற்றாற்‌ இறந்தோ 
ராதலும்‌, தமிழ்‌ மக்களிற்‌ பெரும்பாலோர்‌  இஞ்ஞான்ஓம்‌ வேளா 
ளர்‌ எனப்படுதற்‌ குரியராய்‌ நிலவுதவின்‌ தமிழ்‌ மக்க எனைவரும்‌ 
பன்னருஞ்‌ சறப்புடைச்‌ தொன்னெறி மரபின ராதலும்‌ உளங்‌ 
கொள நோக்கி ஈலங்கெழச்‌ கொள்க. 

விருந்தோம்பலினும்‌ பாத்திராபாத்திர மறிந்து ஓம்பல்‌ 
வேண்டு மென்பார்‌ “விருர்‌தின்‌ அணைத்‌ துணை வேள்விப்‌' பயன்‌” 
என்றார்‌ ; இக்‌ கருத்தானே முன்னும்‌ 'நல்விருச்‌ தோம்புவான்‌? 
(௮௪) என்றார்‌ ; பின்னும்‌ *தக்கார்க்கு வேளாண்மை செய்தல்‌? 
(௨௧௨) என்றார்‌. நீரை நெல்லுக்‌ கிறைப்பதன்றிக்‌ காட்டு முளீப்‌ 
புல்லுக்குப்போய்‌ இறைப்பாரில்லை யாதலின்‌ அவ்வாறே தக்கார்க்கு 
மிக்கார்ச்குமே உதவுவர்‌ விழுமியோர்‌. அங்ஙனம்‌ உதவின்‌ (உதவி 
உதவி வரைத்தன்‌ அதவி “ செய்யப்பட்டார்‌ சால்பின்‌ வரைத்து” 


(குஜன்‌ - ௧௦௫) ஆம்‌. 


*உ றக்குர்‌ தணையதோ ராலம்வித்‌ தீண்டி 
யிறப்ப நிழற்பயர்‌ தா௮ங்‌--சறப்பயனுச்‌ 
தான்சிறி தாயினூஉர்‌ சக்கார்கைப்‌ பட்டக்கால்‌ 
வான்சிறிதாப்‌ போர்த்‌ ஐ விடும்‌ 
என்றார்‌ பிறரும்‌. 
இப்‌ பாட்டால்‌ விருந்தோம்பற்‌ பயனளவு கூறப்பட்ட ௮.(௭) 
விருந்தோம்பாமையின்‌ இழிவு கூறத்‌ தொடங்குவது வருங்‌ 
குறள்‌ ; 
௮௮. பரிந்தோம்பிப்‌ பற்றற்றோ மேன்பர்‌ விருந்தோம்பி 
வேள்வி தலைப்படாஅ தார்‌. 


(இ - ள்‌ விருக்து ஓம்பி - (தாளாண்மையாற்‌ பொரு 
ளீட்டி அப்‌ பொருளால்‌) விருந்தினரைப்‌ பேணி, வேள்வி - 


அவ்‌ வேளாண்மையை, தலைப்‌ படாதார்‌ - பொருந்த மாட்‌ 


*(ாலடியார்‌.௩௮.) 


இல்லறம்‌] விருந்தோம்பல்‌ ஈக 


டாதார்‌, பரிக்து ஓம்பி - (பொருளின்மையாற்‌ பிறர்பால்‌ 
இரப்பதானும்‌ பிறவாற்றா ஜிம்‌) வருக்தி(தக்தம்‌ உடம்பை 
மட்டும்‌) பேணி, பற்று அற்றோம்‌ - (யாம்‌ பொருட்‌) பற்று 
அற்றேமாயினேம்‌, என்பர்‌ - எண்று (பற்றற்ற அறலவியர்‌ 
யோற்‌) பேசுவர்‌, 

(இ - து.) விரு்தோம்பாதார்‌ வறுமை யுழப்பர்‌, 

விருந்தோம்புவான்‌ வாழ்க்கை “பருவம்‌ அ பாழ்படுச வின்று? 
(௮௩) என முற்கூறியதை ஈண்டெதிர்மறுத்து விருக்தோம்‌ 
பாதான்‌ வாழ்க்கை பாழ்படு மென்றார்‌. இப்‌ பொருள்‌ *பற்றற்றோே 
மென்பர்‌ ? என்றவழிச்‌ சொற்குறிப்பாற்‌ பெறப்பட்ட த. பரி 
சோம்பி என்றது பொருள்களைப்‌ பரிக்தோம்பலை எனவும்‌ 
பற்றற்றோம்‌ என்றது அப்‌ பொருளை யிழர்து பின்னை இது 
பொழு யாம்‌ பற்றுசக்கோடிலராயினேம்‌ எனப்‌ பொருள்படுமென 
வுங்‌ கூறுவர்‌, பரிக்தோம்புவார்‌ அப்‌ பொருளை இழத்த லரிதாத 
வின்‌ அங்ஙனம்‌ பொருள்கோடல்‌ வவிர்தகோட லாகன்றஅு. 
ஆகாதேற்‌ கொள்க, 


சாளாண்மையாற்‌ பொருளீட்டி வேளாண்மை செய்யமாட்‌ 


டாதவர்‌ வறுமையி லுழர்சகேனுர்‌ தம்மைப்‌ பேணி இல்லறமுங்‌ 
சடையோக ஆற்றாது, அருளொடு புணர்ந்த மெய்த்துறவினும்‌ செல்‌ 
லாது சர்சலசாட்டராய்த்‌ இரிதரல்‌ பெரிதும்‌ இகழப்படுதற்‌ குறித்தா 
மென்பதும்‌, அன்னார்‌ அவரத்‌ அறப்பினும்‌ பயன்‌ பெறுவர்‌ என்ப 
அம்‌ படத்‌ * துப்பு வில்லார்‌ அவாச்‌ துறவாமை--உப்பிற்குவ்‌ 
, காடிக்குங்‌ கூற்று? (௧௦௫௦) என மேற்‌ கூறுதலும்‌ காண்க, 

இஅ விருச்சோம்பாதார்‌ வஅமையுழப்ப ரென்றது. (௮) 

வஅமையின்றிப்‌ பொருளுடையரேனு மவர்‌ உடையராகார்‌ 
வறியரே யாவர்‌ என்பது வருங்குறள்‌ ; 


௮௯. உடைமையு ளின்மை விருந்தோம்ப லோம்பா 
மடமை மடவார்க ணுண்டு, 


ர்‌. திருக்குறள்‌ [அறம்‌ 
(இ-ள்‌) விருக்தோம்பல்‌ ஓம்பா - விருக்கோம்பலாகிய 
2 


அறத்தைப்‌ பேணாத, மடமை - பேதைமையான அ; உடை 
மையுள்‌ - செல்வமுடையனா யிருக்குங்‌ காலத்திற்றானே, 
இண்மை - வறுமை அகர்தல்‌ போல்வதாம்‌; (அனு - அப்‌ 
பேதைமையான ௮), மடவார்கண்‌ - அறிவில்லாதவர்களிடச்‌ 


திலே, உண்டு - உள்ளதாம்‌. 


(௫ - து.) விருக்சோம்பாதவர்‌ பேதையர்‌; அவர்‌ செல்வராயி 
னும்‌ வறியரே. 


உடைமை - பொருளுடையனா யிருக்கும்தன்மை. “தாளாற்றித்‌ 
சர்ச பொருளெல்லாம்‌ தக்கார்க்கு - வேளாண்மை செய்தற்‌ 
பொருட்டு ஆகவே, வேளாண்மை செய்யாவழி அப்‌ பொருளிருக்‌ 
அம்‌ அதனாற்‌ பேறத்தக்க பயன்‌ இல்லையாம்‌ ; இல்லையாகவே 
அப்பொருளும்‌ இல்லையேயாம்‌. என்னை ? உணவாலாய பயன்‌ பசி 
தீர்தல்‌; ப௫ிதீரப்‌ பயன்படா உணவு உணவன்றாம்‌. அங்கனமே, 
பொருளாலாய பயன்‌ விருக்தோம்பல்‌ ; அதற்குப்‌ பயன்படாப்‌ 
பொருள்‌ போருளன்றாம. அதலால்‌ அப்‌ பொருள்‌ இல்லையெனவே 
படும்‌, அன்றியும்‌, *விருந்தோம்புலான்‌ வாழ்க்கை பாழ்படுதலின்று” 
என்பதால்‌ “ விரும்தோம்பா தான்‌ வாழ்க்கை பாழ்படும்‌ ? என்பது 
பெறப்படுசலின்‌, விருச்தோம்பாதான்‌ பொருளுடையனாயினும்‌ 
அச்‌ செல்வ வாழ்க்கை பாழ்பட்டு அவன்‌ வறுமையுஐவான்‌ என்ப 
அம்‌ பெறப்படும்‌, அச்‌ அணிவினான்‌ ௮வனது உடைமை இன்மை 
யெனப்‌ படுசற்கு முரிச்தென்பதுபற்றி *உடைமையு ளீன்மை' 
என்றார்‌. இவ்வாற்றால்‌ விருர்சோம்பாமை மடமையாதலுங்‌ கண்டு 
கொள்க, ௮௮ வென்னுஞ்‌ சுட்டுப்பெயர்‌ வருவித்‌ அரைக்சப்‌ 
பட்டத, 

இலை யிரண்டு பாட்டானும்‌ விரும்தோம்பாமை! ன்‌ இழிவு 
கூறப்பட்ட ௮, (௬) 


விருக்‌இினர்‌ தன்மை இனைத்தென்டஅ வருங்குறள்‌: 


இல்லறம்‌] விருந்தோம்பல்‌ ரக 


௯௦. மோப்பக்‌ குழையு மனிச்ச முகக்திரிந்து 

நோக்கக்‌ குழையும்‌ விருந்து. 

(இ - ள்‌.) அனிச்சம்‌ - அனிச்சப்பூ; மோப்ப - மோந்த 
. பொழு, குழையும்‌-வாடும்‌ (தன்மைய அ) ; விருக்து - - விரும்‌ 
தினரோ, நோக்க - (விருந்தோம்புவான்‌ இனிமை யின்றிப்‌ 
பார்த்தால்‌) பார்த்த பொழுதே, குழையும்‌-வாடும்‌ (தன்மை 
யர்‌), 

(இ - து.) விருக்தினரை இன்முகத்தோடு ஏற்று உபசரித்தல்‌ 
வேண்டும்‌. 

“அனிச்சம்‌ என்னும்‌ முதற்பெயர்‌ அதன்‌ னையாயெ பூவிற்‌ 
காதலால்‌ முதலாகுபெயர்‌, கோக்கு நிகழ்ச்த பின்னரே மோத்தல்‌ 
நிகழும்‌; கண்டு கரத்திலெடுத்தோ கிட்டச்‌ சென்றோவன்றி மோத்‌ 
தல்‌ கூடாமையின்‌. ஆதலின்‌ நோக்கு மோத்தலினும்‌ விரைவில்‌ 
நிகழ்வது. இவ்வாற்றால்‌ விருந்தினர்‌ அனிச்சத்தினும்‌ விரைவில்‌ 
வாடுவர்‌ என்பதம்‌ ௮க்‌ காரணத்தான்‌ அவர்‌ அனிச்சப்‌ பூவினும்‌ 
மெல்லிய ரென்பதும்‌ பெறப்படும்‌, எனவே விரும்‌தினரைக்‌ சண்ட 
வுடனே முகமலர்ச்து இன்‌ முகங்‌ காட்டி வரவேற்றுப்‌ பின்னர்‌ இன்‌ 
சொற்களாலும்‌ இன்செயல்களாலும்‌ அவரை உபசரிக்க வேண்டுமென்‌ 
ரூராம்‌, இக்‌ கருத்தானே முன்னரும்‌ ₹முகனமர்ச்து” (௮௪) என்றார்‌. 

இதனால்‌ விரும்‌தினரை இன்முகத்தோடு வரவேற்றுப்‌ பேணல்‌ 
வேண்டுமென்பது பெறப்பட்டது. (௧௦) 

இவ்‌ வதிகாரத்தில்‌ முதற்‌ குறளால்‌ விருந்தோம்பலின்‌ சிறப்‌ 
பும்‌, அடுத்த குறளால்‌ விருர்தோம்புமாலும்‌, அடுத்த மூன்று குறள்‌ 
களால்‌ அதன்‌ இம்மைப்‌ பயனும்‌, அடுத்த குறளால்‌ அதன்‌ மறுமைப்‌ 
பயனும்‌, அடுத்த குறளால்‌ ௮ப்பயனளவும்‌, அடுத்த இரண்டு குறள்‌ 
களால்‌ விருர்தோம்பாமையின்‌ இழிவும்‌, இறுதிக்‌ குறளால்‌ விருந்‌ 
தினர்‌ தன்மையும்‌ கூறப்பட்டன. 


ஒவ்‌ 


* அனிச்சப்‌ பூவைச்‌ சிலர்‌ வாகைப்‌ பூ எனக்‌ கூறுவர்‌. 


௧௦. இனியவை கூறல்‌ 


்‌ அஃதாலது, அன்புடை உள்ளத்தை வெளிப்படுப்பதற்கோ 
ரேதுவா யெ இன்மொழி கூறல்‌. இதவும்‌ விரும்தோம்புவார்க்கு 


இன்றியமையாமையின்‌ வி ருந்தோம்பலின்பின்‌ வைக்கப்பட்டது. 


௯௧. இன்சொலா லீர மளைஇப்‌ படிறிலவாஞ்‌ 
செம்பொருள்‌ கண்டார்வாய்ச்‌ சோல்‌. 


(இ - ள்‌.) இன்சொல்‌ - இனிய சொல்லானவை, ஈரம்‌ 
௮ளைஇ - அன்போடு கலந்து, படிறு இலவாம்‌ - வஞ்சனை 
யில்லாதனவான, செம்பொருள்‌ - அறத்தினை, கண்டார்‌ - 
அறிக்தவா த, வாய்ச்சொல்‌ - வாயினின்று வரும்‌ சொற்‌ 
களாம்‌, 

(இ - து.) அன்போடு வஞ்சனையற்று அறநெறி இறம்பாதவர்‌ 
கள்‌ வாயிணின்‌ அ வரும்‌ சொற்களே இனிய சொற்களாம்‌. 

இன்சொலால்‌ என்பதில்‌ ஆல்‌ அசைநிலை, இலவாம்‌ என்னும்‌ 
எதிர்மறைக்‌ குறிப்புப்‌ பெயரெச்சம்‌ ஈற்றினின்ற சொல்‌ என்பத 
ொடு முடிர்தஅ. அன்பொடு கலத்தலாவது அன்புடைய குணத்தை 
வெளிப்படுத்துவது. இன்சொல்லே யாயினும்‌ அறநிலையாகிய மெய்ம்‌ 
மைக்கு மாறுபட்டு வஞ்ச முடைத்தாதல்‌ கூடாதென்பார்‌, * படிறில 
வாஞ்‌ சொல்‌ எனவும்‌, * செம்பொருள்‌ கண்டார்‌ வாய்ச்சொல்‌ ? 
எனவும்‌ கூறினார்‌. அறமானது மெய்யுணர்க்‌ தார்‌ செஞ்டிற்கெல்லாம்‌ 
செம்மையுடையதாய்த்‌ தோன்றலின்‌, £ செம்பொருள்‌ ' என்றார்‌. 
சொல்‌ என்பதே அமைவதாக வாய்ச்சொல்‌ எனச்‌ கூறினார்‌, தீய 
சொற்‌ பயிலாவாய்‌ என்பதறிவித்தற்கு. இங்கனம்‌ வரும்‌ வேண்டா 
சொற்கள்‌ * விதப்புச்‌ களவி ? எனப்படும்‌. விதப்பு- மிகுதி. “விதப்‌ 
புக்‌ ளெவி வேண்டியது விளைக்கும்‌? என்ப அ சூத்திரம்‌, 

இதனால்‌ இன்சொல்லுக்கு இலக்கணங்‌ கூறப்பட்ட ௮. (௧) 

இன்சொல்லின்‌ சிறப்புக்‌ கூறத்‌ தொடங்குவது வருங்குறள்‌. 


இனியவை கூறல்‌ ராடு 


௯௨. அகனமர்ந்‌ தீதலி னன்றே முகனமர்ந்‌ 
தின்சோல கைப்‌ பெறின்‌. 


(இ-ள்‌.) அகன்‌ அமர்க்து - மனம்‌ பொரும்தி, ஈது 
லின்‌ - (ஒருவர்க்கு வேண்டியதொரு பொருளைக்‌) கொடுத்‌ 
தலினும்‌, முகன்‌ அமர்க்‌து - (கண்டபொழுஜே இனிய) 
முகம்‌ பொருந்தி, இன்சொலன்‌ ஆகப்‌ பெறின்‌-(அதனேடு) 
இனிய சொல்லையும்‌ உடையவனாகப்‌ பெற்றால்‌, (௮2), 
நன்று - நன்மையுடையதாரம்‌. 

(௫ - து.) ஈதலின்‌ இன்சொல்‌ கன்று, 

இன்சொல்லும்‌ இன்முகமும்‌ இல்வழி ஈதல்‌ சிறவாமையின்‌ 
ஈதலின்‌ அவை நல்ல வென்றார்‌, ஈதல்‌ பொருள்‌ வயப்பட்டதாக 
இன்சொல்‌ தன்வயப்பட்டதாகலானும்‌ ஈதவினும்‌ இன்சொல்‌ 
ஈன்றாயிற்று. இப்‌ பொருட்கு இன்னுருபு உறழ்வுப்பொருவாம்‌. இனி, 
அதனை உவமப்‌ பொருவாகக்கொண்டு ஈசவியையாக்கடை இன்‌ 
சொலனாகப்‌ பெறின்‌ ௮ஃது ஈதலைப்போலவே சன்று எனலுமாம்‌*, 

இதனால்‌ இன்சொல்‌ ஈதலின்‌ றந்த தென்பது கூறப்‌ 
பட்டது. ்‌ (௨) 

இன்சொல்‌ சிறர்‌தமைக்குக்‌ காரணம்‌ கூறுவது வருங்குதள்‌ ; 


௯௩. முகத்தா னமர்ந்தினிது நோக்கி யகத்தானா 
மின்சொ லினதே யறம்‌. 


(இ எள்‌.) முகத்தான்‌ அமர்க்து - (இனிய) முகத்தாற்‌ 
பொருந்தி, இனிது கோக்க - இனிசாகப்‌ பார்த்து, அகத்‌ 
தான்‌ ஆம்‌ - மனத்தோடு பட்டதாயெ, இன்‌ சொலினதே- 
இனிய சொற்களைச்‌ சொல்லுக லிடச்தையுடையதே, அறம்‌ஃ 
அறமாவது. 

* * ஈகை யரிசெனின மின்சொலினு கல்கூர்தல்‌ 


ஓகோ கொடி கொடிதம்மா... ...'_ கீதிதெறிவிளக்கம்‌, 


௬ திருக்குதள்‌ [அறம்‌ 


(இ - து.) அறமாவது இன்சொ லிடத்ததே. 

ஈதவிடத்‌ சன்றென்பது குறிப்பெச்சம்‌. இன்சொலினசே 
என்பது இன்சொற்களைச்‌ சொல்லுதல்‌ என விரியும்‌. அங்கனம்‌: 
விரிச்தவழி ஆண்டு நின்ற சொல்லுதல்‌ என்னும்‌ வினைப்பெயரைக்‌ 
கொண்டு முடிர்தது சோக்கி என்னும்‌ வினையெச்சம்‌. 

இசனால்‌ இனியவை கூறலின்‌ இறெப்புக்குக்‌ காரணம்‌ கூறப்‌ 
பட்ட அ, ' (௩) 

இனியவை கூறலின்‌ பயன்‌ கூறுவது வருங்குறள்‌ : 


௯௪. துன்புறாஉந்‌ துவ்வாமை யில்லாகும்‌ யார்மாட்டூ 
மின்பறாஉ மின்சோ லவர்க்கு. 


(இ-ள்‌.) யார்‌ மாட்டும்‌ - எல்லாரிடத்தும்‌, இன்பு 
உறாஉம்‌ - இன்பத்தை மிகுஇப்படுத்துகின்‌ற, இன்சொ 
லவர்க்கு - இனிய சொல்லை யுடையவர்களுக்கா, அன்பு 
உறாஉம்‌ - துன்பத்தை அதிகப்படுத்துகின்‌ற, துவ்வாமை - 
வறுமை, இல்லாகும்‌ - இல்லையாகும்‌. 

(௫ - து.) இன்சொலுடையார்‌ வறியராகார்‌. 

உறுதல்‌ - மிகுதல்‌, * உறுதவ ஈனியென வரூஉ மூன்ற - 
மிகுதி செய்யும்‌ பொருள வென்ப? என்பது தோல்காப்பியம்‌. 
(உரியியல்‌-௩), அப்பு - நுகர்வு, துவ்வாமை “ நுகராமை, பொறி 
கள்‌ புலன்களை நுகராமைச்குக்‌ சாரணமாதல்பற்றி வறுமை துல்‌ 
வாமை எனப்பட்டது, அன்பின்‌ வழிய தின்சொல்‌ ஆதலானும்‌,. 
அர்த “அன்பினும்‌...... சண்பென்னு நாடாச்‌ சிறப்பு * ஆதலானும்‌, 
“இடுக்கண்‌ களைவதா நட்பு? ஆதலானும்‌, இன்சொலுடையார்க்கு 
வறுமை முதலியவற்றால்‌ இடுக்கணுஐதல்‌ இல்லை யென்பது பெறப்‌ 
படுமாகலின்‌ “அன்புலூஉர்‌ அவ்வாமை யில்லாகும்‌' என்றார்‌. 

இன்சொலவர்க்கு வறுமை யில்லை என்றது இக்‌ குறள்‌. (௪} 

இன்சொல்லே செல்வம்‌ என்பது வருங்குறள்‌ ; 


இல்லறம்‌] இனியவை கூறல்‌ ரள 


௯௫. பணிவுடைய னின்சோல தை லோருவற்‌ 
கணியல்ல மற்றப்‌ பிற. 


(இ.ள்‌.) ஒருவற்கு - ஒருவனுக்கு, அணி - ஆபரண 
மாவது, பணிவுடையன்‌ - (சன்னாலே பணியப்படத்தக்‌ 
காரிடத்தில்‌) பணிவுடையவனாகி, இன்சொலனாதல்‌ - (எல்லா 
ரிடத்திலும்‌) இனிய சொல்லை யுடையனாவத; பிற - (அஃ. 
தில்லாவழி, பொன்னினும்‌ மணியினுமாய) மற்றவை, 
அணி அல்ல - அபாணங்க எல்லவாம்‌, 

(௫ - த.) இன்சொல்லே ஒருவனுக்கு அழகு செய்வதாம்‌. 

செல்வத்தா லாவது அணி ; அவ்‌ லணியா லாவது அழகும்‌ 


குறள்‌- 
௧௨௧) என்பதால்‌ அடக்க முடையான்‌ ஆன்றோரால்‌ மதிக்சகப்படுதல்‌ 


ப 


அவ்‌ வழகுபற்றிய மதிப்பும்‌. “அடக்கம்‌ அமாருள்‌ உய்க்கும்‌ 


பெறுதும்‌. ஆசலினால்‌ பணீவடைமை அணியாயிற்று. “அடங்காமை 
ஆரிருள்‌ உய்த்‌அவிடும்‌' (குறள்‌ - ௧௨௨) என்பசனாலே அடச்சமில்‌ 
லான்‌ ஆன்றோரால்‌ மதிக்கப்படாமையம்‌ பெறுதும்‌, அகவே, 
அடக்கமில்லார்‌ பொன்னினு மணியினு மாய பிற அணிகளை உடைய 
ராயினும்‌ அவர்‌ ஆன்றோரல்‌ மதிக்கப்‌ படாமையினாலே அவ்‌ வணி 
களா லாம்‌ பயன்‌ அவர்க்கில்லே யாயிற்று, ஆகவே அப்‌ பிற வணி 
£அணி அல்ல” என்ப தொக்கும்‌. பணியப்படுவாரிடத்துப்‌ பணிக்‌ 
துரையாடாமையும்‌ இன்னாச்‌ சொல்லேயா மாதலின்‌ பணிவுடைமை 
இன்சொல்லோடு கூட்டிக்‌ கூறப்பட்டது, இக்‌ கருத்தானே அசிரி 
யர்‌ அடக்க முடைமையை விசந்தெடுத்குச்‌ கூறு மதிகாரத்தில்‌ 
தீயினாற்‌ சட்டபுண்‌ உள்ளாறும்‌ அருதே-சாவினாற்‌ சுட்ட வடு” 
(௧௨௯) என்றார்‌. 

மற்று, அசை. ஆதல்‌ ஒருவழ்‌ கணி “அணியல்ல பிற' என 
அணி என்பது செய்யுள்‌ இருமருங்குஞ்‌ சென்றியைர்க அ. 

இவை யிரண்டு பாட்டானும்‌ இன்சொல்லின்‌ இம்மைப்‌ பயன்‌ 
கூறப்பட்ட த. (௫) 

இன்சொல்வின்‌ மறுமைப்‌ பயன்‌ கூறுவது வருங்குறள்‌ : 


MA இருக்கு றன்‌ [அறம்‌ 


௯௬: அல்லவை தேய வறம்பேருகு நல்லவை 
நாடி. யினிய சோலின்‌. 


(இஃ ள்‌.) ஈல்லவை - (பிறருக்கு) சன்மை தருஞ்‌ சொற்‌ 
களை, கரடி - (உள்ளத்தில்‌ கருதி) ஆராய்ர்ன, இனிய - 
(அவற்றை) இனிமையவாக, சொலின்‌ - (ஒருவன்‌) சொல்‌ 
அவா னால்‌, அல்லவை - (அறமல்லாத) தீவினைகள்‌, தேய- 
குறைவனவாக, அறம்‌ பெருகும்‌ - ஈல்வினை வளரும்‌. 

(இ - து.) இன்சொல்‌ அறப்‌ பயனைத்‌ தரும்‌. 

சொல்லின்‌ எனற்பாலது இடை குறைச்து நின்றது. 

இதனால்‌ மறுமைப்‌ பயன்‌ கூறப்பட்டது. (௬) 


இருமைப்‌ பயனையும்‌ வலியுறு த்தவன வருமிரண்டு குறள்கள்‌ : 


௯௭. நயனீன்று நன்றி பயக்கும்‌ பயனீன்று 
பண்பிற்‌ றலைப்பிரியாச்‌ சோல்‌. 


(இ-ள்‌.) கயன்‌ ஈன்று - (ஒருவனுக்கு இம்மைக்கு) 
இன்பத்தையும்‌ உண்டாக்கி, நன்றி பயக்கும்‌ - (மறுமைக்கு) 
அறத்தையும்‌ தரும்‌, பயன்‌ ஈன்று - (பிறர்க்கு நல்ல) பயனைத்‌ 
தந்து, பண்பின்‌ தலைப்பிரியா சொல்‌ - (இனிமையா) 
குணத்தினின்‌ அ நீங்காத சொல்‌, 

(இ - து.) இன்சொல்‌ இன்பமும்‌ அறனும்‌ தரும்‌. 

ஈயம்‌ . ஈயன்‌ என இறதிப்‌ போலியாயிற்று, ஈயன்‌ இன்பா 
தலை, “கவிறொஅ நூனயம்‌ போலும்‌ பயிறொ றும்‌ பண்புடையாளர்‌ 
தொடர்பு (தறள்‌- ௭௮௩) என்புழியுங்‌ காண்க, ஆண்டுப்‌ பரிமே 
லழகரும்‌ ஈயம்‌ என்பதற்கு *இன்பஞ்‌ செய்தலை” எனவும்‌ ₹ஈயத்தி 
ளைச்‌ செய்தலான்‌ கயமெனப்பட்டது” எனவும்‌ பொருளுரைத்தார்‌. 
ஆசிரியர்‌ மேல்‌ *அுன்புறாஉர்‌ துவ்வாமையில்லாகும்‌(௯௪)என்பதால்‌ 
இன்சொலவர்க்கு இன்புள தா தலைக்‌ குறிப்பாற்‌ சுட்டியமையும்‌ சாண்க, 
இனி இக்குறளில்‌ *சயனீன்று! என்பதற்கு ஆசிரியர்‌ பரிமேலழகர்‌ 


இல்லறம்‌] இனீயவை கூறல்‌ ஈக 


நீதியையு முண்டாக்கி? எனப்‌ பொருளுரைத்தார்‌. அது சிறச்குமா 
யிற்‌ கொள்க. நயம்‌ என்பது பலபொரு ளொருசொல்‌, ஈன்று 
மின்பமு மியாயமு ஈயமெனல்‌' என்பது பிங்கலம்‌, சன்றி அறமா 
தலை, “ஈன்றிக்கு வித்தாகும்‌ ஈல்லொழுக்கம்‌' (குறன்‌ - ௧௩௮) என்‌ 
புழியுவ்‌ காண்க, “ஈல்லவை சாடி! (௯௬) என மேற்குறளிற்‌ கூறினா 
ராகலின்‌ ஈண்டுப்‌ பயன்‌ என்றதற்கு ஈல்ல பயன்‌ எனப்‌ பொருள்‌ 
கொள்ளப்பட்டது, பண்பு ஈண்டு இணிமைப்‌ பண்பாதல்‌ அதிகா 
ரத்தாற்‌ பெறப்பட்டது. தலைப்பிரிசல்‌ என்பது பிரிதல்‌ எனவே. 
பொருள்பட்டு ஒருசொல்‌ நீர்மைத்‌ தாயிற்று, அன்றித்‌ தலை இடம்‌ 
எனச்‌ கொண்டு இடத்தினின்‌ ற நீங்குதல்‌ என உரைப்பினு மாம்‌. 
இத ஈட்பு மறனும்‌ இன்சொலானாம்‌ என்றது. (௭) 


அர்கட்பானு மறத்தானும்‌ ஆம்பயன்‌ கூறுவது வருங்குறள்‌ : 


௯௮. சிறுமையு ணீங்கிய வின்சோன்‌ மறுமையு 
மிம்மையு மின்பந்‌ தரும்‌. 

(இ - ள்‌.) சிறுமையுள்‌ நீங்கிய - புன்மையினின்று நீங்‌ 
்‌ நிய, இன்சொல்‌ - இன்சொல்லானு, மறுமையும்‌ இம்மை 
யும்‌ - (ஒருவனுக்கு) மறுமையிலும்‌ இம்மையிலும்‌, இன்பம்‌ 
தரும்‌ - இன்பத்தைத்‌ தரும்‌. 

(௫ - து) இன்சொல்‌ இருமையும்‌ பயக்கும்‌, 

இறுமை புன்மை; அஃதாவது பணிவில்லாமை. மேலும்‌, 
£பணிவுடைய ஸின்சொல தைல்‌' என்றார்‌. ஈண்டும்‌ அதனை வற்‌ 
புத்திக்‌ £சறுமையுணீங்யெ வின்சோல்‌' என்றார்‌, சிறுமை இப்‌ 
பொருட்டாதலை, ஆசிரியரே அதன்‌ பொருள்‌ இனிது விளங்கப்‌ 
போக்கிப்‌ (பெருமை பெருமித மின்மை சிறுமை - பெருமித மூர்க்க 
விடல்‌” (குறள்‌- ௯௭௯) எனக்‌ கூறுவதுசொண்‌ டறிக, பரிமேலழகர்‌ 
“பிறர்க்கு கோய்‌ செய்யாத இணிய சொல்‌' எனப்‌ பொழுளுரைத்‌ 
தாராலெனின்‌, பணிவில்லாமையோடு கூடிய சொல்‌ பிறர்க்குத்‌ 
அன்பம்‌ பயப்பதே யாதலின்‌ அஃதொக்கு மென்க, மேல்‌ ஈட்பும்‌ 


ராம்‌ திருக்குறள்‌ [அறம்‌ 


அறனும்‌ பயக்கு மென்றார்‌; நட்பின்‌ பயன்‌ இம்மை யின்பமும்‌, 
அறத்தின்‌ பயன்‌ : பேரின்பமு மாதலின்‌, அவ்‌ விருமை யின்பமும்‌ 
இன்சொலால்‌ உண்டென்றா ரீண்டு, 
இவை இரண்டு பாட்டாலும்‌ இன்சொலால்‌ இருமைப்‌ பயனும்‌ 
ஒருங்‌ செய்அதல்‌ வலியுறு சதிச்‌ கூறப்பட்ட. அ. (௮) 
இன்சொல்‌ அல்லாத வன்சொற்‌ கூறலாலாம்‌ இழிவு கூறுவன 
வரும்‌ இரண்டு குறள்கள்‌? 


௯௯. இன்சோ லினிதீன்றல்‌ காண்பா னேவன்காலோ 
வன்சோல்‌ வழங்கு வது. 


(இ - ள்‌.) இன்சொல்‌- இனிய சொல்லான அ, இனிது 
ஈன்றல்‌ - (கனக்கு) இன்பம்‌ தருவதை, காண்பான்‌ - 
(நுகரச்‌) அறிபவன்‌, வன்சொல்‌ - (பிறரிடத்தில்‌ தான்‌ 
உரையாடும்போது அவ்வினிய சொல்லை விட்டுக்‌) கடுஞ்‌ 
சொல்லை, வழங்குவது - சொல்வது, எவன்கொலோ - என்ன 
(பயனைக்‌ குறித்தோ). 

(இ - து.) வன்சொல்‌ வழங்கலாற்‌ பயனில்லை. 

கொல்‌, அசைநிலை, ஒரொருகால்‌ தான்‌ இன்சொற்‌ கூறிய 
வழி அதனாற்‌ பிறர்‌ தன்னை விரும்புதலையும்‌, அவ்‌ விருப்பத்தால்‌ 
நட்புள தாதலையும்‌, அர்‌ ஈட்பால்‌ சன்மைகள்‌ பலவற்றைத்‌ தான்‌ 
இம்மையில்‌ எய்‌தலையும்‌ கண்கூடாகக்‌ கண்டறிக்‌ தும்‌ ஒருவன்‌ வன்‌ 
சொல்‌ வழங்குவது இறும்பூது பெரிதுடைத்‌ தென்பார்‌ “எவன்‌ 
கொலோ? என்றார்‌. இணி இன்சொல்‌ இனிதீன்றல்‌ என்பதற்குப்‌ 
பிறர்‌ கூறிய இன்சொல்‌ தனக்கு இன்பம்‌ தருதலை எனப்‌ பொருள்‌ 
கொண்டார்‌ பரிமேலழயொரும்‌ மணக்குடவரும்‌. வன்சொல்‌ வழங்‌ 
கும்‌ அறிவிலார்க்கு அவ்‌ வறிவான்‌ ஆய பயன்‌ என்னையோ? 
பிறர்க்கு இன்பம்‌ பயத்தலைக்‌ கருதினார்க்கு அத பயன்படும்‌. ஆயி 
னும்‌, அன்னார்ச்சது கூற வேண்டா, தம்‌ மின்பத்தையே பெரிதாய்‌ 
நாடும்‌ தர்நல சாட்டர்க்கு, அவர்‌ உளப்பாங்கன்‌ வழியே சென்று 


இல்லறம்‌] இனியவை கூறல்‌ ரகக 


“ஏ பேதையீர்‌, இன்சொலால்‌ நீவிர்‌ ஈலம்‌ பெறுதலை, ஒரொருகால்‌ 
உம்மையு மறியாமல்‌ நீர்‌ கூறிய இன்சொற்‌ பயன்‌ கண்டும்‌ அறிக 
லீரோ ? வன்சொலால்‌ அப்பயனை எய்தி அறியீரே. அற்றாகவும்‌ 
வன்சொல்‌ வழங்கும்‌ நமதறியாமை இருந்தவாறு சான்‌ என்னே! 
என்றிரங்கக்‌ கூறுவதாகலின்‌ ஈண்டு ஆசிரியர்‌ கருதியது தாம்‌ 
சொல்லும்‌ இன்சொல்‌ தமக்கு இனிதீன்‌றலேயே எனச்‌ கொண்டாம்‌. 
வருங்குறளும்‌ இக்‌ கருத்தை வலியுறுத்தும்‌. 

வன்சொல்‌ வழங்கலாற்‌ பயனின்றென்றஅ இக்குறள்‌. (க) 


வன்சொல்‌ வழங்கல்‌ அறியாமை என்பது வருங்குறள்‌ : 


௧௦௦, இனிய வுளவாக வின்னாத கூறல்‌ 
கனியிருப்பக்‌ காய்கவர்ந்‌ தற்று. 


(இ-ள்‌.) இனிய - இருமைப்‌ பயன்களையும்‌ (தரும்‌) 
இனிய சொற்கள்‌, உளவாக - இருக்க, இன்னாத - (ஒரு கற்‌ 
பயனையும்‌ தராத) வன்‌ சொற்களை, கூறல்‌ - (ஒருவன்‌) 
சொல்லுதல்‌, (எதுபோலுமெனில்‌), கனி இருப்ப - (ஓரிடத்‌ 
இல்‌ இனிய) கனிகளும்‌ இருக்க, காய்‌ கவர்ந்தற்று - 
(அவற்றை விட்டு ஆண்டுள்ள இன்னாத) காய்களை விரும்பிக்‌ 
கொண்டாற்‌ போலும்‌, 

(௫ - து.) இன்சொல்‌ ஈன்மை பயக்கும்‌ ; வன்சொல்‌ தீமை 
பயக்கும்‌. 

கவர்தல்‌ - விரும்புதல்‌ :; ௮ஃதிண்டு விரும்பிக்கொள்ளலைச்‌ 
குறித்தது. *சுவர்வு விருப்பாகும்‌? என்பது தொல்காப்பியம்‌. (உரி 
யியல்‌ - ௪௮). கூறல்‌ என்றதினாலே இனிய இன்னாத என்பன அவ்‌ 
வப்‌ பண்புகளையுடைய சொற்களென்பது பெற்றாம்‌, பொருளைச்‌ 
சார்ந்து நின்ற பண்புகள்‌ உவமைக்‌ கண்ணுஞ சென்றன. இன்னாக்‌ 
சாய்களோடு இனிய கனிகளும்‌ இருப்பதைக்‌ கண்ணாரக்‌ கண்டும்‌ 
அச்சணிகளைவிட்டு அக்‌ காய்களை விரும்புதல்‌ அறிவின்மை என்பது 


ராக௨ திருக்குறள்‌ [அறம்‌ 


விளங்கிக்‌ டெர்தது. ஆகவே இன்சொற்கள்‌ இருக்க வ்ன்சொற்கள்‌ 
கூறுவதும்‌ அறிவின்மை என்பது பெறப்படும்‌, 

இச்‌ செய்யுளில்‌ இன்சொல்‌ கனிபோலத்‌ தனக்கு சன்மை தருவ 
தென்பதும்‌ வன்சொல்‌ காய்போலத்‌ தனக்குத்‌ அன்பம்‌ தருவதென்‌ 
பதம்‌ பெறக்‌டெத்தலின்‌, இராற்றான்‌ இச்‌ செய்யுள்‌ இன்சொல்லின்‌ 
ஈன்மையையும்‌ வன்சொல்லின்‌ இமையையும்‌ தொகுத்துக்‌ கூறியது 
மாம்‌, 

இவை இரண்டுபாட்டாலும்‌ வன்சொற்‌ கூறலின்‌ இழிவு கூறப்‌ 
பட்டது. (௪௦% 

இவ்‌ வதிகாரத்தில்‌ முதற்‌ குறளால்‌ இன்சொல்லின்‌ இலக்கண 
மும்‌, அடுத்த இரண்டு குறள்களால்‌ இன்சொல்வின்‌ இறப்பும்‌, அடுத்த 
இரண்டு குறள்களால்‌ அதன்‌ இம்மைப்‌ பயனும்‌, அடுத்த குறளால்‌ 
மறுமைப்‌ பயனும்‌, அடுத்த இரண்டு குறள்சளால்‌ இருமைப்‌ பயனு 
மொருங்கெய்தலும்‌, அடுத்ச குறளால்‌ இன்சொற்‌ சொல்லாமை 
யாலாம்‌ இழிவும்‌, இறுதிக்‌ குறளால்‌ தொகுப்புரையும்‌ கூறப்பட்டன. 


6 


௧௧. சேய்கன்றியறிதல்‌ 


அஃதாவது தனக்குப்‌ பிறர்‌ செய்த ஈன்றியை மறவாமை, 
இல்லின்கண்‌ மனைவி மக்களோ டிருச்து அன்பு செய்து விரும்‌ 
சோம்பி இனியவை கூறி இல்லறம்‌ சடத்தலான்‌ எய்தும்‌ பயன்‌ 
பலர்‌ கூட்டுறவும்‌ அதபற்றித்‌ தனக்கும்‌ பிறர்க்கு மிடையே குறி 
யாது நிகழும்‌ உதவியுமாம்‌, குறியா தெழும்‌த அவ்வுசவியைச்‌ குறித்‌ 
தறிச்து அதன்‌ தன்மையும்‌ பிறவும்‌ சண்டொழுகல்‌ பகுத்தறிவுடைய 
மக்கட்குக்‌ கடனாகின்றமையின்‌, இணியவை கூறவின்‌ பின்‌, அதனை 
அண்மைக்‌ காரணமாகச்‌ கொண்டெழுர்த உதவி (பறிசல்‌ கூறப்பட்‌ 
டது. உசவியறிச லெனினும்‌ செய்சன்றி அறிதல்‌ எனினும்‌ ஒக்‌ 
கும்‌. அதிகார முறைமையும்‌ இசனாலே விளங்கும்‌, * இனியவை 
கூறி இல்லறம்‌ வழுவாதார்க்கு உய்தியில்‌ குற்றம்‌ செய்சன்றி 
கோறலே யாகலின்‌ அதனைப்‌ பாதுகாத்துக்‌ கடிதற்பொருட்‌ டில்‌ 
தினியவை கூறலின்‌ பின்‌ வைக்கப்பட்ட அ ” என்றார்‌ பரிமேலழகர்‌. 


௧௦௧. சேய்யாமற்‌ செய்த வுதவிக்கு வையகமும்‌ 
வானகமு மாற்ற லரிது. 


(இ-ள்‌.) செய்யாமல்‌ - (,சனக்கு முன்னமோர்‌ உதவி) 
செய்யாதிருக்க, செய்த உலவிக்கு - (ஒருவன்‌ பிறனுக்குச்‌) 
செய்த உதவிக்கு, வையகமும்‌ வானகமும்‌ - மண்‌ ணுலகச்தை 
யும்‌ விண்ணுலகத்தையும்‌ (கைம்மாறாகக்‌ கொடுத்தாலும்‌ 
அவை) ஆற்றல்‌ அரிது - (அவ்வுதவிக்கு) ஈடாதல்‌ இல்லை. 

(௫ - து) காரணமின்றிச்‌ செய்த உதவி அளவிடற்‌ கரியது. 

ஆற்றல்‌ . பொறுத்தல்‌. ௮ஃது ஈண்டு ஒப்புமை பொறுத்தலைக்‌ 
குறித்து ஈடாதல்‌ என்னும்‌ போருண்மைக்கண்‌ நின்றது. மாற்றல்‌ 
அரிது எனச்‌ சொண்டு வையகத்தையும்‌ வானகத்தையும்‌ (ஈடாக) 
மாற்ற லரிது எனப்‌ பொருள்‌ கூறுவாரு முளர்‌, உதவியைக்‌ சிறப்‌ 


பிப்பது ஈடாகாமையே யன்றி மாற்றலின்‌ அருமை யன்றுதசலால்‌ 
8 


௮ப்‌ பொருள்‌ சிறவாமை யறிக, ஆரியர்‌ பரிமேலழகரும்‌ ஆற்ற 
லெனவே வைத்து ஒத்தலெனப்‌ பொருள்‌ சொண்டாராதல்‌, “கைம்‌ 
மாறுக ளெல்லாம்‌ காரணமுடைய வாசவிற்‌ காரணமில்லா உதவிக்கு 
இற்ற வாயின' என அவர்‌ கூறுமாற்றாற்‌ பெறப்படும்‌. “செய்யா 
மைச்‌ செய்ச வென்று பாடமோதி மறித்துதவமாட்டாமை யுள்ள 
விடத்துச்‌ செய்தவுதவி யென்‌ அரைப்பாரு முளர்‌,” 

இத முதல்‌ மூன்று பாட்டுக்களாற்‌. செய்கன்‌ றியின்‌ சிறப்பும்‌ 
பகுப்பும்‌ கூறத்‌ தொடங்கி இதனால்‌ செய்யாமற்‌ செய்த ஈன்றியென்‌ 
னும்‌ பகுப்பும்‌ அதன்‌ றெப்புங்‌ கூறினார்‌ ஆசிரியர்‌. (௧) 

பிறிதொரு பகுப்பும்‌ அதன்‌ சிறப்பும்‌ கூறுவது வருங்‌ குறள்‌: 


௧௦௨. காலத்தி னாற்செய்த நன்றி சிறிதெனினும்‌ 
ஞாலத்தின்‌ மாணப்‌ பெரிது, 


(இ-ள்‌.) காலத்தினால்‌ - (ஒருவனுக்கு இடுக்கண்‌ வந்த) 
காலத்தில்‌, செய்த ஈன்றி - (அவ்‌ விடுக்கண்‌ களைவ தன்றிப்‌ 
பிறிதொன்றும்‌ கருதாமல்‌ ஒருவன்‌) செய்த உதவி, சிறிது 
எனினும்‌ - (சன்னளவிற்‌) சிறிதேயாயினும்‌, ஞாலத்தின்‌ - 
(அக்‌ காலத்தைக்‌ குறித்து நோக்க) நிலவுலகத்தினும்‌, 
மாணப்‌ பெரிது - மிகவும்‌ பெரிதாம்‌. 

(இ. து.) சிற்றுதவியேனும்‌ காலத்திற்‌ செயின்‌ மிசப்பெரிதாம்‌. 

சாலத்‌இன்கண்‌ என ஏழாம்‌ வேற்றுமை நிற்தற்குரிய விடத்தில்‌ 
காலத்தினால்‌ என மூன்றாம்‌ வேற்றுமை நின்றது வேற்றுமை மயச்‌ 
கம்‌. *யாத னுருபிற்‌ கூறிற்‌ ராயினும்‌ - பொருள்சென்‌ மருங்கின்‌ 
வேற்றுமை சாரும்‌” (தொல்‌-வேற்றுமைமயங்கியல்‌-௨௯) என்ப தனால்‌ 
அமையும்‌. ஞாலத்தின்‌ என்பதில்‌ ஐம்தனுருபு உறழ்பொருவு. வித்‌ 
அங்‌ காலத்தால்‌ விளையும்‌ பயன்‌ வேறுபடுதல்‌ கிலத்தியல்பாதலால்‌ 
அவ்‌ வொற்றுமை கருதி 4 ஞாலத்தின்‌ மாணப்‌ பெரிது என்றார்‌, 

காலச்தினாற்‌ செய்த நன்றி என்னும்‌ பகுப்பும்‌ அதன்‌ சிறப்பும்‌ 
கூறிய திக்குறள்‌. (௨) 


இல்லறம்‌] செய்தன்றியறிதல்‌ ாகட௫ 


எஞ்சிரின்ற பிறிதொருபகுப்பும்‌ அதன்சிறப்பங்‌ கூறுவது 


வருங்‌ குறள்‌ 2 


௧0௩. பயன்றாக்கார்‌. செய்த வுதலி நயன்றாக்கி 
னன்மை கடலிற்‌ பெரிது, 


(இ-ள்‌.) பயன்‌ தாக்கார்‌ - (இவர்க்கு இஅ செய்தால்‌ 
இன்ன பயன்‌ தமக்கு எய்து.மென்று அந்தப்‌) பயனைக்‌ கருமா 
ராகி, செய்த உதவி ஈயன்‌ - செய்த உதவியாயெ ஈன்றியை, 
அக்கன்‌ - ஆராயின்‌, நன்மை - (அச்‌) ஈன்மையான அ, கட 
லிற்‌ பெரிது - கடலினும்‌ பெரிதாம்‌. 


(௫ - து) பயன்‌ கோக்கா௮ செய்த நன்றி மிகப்‌ பெரிதாம்‌, 


பயன்றூக்சார்‌ என்பது * வினை யெஞ்சு ளெவியம்‌ வேறுபல்‌ 
குறிய” (தொல்‌- எச்சவியல்‌_௬௧.) என்பதனால்‌ வினையெச்சத்‌ திரி 
யாய்‌ நின்றது. பிற்சாலத்தார்‌ இதனை முற்று எச்சமாயின தென்‌ 
பர்‌. ஈயன்‌ ஈன்றாதல்‌ முன்னர்க்‌ கூறப்பட்டது, (துஐள்‌-௯௭) பயன்‌ 
கருதாது எழிலிக்குத்‌ தன்னைச்‌ கொடுக்க, எழிலி அதனை அவ்‌ 
வாறே பயன்‌ கருதாத உல௫ற்குச்‌ கொடுத்தவின்‌ அவ்‌ விருவாற்றா 
னும்‌ சிறப்பெய்‌ தியது கடலாதலால்‌, “கடலிற்‌ பெரிது * என்றீர்‌. 
* கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட்‌ 5 டென்னாந்றுங்‌ 
கொல்லோ வுலகு ” (தறன்‌-௨௧௧) எனச்‌ கைம்மாறு கருதா உதவிக்‌ 
குச்‌ சிறப்புடை எடுத்துச்‌ காட்டான மாரியிருக்கக்‌ கடலைக்‌ கூறிய 
தென்னோ வெனின்‌, ஆண்டுச்‌ கூறியது ஒப்புரவறிதலைச்‌ றெப்பிஃ்கு 
மிடத்து, ஈண்டுக்‌ கூறப்‌ புக்கது செய்கன்றி யறிகலவின்‌ சிறப்பை, 
முன்ன பிறர்க்குத்‌ சான்‌ செய்யும்‌ உதவி குறித்தது; பின்னது 
தனக்குப்‌ பிறர்‌ செய்யும்‌ உதவி குறித்சஅ, பிறர்க்குத்‌ தான்‌ செய்யும்‌ 
உதவியைக்‌ குறிக்குங்‌ காலைச்‌ சைம்மாறு கருசாமையோடு கைம்‌ 
மாறு பெருமையும்‌ ஒருங்குடைய மாறி ஏீற்புடை எடுத்துக்‌ சாட்‌ 
டாயிற்று, சனக்குப்‌ பிறர்‌ செய்யும்‌ உதவியைக்‌ குறிக்குவ்‌ காலை 
அவ்வுதவி சைம்மாறு சருதாதசாயின்‌ அசன்‌ சிறப்பும்‌ அத்துணைச்‌ 


ராக௬ ,இருக்குறள்‌ [அறம்‌ 


சிறப்புடை உதலியைப்‌ பெற்ற தான்‌ அதனை மறவாமை வேண்டும்‌ 
கடப்பாடும்‌ ஒருங்குணர்த்சக்‌ கருதிய ஆசிரியர்க்குக்‌ கடலே எற்புடை 
எடுத்துக்‌ சாட்டாயிற்று. என்னை! கடல்‌ தன்னை எழிலிக்குக்‌ 
கொடுக்குங்கால்‌ கைம்மா அ கருதவதின்‌ ராயினும்‌, அதன்பால்‌ அவ்‌ 
வசவியைப்‌ பெற்ற எழிலி அதனை மறவாது அதற்குசவலின்‌ என்க. 
எழிவி அங்ஙனம்‌ உதவல்‌ எற்றாற்‌ பெறுதும்‌ எனின்‌, £ நெடுங்‌ 
கடலும்‌ தன்னீர்மை குன்றுச்‌ தடிந்தெழிலி--சானல்கா தாடி 
விடின்‌ ? (தறள்‌-க௭) எனச்‌ சொற்ற ஆசிரியர்‌ திருவாக்கானே 
பெறுது மென்பது. 

* இவை ன்று பாட்டானும்‌ முறையே சாரண மின்றிச்‌ 
செய்ததூஉம்‌, காலத்தினாற்‌ செய்ததாஉம்‌, பயன்றாக்காராய்ச்‌ 
செய்ததாஉமென நன்றி மூவகைப்‌ படுதலும்‌, அம்‌ மூவகைப்பட்ட 
நன்றியும்‌ அளச்சலாகாச்‌ சிறப்புடைச்‌ தாதலும்‌ கூறப்பட்டன. (௩) 

முற்கூறிய மூவகைச்‌ சிறப்புடை உதவிமேயாயினும்‌, அச்‌ 
ிறெப்புவகையுள்‌ அடங்காது பொதுமைக்கட்டங்யெ உதவியே யாயி 
னும்‌ உதவி செயப்படுவார்‌ அவ்‌ வதவியைச்‌ கொள்ள வேண்டிய 


முறைமை கூறுவது வருங்‌ குறள்‌ 3 


௧௦௪. தினைத்துணை ஈன்றி சேயினும்‌ பனைத்துணையாக்‌ 
கோள்வர்‌ பயன்‌ றேரிவார்‌. 


(இ-ள்‌.) இனைத்துணே கன்றி - இனையளவு உதவியை, 
செயினும்‌ - (ஒருவன்‌ தமக்குச்‌) செய்தானாயினும்‌, பனைத்‌ 
அணையா - (அதை அவ்வளவாகக்‌ கருதாது) பனையளவாக, 
கொள்வர்‌ - (உள்ளத்திற்‌ கருதிக்‌) கொள்வர்‌, பயன்‌ தெரி 
வார்‌ - (அக்‌ கருத்தின்‌). பயனை அறிவோர்‌. 

(௫ - து,) பெற்ற நன்றி சிறிதானாலும்‌ அதைப்‌ பெரிதாக 
மதிப்பார்‌ அறிவுடையோர்‌, 

தனை பனை என்பன செமை பெருமைகட்கு உலகவழக்கிற்‌. 
காட்டப்படும்‌ அளவைகளுட்‌ இல, கருத்தின்‌ பயனாவது கருக 
லார்க்கு எய்தும்‌ பயன்‌. 


இல்லறம்‌] செய்தன்றியறிதல்‌ ரஈகஎ 


செய்நன்றி யறியும்‌ முறை கூறிய திக்குறள்‌. (௪) 
அம்‌ முறைக்குக்‌ காரணங்‌ கூறுவது வருங்‌ குறள்‌ : 


௧௦௫. உதவி வரைத்தன்‌ றுதவி யுதவி 
செயப்பட்டார்‌ சால்பின்‌ வரைத்து. 


(இ-ள்‌.) உதவி - (ஒருவன்‌ தமக்குச்‌ செய்த) உதவி, 
உதவி வரைத்து அன்று - அவ்‌ வுகவியின்‌ அளவே தனக்கு 
அளவாகக்‌ கொண்டதன்‌ அ; உதவி செயப்பட்டார்‌ - அவ்‌ 
வுதவியைப்‌ பெற்றவாது, சால்பின்‌ வரைத்து - மேன்மை 
யின்‌ அளவைககொண்டி ருக்கும்‌, 

(௫ - து.) உதவியின்‌ அளவு ௮ல்‌ வுதவியைப்‌ பெற்றவர்‌ தன்‌ 
மையைப்‌ பொறுத்தது, 

 கைம்மாறான உதவி முன்செய்த உசவிலரைச்‌ தன்று ? 
என்று பொருள்‌ கொண்டார்‌ பரிமேலழகரும்‌ மணக்குடவரும்‌ ; 
ஏற்குமேற்‌ கொள்க, செய்சன்றி அறிதலை வற்புனத்துக்‌ கூறுவதே 
ஆசிரியர்‌ கருத்தன்றி செய்கன்றிக்‌ கெ.இர்‌ ஈன்றி யாற்றலைல்‌ கூறுவ 
தன்றாகலானும்‌, மேலைச்‌ குறளோ டிதந்கு இயைபு றெத்தலானும்‌ 
உதவி அவ்‌ வுதவி வரைத்தென்று பொருள்‌ கொண்டாம்‌. ஆசரியர்‌ 
யரிமேலழகர்க்கும்‌ இக்கருத்‌ அடன்பாடாதல்‌, இக்‌ குறளாரை 
யிஅதியிலவர்‌ * இவை இரண்டு பாட்டானும்‌ மூன்று மல்லாத உதவி 
மாத்திரமு மறிவார்க்குச்‌ செய்தவழிப்‌ பெரிதா மென்பது கூறப்‌ 
பட்டது? என்அரைக்குமாற்றால்‌ தெளீமப்படும்‌. (௫) 

ஈன்றி மறத்தலை இம்மைப்பயன்‌ கருதி விலக்குவது வருங்‌ 
குறள்‌: 


௧௦௬. மறவற்க மாசற்றார்‌ கேண்மை தறவற்க 
துன்பத்துட்‌ டூப்பாயார்‌ நட்பு. 


(இ-ள்‌.) அன்பத்துள்‌ - இன்பம்‌ வர்த காலச்இில்‌, 
அப்பரயார்‌ - (உனக்கு உதவி செய்து) பற்றுக்கோடாயினவ 


ஈக௮ திருக்குறள்‌ ப. [அதம்‌ 


ருடைய, கட்பு அறவறக - நட்பை விடாதொழி* மாச அற்‌ 
ரூர்‌ - (அறிவு ஓஒழுக்கக்களாற்‌) குற்றமற்றவருடைய, 
கேண்மை - நட்பை, மறவற்க - மறவா தொழிக, 

(௫ - த) உதவி செய்தார்‌ ஈட்பை விடலாகாது. 


அப்பு - கணை. அஃதாவது பற்றுக்கோடு. *அரக்கும்‌ பவள, 
மும்‌ ஆயுதப்‌ பொதுவுர்‌ - துணையும்‌ வலியும்‌ பொலிவு கெய்யு-மனு 
பவமுர்‌ அய்மையுச்‌ அப்பெணலாகும்‌ ? என்பது பிங்கலம்‌. “அன்பத்‌ 
அட்‌ டுப்பாயார்‌' என ஈண்டுக்‌ கூறியதோடு *துன்பத்திற்‌ யொரே 
துணையாவார்‌ ' (தறன்‌-௧௨௯௯) எனப்‌ பிறிதோ ரிடத்துக்‌ கூறு 
வதை ஒப்பிட்டு கோக்குக, இம்மையில்‌ துன்பத்துட்டுப்பாயா எல்லா 
சாயினும்‌, மாசற்றார்‌ கேண்மை மறுமைக்குறுதி பயத்தவின்‌ அது: 
பற்றி அவரை நன்‌ றி செய்தாராகவே கருதி அவர்‌ ஈட்பை மறவாமை. 
வேண்டு மென்பார்‌, £ மறவற்க மாசற்றார்‌ கேண்மை * என்றார்‌. 
கேண்மை-கேளாக்‌ தன்மை, கேள்‌-உறவு, நட்பு. பகைவரைக்‌ 
கேளார்‌ எனலுங்‌ காண்க, கேள்‌, கேண்மை என்னும்‌ இவை யெல்‌ 
லாம்‌ கெழுவென்னும்‌ உரிச்சொல்லடியாகப்‌ பிறக்தன போலும்‌, 
 குருவுங்‌ கெழுவு நிறனாகும்மே ” என்னும்‌ தொல்காப்பயம்‌ உரியியற்‌ 
(டு) சூத்திர வுரைக்கண்ணே ஆசரியர்‌ ஈச்சினார்க்னியர்‌ ₹ இக்கெழு. 
பொருச்சச்சை உணர்ச்துசலுவ்‌ கெழுமுத லென்னும்‌ வழக்கிற்கு 
முசனிலையாய்‌ நிற்றலுங்‌ “££ கூறிய கிளவி ?' என்பசனாற்கொள்க * 
என்று கூ அசலும்‌ தொச்கற்பாலது, * இம்மைச்‌ குஐதி கூறுவார்‌ 
மறுமைக்‌ குறுதியு முடன்‌ கூறினார்‌ 


* என்றார்‌ பரிமேலழகர்‌, (௬) 
சன்றி மறத்தலை மறுமைப்பயன்‌ கருதி விலச்குவது வரும்‌ 


குறள்‌ : 
௧௦௭. எழுமை யேழுபிறப்ப முள்ளுவர்‌ தங்கண்‌ 
விழுமந்‌ துடைத்தவர்‌ ஈட்பு. 


(இ-ள்‌.) தங்கண்‌ - தம்மிடத்து (எய்திய), விழுமம்‌ ஃ 


அன்பத்தை, துடைக்தவர்‌ நட்பு - நீக்கினவருடைய. நட்பை, 


இல்லறம்‌] செய்தன்றியறிதல்‌ ஈக௯ 


எழுமை - எழுவகைப்பட்டவாக, எழு - தோற்றும்‌, பிறப்‌ 
பும்‌ - பிறப்பினெல்லாம்‌, உள்ளுவர்‌ - நினைப்பர்‌ (ல்லோர்‌. 

(௫ - து.) துன்பத்தி லுசவிசெய்தோர்‌ ஈன்றியை மறமையி 
லும்‌ மறவார்‌ நல்லோர்‌. 

எழுமை என்பஅ மும்மை ஈான்மை என்றாற்‌ போல ஏழ்‌ என்‌ 
னுர்‌ தொகை உணர்த்தி கின்றது. £ எழு பிறப்பு? என்றதில்‌ எழு 
வினைத்தொகை ; எதிர்காலங்‌ குறித்து வச்தது, £ ஏழெழு பிறப்பு.” 
என்றார்‌ பிறரும்‌. எழுவகைப்‌ பிறப்பிவை என்பது முன்னர்க்‌ 
கூறப்பட்டது. (தறன்‌-௬௨) 4 எழுமையினையுடைய தம்‌ எழுவ்‌ 
கைப்‌ பிறப்பினும்‌ * எனவும்‌, * எழுமை யென்றது வினைப்பயன்‌ 
தொடரு மேழு பிறப்பினை ' எனவும்‌ உரைச்தார்‌ பரிமேலழகர்‌. 
£ உடுக்கை யிழந்தவன்‌ கைபோல வாங்கே யிடுக்கண்‌ களைவதா 
நட்பு* (குறள்‌ - ௭௮௮) என்பதற்‌ கேற்பத்‌ துன்பமுற்றபோதே 
விரைந்த வந்து அதனை நீக்கினார்‌ என்னும்‌ குறிப்புத்‌ தோன்ற விழு 
மம்‌ £ அடைத்தவர்‌ ' என்றார்‌. 

இனிச்‌ * சங்கண்‌ விழுமர்‌ அடை.த்தவர்‌ ? என்றதற்குத்‌ £ தங்‌ 
கண்களிலே நின்னு விழும்‌ நீரைத்‌ துடைத்தவர்‌ ? என விழுமம்‌ 
என்னும்‌ முழுச்‌ சொல்லைச்‌ மண்ணோட்டமின்றிக்‌ குலேச்‌ அச்‌ சொன்‌ 
னீர்மை கெடுத்துக்‌ கண்ணீர்மை“காண்பாரு முளர்‌. அம்‌ என்பதும்‌ 
ீருக்கொரு பெயராயினமை அவர்‌ சண்ணழிப்புக்குக்‌ கருவி 
யாயிற்று. ஆமையைச்‌ கொன்று தின்னும்‌ நோன்புடையார்ச்‌ இவர்‌ 
இளையா ரென்ப திழுக்காஅ. 

*செய்ஈன்றி கொன்ற மகற்‌ குய்வில்லை £ (குறள்‌“கக௦) என்ப 
தால்‌ செய்நன்றி கோறல்‌ மறுமைப்‌ "பயனை அழிக்கும்‌ என்பது 
பெறப்படும்‌, ஆசலின்‌ அம்‌ மறுமைப்‌ பயன்‌ தொடர்பும்‌ அறிவுறுத்து 
வான்‌ வேண்டி * எழுமை யெழுபிறப்பு முள்ரூவர்‌ £ என்றார்‌. 

இவை இரண்டு பாட்டாலும்‌ ஈன்றி செய்தாரது ஈட்பு விட 
லாகா தென்பது கூறப்பட்டது. (௪) 

நன்றி செய்தாரே ஈன்றல்‌ல அஞ்‌ செய்த விடத்து ஆவது கூறு 
வத வருங்‌ குறள்‌: 


உ . இருக்குறள்‌ [அறம்‌ 


௧௦௮. நன்றி மறப்பது நன்றன்று ஈன்றல்ல 
தன்றே மறப்பது நன்று. 


(இ.ள்‌.) ஈன்றி மறப்பது - (ஒருவன்‌ செய்த) உத 
வியை மறப்பது, ஈன்று அன்று - அறமன் று ; நன்றல்லது 
(அவன்‌ செய்த) தீமையை, அன்றே - அப்பொழுதே, மறப்‌ 
பனு நன்று - மறந்து விடுவது அறமாம்‌. 

(இ. து.) ஒருவன்‌ செய்த ஈன்மையை மறத்தலாகா அ; அவன்‌ 
செய்த தீமையை அப்பொழுதே மறத்தல்வேண்டும்‌. 

திமை மறக்கவேண்டுமென்ற திக்குறள்‌, (அ) . 

அதனை மறக்குமாறு கூறுவ வருங்‌ குறள்‌ : 


௧௦௯. கொன்றன்ன வின்னா செயினு மவர்செய்த 
வோன்றுநன்‌ றள்ளக்‌ கெடும்‌. 


(இ - ள்‌.) கொன்றன்ன - (கனக்கு முன்னொருசன்மை 
செய்தவர்‌ பின்னர்த்‌ தன்னைக்‌) கொன்றுலொத்த, இன்னா 
செயினும்‌ - துன்பங்களைச்‌ செய்தாராயினும்‌, அவர்‌ செய்த - 
(அவை யெல்லாம்‌ முன்பு) அவர்‌ செய்த, ஈன்று ஒன்று - 
சன்மை ஒன்றையும்‌, உள்ள - நினைக்க, கெடும்‌ - இல்லையாம்‌. 

(இ “ து.) ஒருதவி செய்தவர்‌ பலதீமைகள்‌ செய்தால்‌ அவ்‌ 
வோருதவிமைக்‌ கருதித்‌ இமைகளை மறக்கவேண்டும்‌. 
£ நினைத்‌ துணை நன்றிசெயினும்‌ பனைத்‌ தணையாக்‌ கொள்வர்‌ £ 
என்று முற்கூறினமையின்‌ தினைத்துணை ஈன்றி பனைத்துணேத்‌ 
திமைக்டோய்‌ அதை ஒழிக்க வல்லதாயிற்று ; 

கன்றல்லாத மறக்குமாறு கூறிய இக்குறள்‌. (௧) 

ஈன்றியை மறத்‌ தலானாம்‌ சேடு கூறுவது வருங்‌ குறள்‌ : 
௧௧௦. எந்நன்றி கோன்றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை 

செய்நன்றி கோன்ற மகற்கு. 


இல்லறம்‌] செய்தன்‌ றியறிதல்‌ ௨௧ 


(இ-ள்‌.) எற்‌ நன்றி - (செய்சன்றி யறிதலைத்‌ தவிர்த்து 
வேறு) எந்த அறத்தை, கொன்றார்க்கும்‌ - கதைத்தவா்கட்‌ 
கும்‌, உய்வு உண்டாம்‌ - (அச்சத்‌ இவினையை யொழித்‌த) 
உய்யும்‌ நெறி உண்டாம்‌, செய்‌ சன்றி - (ஒருவன்‌ செய்த) 
உதவியை, கொன்ற மகற்கு - (கன்‌ உள்ளத்தில்‌ இல்லாத 
படி) அழித்த மகணுக்கு, உய்வு இல்லை - உய்யும்‌ நெறி இல்லை, 

(௫ - து.) செய்சன்றி மறத்தலினுங்‌ கொடிய தீவினை 
வேறில்லை, 

செய்நன்றி கோறலாவது, செய்த நன்றியை மறத்தல்‌. வேறு 
திவினைகளாவன, ஆவினைக்‌ கோறல்‌, மகளிர்‌ கருச்‌ சசைத்தலும்‌, 
பெரியோரைப்‌ பிழைத்தலும்‌ முதலாயின, 

£ ஆன்முலை யஅத்த வறணி லோர்க்கு 

மாணிழை மகளீர்‌ கருச்சதைத்‌ தோர்க்குங்‌ 

குரவர்த்‌ தப்பிய கொடுமை யோர்க்கும்‌ 

வருவாய்‌ மருங்கிற்‌ கழுவாயு முளவே 

நிலம்புடை பெயர்வ தாயினு மொருவன்‌ 

சேய்தி கொன்றர்க்‌ தய்தி யில்லென்‌ 

றறம்பா டின்றே யாயிழை கணவ * 


என இத்‌ திருக்குறட்‌ கருத்தையும்‌ ஒருபுடைச்‌ சொற்போக்கையுங்‌ 
கொண்டெழுர்த புறகானூற்றுச்‌ செய்யுள்‌ (௩௪) ஈண்டு கோக்கற்‌ 
பாலது, 

இவ்‌ வதிகாரத்தில்‌ முதல்‌ மூன்று குறள்களால்‌ செய்‌ கன்றியிற்‌ 
சிறப்புடை மூவகைப்‌ பகுப்பும்‌ அவற்றின்‌ சிறப்பும்‌, அடுத்த இரண்டு 
குறள்களால்‌ பொதுவகையால்‌ எக்‌ நன்றிக்கு மாவதோர்‌ அளவையும்‌, 
அடுத்த இரண்டு குறள்களால்‌ இம்மை மறுமைப்‌ பயன்கள்பற்றி 
ஈன்றி மறவாமை வேண்டு மென்பதும்‌, அடுத்த இரண்டு குறள்‌ 
களால்‌ சன்றல்லவற்றை மறத்தல்‌ வேண்டு மென்பதும்‌, இ திச்‌ 
குறளால்‌ ஈன்றி மறத்தலின்‌ சொடுமையும்‌ கூறப்பட்டன. 


௧௨. நடூவு நிலைமை 


அஃதாவது தமரென்றும்‌ பிறரென்றும்‌ பக்கம்‌ பாராது: 
யாரிடச்‌.தும்‌ அறத்தின்‌ வழுவாது ஒப்ப நிற்கும்‌ நிலைமை. இத, தன்றி 
செய்தாரிடத்து, அம்‌ சன்றியினை நினைத்தவழிச்‌ சிதைத்தல்‌ கூடுமாத 
லால்‌, ஆண்டுக்‌. உூடாதென்‌ றறிவுஐச்தற்குச்‌ செய்சன்றியறித லின்‌ 
பின்‌ வைக்கப்பட்டது. அற்றேல்‌ * கொன்றன்ன வின்னா செயினு: 
மவர்செய்த - வொன்றுஈன்‌ றுள்ளச்‌ கெடும்‌ * (௧௦௯) என்றதனோடு 
இது மாறுகொள்ளுமாலெனின்‌, கொள்ளாது. என்னை? ஆண்டுக்‌ 
கருதியது அவர்‌ செய்த திமைகளை மறத்தலை, அதுபற்றி, அவர்‌ 
அறத்தின்‌ வழீஇயினால்‌ அவரை ஒறுத்தல்‌ தனக்குக்‌ சடனாயவழி 
அச்‌ சடப்பாட்டை விலகயெவாறில்லை. ஆசலால்‌ அறத்தின்வழி 
நின்று செய்சன்‌ நியறிதலோடு ஈடுவுகிலமை மாறுகொள்ளா தென்க. 


ககக. தகுதி யேனவோன்ற நன்றே பகுதியாற்‌ 
பாற்பட்‌ டோழுகப்‌ பேறின்‌. 


(இ-ள்‌.) தகுதி யென ஒன்றுமே - நடுவுநிலைமை 
என்ற ஓர்‌ அறமுமே, பகுதியான்‌ - (கமர்‌ பிறர்‌ என்னும்‌) 
பகுதிதோறும்‌, பாற்பட்டு - (அர்த கடுவுநில்மைக்‌ குரிய) 
முறைமையோடு பொருந்தி, ஓழுகப்‌ பெறின்‌ - ஈடக்கப்‌ 
பெற்றால்‌, ஈன்று - நல்லதாம்‌. 

(இ- தூ.) ஈடுவுகிலை பிற அறங்க எனைத்தினும்‌ சிறர்த ௮. 

தகுதியுடையதனைத்‌ தகுதியென்றது ஆகுபெயர்‌, ஏகாரம்‌ 
பிரித்துக்‌ கூட்டப்பட்டது. பகுதியான்‌ என்பதில்‌ அனுருபு, ஊரா 
னோர்‌ தேவருலம்‌' என்பதிற்போலத்‌ தொறுப்பொருளில்‌ வந்தது. 
பெறின்‌ என்றது அவ்வொழுக்கத்தின்‌ அருமை தோன்ற நின்றது. 

ஈடுவுகிலைமையின்‌ சிறப்புக்‌ கூறியதிக்‌ குறள்‌. (௧) 

நடுவுகிலைமையின்‌ வன்மை கூறுவது வருங்‌ குறள்‌; 


நடுவு நிலைமை ராஉ௩ 


௧௧௨. செப்ப முடையவ னாக்கஞ்‌ சிதைவின்றி 
எச்சத்திற்‌ கேமாப்‌ புடைத்து. 


(இ-ள்‌.) செப்பம்‌ உடையவன்‌ - ஈடுவுநிலைமை யுடை 
யவன அ, அக்கம்‌ - செல்வம்‌, சிதைவு இன்றி - (பிறர்‌ செல்‌ 
வம்‌ போல) அழிவில்லாமல்‌, எச்சத்தஇத்கு - (அவன்‌) ௪௫ 
ததிக்கும்‌, ஏமாப்பு உடைத்து-வலிமையாதலை உடையதாம்‌. 

(௫ - து.) ஈடுவுகிலைமை செல்வத்தைக்‌ காசு வழிவழி நிலைச்‌ 
கச்‌ செய்யும்‌. 

எச்சத்திர்கும்‌ எனற்பாலது எச்ச;்‌ இற்கு என உம்மை தொக்கு 
நின்றது. அவ்‌ வும்மையால்‌ அவனுக்கும்‌ ஏமாப்புடைத்து என்பது 
பெற்றாம்‌, தான்‌ இறச்சொழிய எஞ்சி நிற்பது சந்சுதி யாதலால்‌ ௪௫ 
சதி எச்சமெனப்பட்ட அ. 

நடுவுநிலைமை யுடையான்‌ செல்வம்‌ என்று மழியாது நின்று: 
அவன்‌ எச்சத்திற்கும்‌ ஈன்மை பயச்குமென்றது இக்‌ குறள்‌. (௨) 

நடுவுநிலைமை யில்லான்‌ செல்வம்‌ ஈன்மை பயவாசோ எனின்‌, 
பயவா, ஒருகாற்‌ பயப்பினும்‌ ஒழிக என்பது வருங்‌ குறள்‌ : 


௧௧௩. நன்றே தரினு நடூவிகந்தா மாக்கத்தை 
யன்றே யோழிய விடல்‌. 


(இ-ள்‌.) சன்றே தரினும்‌ - ஈன்மையே பயக்காலும்‌, 
நடுவு. இகர்து - நடுவுகிலைமையை நீங்யெதனால்‌, அம்‌ - 
உண்டாகின்ற, ஆக்கத்தை - செல்வக்தை, அன்றே - அப்‌ 
பொழுதே, ஒழிய விடல்‌ - ஓழிய விடுக. 

(௫ - து.) ஈடுவுிலைமை யின்மையால்‌ வரும்‌ பொருளை 
விரும்பலாகாஅ. 

்‌ * தரினும்‌” என்றதில்‌ உம்மை, தருவதில்லே என்னும்‌ எதிர்‌ 
மறைப்‌ பொருளைச்‌ தருதலால்‌, £ எச்சஞ்‌ நறெப்பே யைய மெதிர்‌ 
மறை - முற்றே யெண்ணே தெரிகிலை யாக்கமென்‌ ..றப்பா லெட்டே. 


௨௪ திருக்குறள்‌ [றம்‌ 


யும்மைச்‌ சொல்லே ? (தொல்‌-இடைச்சொல்லியல்‌-௭) என்றதாற்‌ 
பெறப்படும்‌ எண்வகை யும்மைகளுள்‌ எதிர்மறை யும்மையாம்‌. 
இகந்து என்பது எச்சத்திரிபு; இகத்தலான்‌ எனக்‌ காரணப்‌ 
'பொருட்டாயிற்று. ஈடுவுநில்மையை நீங்கின தினலே வருஞ்‌ சேல்‌ 
வம்‌ ஈன்மையைத்‌ தராது ; ஒருகாற்‌ றரினும்‌ ௮ஃது தன்னளவிற்‌ 
இறிஅ காலமே நின்று பின்‌ சிதைர்து எச்சத்திற்‌ கேமாப்பாகா 
தொழியும்‌ என்பது கருத்து, ஆகவே, ஈடுவுகிலைமை எச்சத்திற்கும்‌ 
பயன்‌ தருமென்பது மேற்‌ குறளால்‌ வெளிப்பட அறிவுறுத்தப்‌ பட்‌ 
டாற்போல, அதற்‌ கெதிர்மறையான ஈடுவுநிலையின்மை 'எச்சத்திற்‌ 
குப்‌ பயன்படாதென இச்‌ குறளால்‌ குறிப்பாக அறிவுறுத்தப்பட்ட 
தாகக்‌ கொள்க, (௩) 


மேல்‌ வெளிப்படையாகவும்‌ குறிப்பாகவும்‌ அறிவுத்‌ சப்பட்ட 
எச்சப்பயன்‌ ஈடுவு நிலமை யுடைமை அல்லது இன்மையை அறி 
வதற்‌ கொரு குறியாதல்‌ கூறுவன வருங்‌ குறள்‌ : 


௧௧௪, தக்கார்‌ தகவில ரென்ப தவரவ 
ரேச்சத்தாற்‌ காணப்‌ படும்‌. 


(இ ள்‌.) தக்கார்‌ - (இவர்‌) நடுவுநிலைமை யுடையவர்‌, 
தகவிலர்‌ - (இவர்‌) நடுவுநிலைமை யில்லாதவர்‌, என்பது - 
என்று சொல்லப்படுவதற்்‌ குரிமை, அவரவர்‌ - அவரவ 
ருடைய, எச்சத்தால்‌ - மக்களால்‌, காணப்படும்‌ - அறியப்‌ 
படும்‌, 


(இ. து.) ஈடுவு நிலைமையுடையவர்க்குச்‌ சந்ததி சிறக்கும்‌ ; 
அஃதில்லார்க்குச்‌ சக்ததி ரவா. ்‌ 


வித்தினாலே மரத்தை யறிவதுபோல எச்சத்தினலே பெற்றோ 
ரத ஈலம்‌ அல்லது ஈலமின்மையை அறியலாம்‌ என்பது இதனாற்‌ 
கொள்ளக்‌ கடக்கும்‌, எச்சம்‌ இன்மையாதலும்‌ உண்டேல்‌ தியதாத 


லும்‌ பெற்றோரது மடுவுகிலைமையின்மையிணையும்‌, எச்சம்‌ உண்மை 


= 


இல்லறம்‌] தடுவு நிலைமை ௨௫: 


யாதலும்‌ ஈன்றாதலும்‌ பெற்றோரது ஈடுவுகிலைமையினையும்‌ காட்டும்‌... 
இச்‌ கருச்துச்‌ கயையவே ஆசிரியர்‌ போக்கிக்‌ குடிமை யென்னும்‌ 
(௯௭௬) அதிகாரத்தில்‌  சலத்தின்சண்‌ நாறின்மை தோன்றி னவனைக்‌. 
குலத்தின்க ணையப்‌ படும்‌” (௯௫௮) எனவும்‌, “நிலத்திற்‌ இடச் சமை 
கால்காட்டுங்‌ சாட்டுங்‌-குலத்‌ இற்‌. பிறச்சார்வாய்ச்‌ சொல்‌ ? (௯௫௯) 
எனவங்‌ கூறினார்‌, 8 மாகனுரைக்குர்‌ தர்‌ ஈலத்தை ” (கான்‌ மணி... 
௬௯) எனவும்‌, 


£ செர்செல்லா லாய செழுமுளை மற்றுமச்‌ 

செந்செல்லே யாடி விளைதலா-லர்ரெல்‌ 

வயணிறையச்‌ காய்க்கும்‌ வளவய லூர்‌ 

மகனறிவு தர்தை யறிவு * 
எனவும்‌ பிறர்‌ கூறுதலும்‌ காண்க, 8 எச்சத்இிற்கேமாப்‌ புடைத்து * 
(குறள்‌-௧௧௨) என முற்க_றினமையின்‌, நடுவுநிலை சவருசவருடைய 
எச்சம்‌ ஈல்வாழ்வுடைத்தாதலும்‌ பெறப்படும்‌, 

இவை மூன்று பாட்டானும்‌ நடுவு நிலைமைக்கும்‌ எச்சத்நிற்கு 
முள்ள தொடர்பு கூறப்பட்ட ௮. (௪). 

ஈடுவு நிலமையே நிலையான செல்வமென்பது வருங்‌ குறள்‌ ; 


௧௧௫. கேடும்‌ பெருக்கமு மில்லல்ல நெஞ்சத்துக்‌ 
கோடாமை சான்றோர்க்‌ கணி. 


(இ-ள்‌.) கேடும்‌ - தாழ்வும்‌, பெருக்கமும்‌ - வாழ்வும்‌, 
இல்‌ அல்ல - (உலகத்தில்‌) இல்லாதவை யல்ல; (அதலால்‌ 
தாழ்வு வச்ககாலசத்‌.தும்‌ வாழ்வு வந்த காலத்தும்‌ ஒருபடித்தாக): 
நெஞ்சத்துக்‌ கோடாமை - உள்ளத்தில்‌ (சடுவு நிலைமை) 
கோணாதிருப்பதே, சான்றோர்க்கு - அறிவொழுக்கங்களால்‌. 
நிறைக் தவர்க்கு, அணி - ஆபரணம்‌, 

(௫ - தூ.) சடுவுகிலையே ஈல்லோர்க்கு அணி, 


௨௬ ்‌ ருக்கு ற்ள்‌ [அறம்‌ 


வாழ்வுச்‌ தாழ்வும்‌ மாறிமாறி வருதலால்‌ வாழ்வுற்ற காலத்து 
உளதாகும்‌ பொன்னணி முதலியன தாழ்வுற்ற காலத்தில்‌ இல்லை 
யாம்‌. ஆகலின்‌, அவை நிலையாவாயின. ஈடுவுநிலையேோ உள்ளத்தைப்‌ 
பற்றிய தாதலால்‌ என்றும்‌ நிலையா யுள்ள அணியாயிற்று. அணி 
என்பதற்கு மேற்‌ *பணிவுடையன்‌...... அணி? (தறள்‌-௯௫) என்‌ 
யுழிக்‌ கூறியவற்றை ஈண்டும்‌ கூறிக்கொள்க. வாழ்வுர்‌ தாழ்வும்‌ 
நிலையல்ல என்பதனை 'கூத்தாட்‌ டவைக்குழாத்‌ தற்றே பெருஞ்‌ 
செல்வம்‌ - போக்கு மதுவிளிக்‌ தற்று? (தறள்‌ - ௩௩௨) என்பதா 
லறிக. i 

நடுவு நிலைமையின்‌ பயனைக்‌ குறிப்பாகக்‌ கூறியதிது, (டு) 

ஈடுவு கிலையின்மையின்‌ பயன்‌ கூறுவ வருங்‌ குறள்‌ : 


௧௧௬. கேடூவலியா னேன்ப தறிகதன்‌ னேஞ்ச 
நடுவோரீஇ யல்ல சேயின்‌. 


(இ-ள்‌,) (ஒருவன்‌), தன்‌ நெஞ்சம்‌ - தன்‌ உள்ளம்‌, 
நடுவு ஒரீஇ - ஈடுவு நிற்றலை நீங்கி, அல்ல - கடுவல்லவ ற்றை, 
செயின்‌ - செய்ய நினைக்குமாயின்‌, (அர்‌ கினைவு), செடுவல்‌ 
யான்‌ - யான கெடக்கடவேன்‌ (என்று தனக்கு உணர்‌ 
ஆட்டும்‌ உற்பாதமாம்‌), என்பஅ அறிக - என்பதை அறிக, 

(௫ - தூ.) ஈடுவுகிலை யின்மையாற்‌ கேடுண்டாம்‌. 

மேற்குறளால்‌ கேடும்‌ பெருக்கமும்‌ யாவர்க்கு முளவென்ப 
துடன்பட்டமையானும்‌, வருங்குறளால்‌ நடுவு கின்றார்க்குர்‌ தாழ்வுண்‌ 
பாதல்‌ ஒருப்பட்டமையானும்‌ ஈண்டுக்‌ குறித்தது மறுமைச்சேடாம்‌. 
செய்ய நினைத்தலும்‌ செய்ததோ டொக்குமாதவின்‌ * செயின்‌ * என்‌ 
ரூர்‌. உற்பாதமாவது பின்‌ வரும்‌ நன்மை நிமைகளை முன்னறி 
விக்குங்‌ குறி, ஈடுவல்ல செயின்‌ மறுமைப்பயன்‌ கெடும்‌ எனவே ஈடு 
வான செயின்‌ மறுமைப்பயன்‌ ஆம்‌ என்பதும்‌ பெறப்படும்‌. படவே 
மேல்‌ இம்மைப்பயன்‌ பெறவித்தாற்‌ போல இக்‌ குறளால்‌ மறுமைப்‌ 
பயனும்‌ ஓராற்றாற்‌ பெறுவித்தார்‌ ஆரியர்‌ என்ப தொக்கும்‌, 


இல்லறம்‌] நடுவு நிலைமை ௨௭ 


கடுவு கிலையின்மையாற்‌ கேடுண்டா மென்ற இது, (௯) 
ஈடுவு நிலைமையுள்ளான்‌ இம்மைபிற்‌ கேடுறினும்‌ ௮௮ கேடாகா 


தென்பது வருங்‌ குறள்‌ 2 


௧௧௭. கெடுவாக வையா துலக நடவோக 
நன்றிக்கட்‌ டங்கியான்‌ ராழ்வு. 


(இ-ள்‌.) ஈடுவாக - நடுவு நில்மையாக, நனறிக்கண்‌ - 
அறதீதின்க௧ண்ணே, தங்கியான்‌ - தங்கினவன து, தாழ்வு - 
கேட்டை, உலகம்‌ - உயர்ச்தோர்‌, கெடுவாக - கேடாக, 
வையாது - (உள்ளத்தில்‌) வையார்‌. 

(௫ - து.) ஈடுவுகிலை யுடையார்‌ வறியரேனும்‌ செல்வரே, 

கெடுவென்பது முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌, ££ உலசமென்ப 
அயர்ர்சோர்‌ மாட்டே - நிகழ்ச்‌ யவர்கட்‌ டாசலான 7! 
என்பவாகலின்‌ * உலகம்‌ ? என்றது உயர்ச்தோரைக்‌ குறித்தது. 

இதுகாறும்‌ ஈடுவுகிலைமையின்‌ சிறப்பும்‌ ஆற்றலும்‌ பயனும்‌ 
கூறி இனி அர்‌ ஈடுவுகிலைமையினை கருத்தானும்‌ சொல்லானும்‌ செய 
லானும்‌ போற்றுமாறு கூ.அகின்றார்‌ அசிரியர்‌. (எ) 

அம்‌ மூவாற்றினுள்‌ கருத்தால்‌ சடுவுகிலைமையாமாறு கூறுவது 
வருங்‌ குறள்‌ : 


௧௧௮. சமன்செய்து சீர்தூக்குங்‌ கோல்போ லமைந்தோருபாற்‌ 
கோடாமை சான்றோர்க்‌ கணி. 


(இ-ள்‌.) சமன்செய்து - (முன்னே கான்‌) சமனாக 
தின்று, இர்‌ தாக்கும்‌ - (பின்னே தீன்னிடத்து வைக்கு 
பொருளை) அளவு செய்யும்‌, கோல்போல்‌ - நிறைகோல்போல, 
அமைச்‌ அ - (சடுவு நில்மையோடு) பொருந்தி, ஒரு பால்‌ - ஒரு 


௭௨௮ திருக்குறள்‌ [அறம்‌ 


பக்கத்தில்‌, கோடாமை - சாயாமை, சான்றோர்க்கு - அறி 
வொழுக்கங்களால்‌ நிறைர்தோர்க்கு, அணி - அழகாம்‌. 

(இ - து.) மனம்‌ நடுகிலையிற்‌ பிழையாமை சன்றோர்க்‌ கழகு, 

உவமை அடையாயிய சமன்‌ செய்தலும்‌ சர்‌ தாச்கலும்‌ பொருட்‌ 
கண்ணும்‌, பொருளடையாகிய அமைதலும்‌ கோடாமையும்‌ உவமைச்‌ 
சண்ணும்‌ கூட்டி சான்சையும்‌ பொருளுக்கும்‌ உவமைக்கும்‌ ஒப்ப 
உரிய அடையாகச்‌ கொள்க. சான்றோர்‌ சர்‌. தாச்சலாவது இருசார்பின்‌ 
நிலையினையும்‌ முறையாக ஆராய்தல்‌, சொற்கோடாமை வருங்‌ 
குறளாற்‌ கூறப்படுதலால்‌ ஈண்டுக்‌ குறித்தது மனங்கோடாமையே 
மூதன்மைபெறுவ திஃதே யாதலும்‌ ஆண்டுப்‌ பெறப்படும்‌. முன்ன 
ரும்‌ £ கெஞ்௪த்துக்‌ கோடாமை (௧௧௫) எனவும்‌, * நெஞ்ச ஈடுவொ 
ரீஇ*' (௧௧௬) எனவும்‌ இத வற்புறுத்தப்பட்டமை காண்க, 
கோடாமை சான்றோர்க்கணி? (௧௧௬) என முற்கூறிய வழி 
“நெஞ்சகச்துக்கோடாமை” என விதந்து கூறினமையானன்றே ஈண்‌. 
டதனைச்‌ குறிப்பிற்‌ பெறவைத்தா ரென்பது. 

ஆகவே, மனத்நின்கட்‌ கோடாமை கூறியதா மிக்குறள்‌. (௮) 

சொற்கோடாமை கூறுவது வருங்‌ குறள்‌ : 


௧௧௯. சோந்கோட்ட மில்லது சேப்ப மொருதலையா 
வுட்கோட்ட மின்மை பெறின்‌. 


(இ-ள்‌.) செப்பம்‌ - நடுவு நிலைமையாவது, சொல்‌ 
கோட்டம்‌ இல்லது - சொல்லினிடத்தும்‌ கோணுதலில்லாத 
தாம்‌. (அஃதன்ன தாவ), ஒரு தலையா - உறுதியாக, உள்‌ 
கோட்டம்‌ இன்மை - உள்ளம்‌ கோணுதல்‌ இல்லாமையை, 
பெறின்‌ - பெற்றால்‌. 

(இ.து,) மனக்கோட்டமின்றேல்‌ சொற்கோட்டமின்றாம்‌. 

எனவே சொற்கோட்ட த்திற்குக்‌ காரணமும்‌ உட்கோட்டமே 


யென்பதாயிற்ற. ஓரு தலையாக, என்பதற்கு ஒரு சார்பாக 


இல்லறம்‌] தடுவு நிலைமை ா௨௯ 


(ச்‌ கோடாமை) என்வும்‌ பொருள்‌ கொள்ளலாமாயினும்‌ கோடாமை 

என்பதே அப்பொருள்‌ சருதவின்‌ ஒருதலையா என்பது மிகையாக 

நின்று பொருட்ரிறப்‌ பழிக்கும்‌, (௯) 
செயல்கோடாமை கூறுவது வருங்குறள்‌. 


௧௨௦. வாணிகஞ்‌ செய்வார்க்கு வாணிகம்‌ பேணிப்‌ 
பிறவும்‌ தமபோற்‌ செயின்‌. 


(இ-ள்‌.) பிறவும்‌ - பிறர்‌ பொருளையும்‌, தம போல்‌ - 
தீம்‌ பொருள்போல, பேணி செயின்‌ - (கருத்திற்‌) பேணிச்‌ 
செய்தால்‌, வாணிகஞ்‌ செய்வார்க்கு - வர்க்தகம்‌ செய்வார்க்கு, 
வாணிகம்‌ - சன்ருய வாணிகமாய்‌ (ஊதியம்‌ பெருகும்‌). 

(௫- து.) ஈடுவு நிலைமை தவறாமல்‌ வாணிகஞ்‌ செய்வார்க்கு 
ஊதியம்‌ பெருகும்‌, 

ஈடுவு நிலைமை தவறாமல்‌ வாணிகஞ்‌ செய்தலாவ அ கொள்வது 
மிகையும்‌ கொடுப்பது குறைவுமாகாமல்‌ தமவும்‌ பிறவும்‌ ஒப்பசாடிச்‌ 
செய்தல்‌. 

£ தமவும்‌ பிறவு மொப்ப நாடிச்‌ 

கொள்வ தாஉ மிகைகொ ளாறது 

கொடுப்ப அாஉல்‌ குறைப டாது 

பல்பண்டம்‌ பகர்ந்து வீசம்‌? 
என்னும்‌ பட்டினப்பாலை அடிகளையும்‌ சோக்குக,  நடுவுநிலைச்‌ 
செயல்‌ சிறந்து தோன்றுவது நோக்கி வாணிகரை நோக்கிக்‌ கூறினா 
ராயினும்‌, மற்றைய இரண்டும்போல இதவும்‌ யாவர்க்குமுரித்தாதல்‌ 
கொள்க. பேணி என்றதால்‌ மனங்சோடரமை இதற்கும்‌ வேண்டு 
மென்பது பெறுதும்‌. i 

தன்னிற்‌ அவக்கிச்‌ செல்லச்‌ செல்ல மனையாளையும்‌ மக்களையும்‌ 
விரும்‌ தினரையும்‌ ஒருவர்பின்‌ ஒருவராய்‌ உடன்கூட்டி. இல்லிருச்‌ 
தானை அங்காடிக்‌ ர்த்து வர்ற நிறுத்திய ஆரியர்‌ திறம்‌ உள்ளு 

9 


ரக திருக்குறள்‌ [அறம்‌ 


தோறுள்ளுதோறும்‌ உரைவரம்‌ பறியா வியப்புத்‌ தருவ தாதன்‌ 
ற. அங்காடிக்குச்‌ சென்றபின்‌ உலடை மிடைதலை அறியாதும்‌ 
அதற்குத்‌ தக ஒழுகாதம்‌ எங்கோடிச்‌ சுற்றினும்‌ இரும்‌ இளைப்பாற 
இல்விற்‌ சிறந்த இடமில்லை யென்ப அணர்ச்து வீடுய்க்கும்‌ வழி 
சாடி ஏகாதும்‌ இருக்க இயலுமோ ? இது டெக்க, (௧௦) 

இவ்வதிகாரத்தில்‌ முதற்‌ குறளால்‌ ஈடுவு நிலைமையின்‌ இழப்பும்‌, 
அதற்‌ கடுத்த மூன்று குறள்களால்‌ அதன்‌ ஆற்றலும்‌, அடுத்த மூன்று 
குறள்களால்‌ அசன்‌ பயனும்‌, இறுதி மூன்று குதள்களால்‌ அசன்‌ 
வகையும்‌ கூறப்பட்டன. 


௧௩. அடக்க முடைமை 


அஃதாவது; மனமொழிமெய்கள்‌ வரம்பு சடவா சடங்கு 
வடையனாதல்‌, வரம்பு கடச்சவழி சமன்செய்து சீர்‌ தாக்கல்‌ 
அமையா தாகலின்‌, ஈடுவு நிலைமைக்கு இஃது இன்றியமையாது 
வேண்டும்‌, எனவே அதிகார முறைமை பெறப்பட்டது. அவ்‌ 
வடக்க முடைமையின்‌ பயனும்‌ சிறப்பும்‌ வகையும்‌ கூறுவான்‌ வைத்த 
ஆசிரியர்‌ முதற்கட்‌ பயன்‌ கூறுகின்றார்‌. 

௧௨௧. அடக்க மமரரு ளுய்க்கு மடங்காமை 

யாரிரு ளுய்த்து விடும்‌. 

(இ-ள்‌.) அடக்கம்‌ - அடக்கமுடைமை, அமாருள்‌ 
உய்க்கும்‌ - (அஃதடையானைத்‌) தேவருள்‌ ( ஒருவனாகச்‌) 
செலுத்தும்‌; அடங்காமை, ஆர்‌ இருள்‌ - அரிய நரகத்தில்‌, 
உய்தீஅவிடும்‌ - செலுச்திவிடும்‌, 

(௫ - து.) அடக்கம்‌ வீட்டின்பச்சைச்‌ தீரும்‌; அடங்காமை 
கரகத்தஅன்பத்தைத்‌ தரும்‌. 

உய்த்துவிடும்‌ என்பது செய்யுமென்‌ முற்றாய்‌ ஒருசொல்‌ நீர்‌ 
மைப்பட்டுச்‌ அணிவுப்பொரு ரூணர்த்திகின்றன. வீடு அணிவுப்‌ 
பொருள்‌ உணர்த்த வந்தது, அருமை என்பது ஆர்‌ எனத்‌ திரிக்க. 
கல்வினை திவினை யிரண்டும்‌ இம்மையிலே செய்யப்படுபொருளாக 
நிற்பினும்‌ மனமையில்‌ தாம்‌ வினைமுதலாக நின்று வினை நிகழ்த்திய 
வரை அவ்‌ வினைப்‌ பயனை அகர்விச்சலின்‌ உய்க்கும்‌ எனவும்‌ 

உய்ச்துவிடும்‌ எனவுங்‌ கூறினார்‌. 

இதனால்‌ அடச்சமுடைமை மறுமைப்‌ பயனைச்‌ தரும்‌ என்றது 
இஃ குறள்‌. (௧) 

அடக்கமுடைமையிற்‌ சிறக்க மறுமைப்‌ பயன்‌ வேறில்லை என்‌ 
யது வருங்குறள்‌. 

௧௨௨. காக்க போருளா வடக்கத்தை யாக்க 

மதனிணூஉங்‌ கில்லை யுயிர்க்கு. 


ராக திருக்குறள்‌ [அறம்‌ 


(இ - ள்‌.) உயிர்க்கு - மக்களுயிர்க்கு, அதனி னூஉங்கு - 
அவ்வடக்க முடைமையின்‌ மிக்க, அக்கம்‌ - செல்வம்‌, 
இல்லை - வேறில்லை ; (ஆதலால்‌) அடக்கத்தை, பொருளா- 
(உறுதிப்‌) பொருளாக, காக்க - காத்துக்கொள்க, 

(௫ - து.) அடக்கத்திற்‌ சிறந்த உறுதிப்‌ பொருள்‌ இல்லை. 

உயிரென்பது சாகியொருமை, அறிர்து அடங்குவது மக்களு 
யிசே யாதலால்‌ உயிர்‌ என்றது மக்களுமிரை யாயிற்று, உயிர்க்‌ 
குறுதி மறுமைப்‌ பயனே யாதலால்‌ ஈண்டுக்‌ குறிச்சச.தவேயாம்‌, (௨) 


இம்மைப்‌ பயன்‌ கூறுவதா வருங்குறள்‌. 


௧௨௩. செறிவறிந்து சீர்மை பயக்கு மறிவறிந்‌ 
தாற்றி னடங்கப்‌ பெறின்‌. 


(இ-ள்‌.) அறிவு அறிக்து - (அடக்கமுடைமையே) 
அறிவுடைமை யென்றறிந்து, ஆற்றின்‌ - கெறிவரையில்‌ 
அடங்கப்‌ பெறின்‌ - (ஒருவன்‌) அடங்கப்‌ பெறுவனேல்‌ 
செறிவு - (அந்த) அடக்கமானஅ, அறிக்து - (கல்லோரால்‌) 
அறியப்பட்டு, சீர்மை பயக்கும்‌ - (அவனுக்குச்‌) சிறப்பைத்‌ 
தீரும்‌. 

(இ-து.) அடக்சமுடையான்‌ உலகத்தால்‌ ஈன்கு மதிர்கப்‌ 
படுவான்‌. 

செறிவு - அடச்கம்‌. சொல்லின்சட்‌ பொருள்‌ அடக்கமுடை 
மையைச்‌ சொற்செறி வென்ப. செறிவறிந்து என்பதில்‌ அறிக்து 
என்னும்‌ செய்வினை செயப்பாட்டுவினைப்‌ பொருள்பட நின்றது. 
ஆற்றின்‌ என்பதில்‌ இன்னுருபு எல்லைப்‌ பொருளது, ஈல்லோரா 
லறியப்பட்‌ டென்றதனால்‌ சீர்மை பயத்தல்‌ இம்மைப்‌ பயனாயிற்ற. 

இனி, இச்‌ குறளுக்கு மணகீதடவர்‌ கூறும்‌ உரை 4 அடக்கப்படு 
வனவும்‌ அறிச்து அறியப்படுவனவும்‌ அறிர்‌ து கெறியானே அடங்கப்‌ 
பெறின்‌ ஈன்மை பயக்கும்‌” என்பதாம்‌. 


இல்லறம்‌] அடக்க முடைமை கக 


அடக்கமுடைமையின்‌ பயன்‌ இஜகாறுவ்‌ கூறப்பட்டது. (௩) 

இனிக்‌ கூறப்படுவது அடக்கமுடைமையின்‌ இழப்பு. 

௧௨௪. நிலையிற்‌ றிரியா தடங்கியான்‌ றோற்ற 

மலையினு மாணப்‌ பெரிது. 

(இ-ள்‌.) நிலையில்‌ தரியாது - (அற) நிலையினின்று 
மா௮படாு, அடங்கியான்‌ தோற்றம்‌- அடங்னெவனுடைய 
உயர்ச்சி, மலையினும்‌ - மலையின்‌ உயர்ச்சியினும்‌, மாணப்‌ 
பெரிஅ - மிகப்‌ பெரிதாம்‌, 

(௫ - து.) அடக்கமுடைமையின்‌ இெப்பு மிகப்‌ பெரிது, 

நிலைதிரியாமை மலைக்குச்‌ சிறத்தலின்‌, கிலைகிரியா அடக்கம்‌ 
“மலையினும்‌ மாணப்‌ பெறிது ' எனப்பட்டது. 

அடக்கத்தின்‌ இறப்புக்‌ கூறிய இக்குறள்‌, (௪) 

அடக்கஞ்‌ சறக்குமிடங்‌ உறுவது வருங்குறள்‌, 

௧௨௫. எல்லார்க்கு ஈன்றாம்‌ பணித லவருள்ளுஞ்‌ 

செல்வர்க்கே செல்வம்‌ தகைத்து. 

(இ-ள்‌.) பணிதல்‌ - அடக்கமுடைமை, எல்லார்க்கும்‌ 
நன்றாம்‌ - (பொதுப்பட) எல்லாருக்கும்‌ ஈன்மையாம்‌ ; (ஆயி 
அம்‌) செல்வர்க்கே ... (அவ்‌ வெல்லாருள்ளும்‌) செல்வமுடை 
யார்க்கே செல்வம்‌ தகைத்து - (பிறிதொரு) செல்வம்‌ 
போலச்‌ கிறப்புடையதாம்‌. 

(௫- து) அடக்கமுடைமை ' யாவர்க்குஞ்‌ இறப்பே யாயி 
னும்‌ செல்வர்ச்கே பெருஞ்‌ சிறப்பாம்‌. 

ஈண்டுச்‌ செல்வமுடையார்‌ என்றது, கல்வி, குடிப்பிறப்பு, 
பொருள்‌, ஒழுக்கம்‌, அறிவு முதலியவற்றின்‌ மிக்சாரை, கல்வி 
முதலாயின வும்‌ செல்வம்‌ எனப்படுதலின்‌. இவை பெருமிதத்தினைச்‌ 
செய்தலின்‌ இவை யுடையார்‌ அஃதின்றி அடங்கியவழிச்‌ இறந்து 
காட்டுமாதலின்‌ *செல்வர்ச்சே செல்வம்‌ தகைத்து * என்றார்‌. 


7௩௪ இஅருக்குறள்‌ [அதம்‌ 


இவை பிரண்டு பாட்டானும்‌ அடச்சமூடைமையின்‌ இறப்புச்‌ 
"சொல்லப்பட்ட த. (௫) 
அடக்கமுடைமையின்‌ வகை கூறத்‌ தொடங்கி மெய்படக்கம்‌ 
-சகூஐவது வருங்குறள்‌ ; 
௧௨௬. ஒருமையு ளாமைபோ லைந்தடக்க லாற்றி 
னேழுமையு மேமாப்‌ புடைத்து. 


(இ-ள்‌.) ஒருமையுள்‌ - ஒரு பிறப்பிலே, ஜர்அு - ஜம்‌ 
புலன்களையும்‌, ஆமை போல்‌ - ஆமை (தலை யொன்றும்‌ கால்‌ 
கள்‌ நான்குமாய தன்‌ ஐர்‌அஅுப்பினையும்‌, சன்‌ புறவோ 
டொன்றனுள்‌ அடக்குமாஅ) போல, அடக்கின்‌ - (ஒருவன்‌) 
அடக்குவானாயின்‌, (அவ்வடக்கம்‌ அவனுக்கு) எழுமையும்‌ -. 
(பின்‌ வரக்கடவ) எழுவகைப்‌ பிறப்பிலும்‌, ஏமாப்பு 
உடைத்து - காவலாதலை யுடைக்து. 

(௫ - க.) ஐம்புலன்களையும்‌ அடக்கினால்‌ அது மறுமைக்கும்‌ 
பயனுடைக்தாம்‌. 

ஆமைபோல்‌ என்றது வினையுவமம்‌. எழுமையும்‌ என்ற 
மற்றும்மையை எச்சவும்மையாகவுன்‌ கொண்டு இம்மையும்‌ எமாப்‌ 
புடைத்‌ செனச்‌ கொள்க, ஆமை தன்‌ ஐந்அு௮ப்புகளையும்‌ அடக்கு 
தல்‌ தனக்கு ஊறு வராமற்‌ பாதுகாத்துக்‌ கொள்ளுதற்‌ பொருட்‌ 
டாதலின்‌, அதனோ வவெமிக்கப்பட்ட அவனும்‌ தன்‌ ஐம்புலன்களையும்‌. 
அடக்குதல்‌ திவினையால்‌ தனக்கு ஊறு வராமற்‌ பாதுகர்த்துக்‌ 
கொள்ளுதற்பொருட்‌ டென்ப கீறிவித்தற்கு நல்க டர்‌ ்‌ 
என்றார்‌. ஏமாப்பு 5 காவல்‌. ன்‌ 

நெய்ப்‌ கூறிய திக்‌ குறள்‌, ர ்‌ (௬) 

சொல்லட்ச்கங்‌ கூறுவன வரும்‌ மூன்று குறள்கள்‌ : 


௧௨௭. யர்காவா ராயினு நாகாக்க காவாக்காந்‌ 
சோகாப்பர்‌ சோல்லிழுக்குப்‌ பட்டு. 


இல்லறம்‌] அடக்க முடைமை ௭௩௫ 


(இ - ள்‌.) யா சாவா ராயினும்‌ - (தாம்‌ காக்க வேண்டிய) 
யாவற்றையும்‌ கரக்க மாட்டாராயினும்‌, சா காக்க - நாவு. 
ஒன்றனையும்‌ காக்கக்கடவர்‌ ; காவாக்கால்‌ - (அதைக்‌) காக்‌ 
காவிட்டால்‌, சொல்‌ இழுக்குப்பட்டு - சொற்‌ குற்றத்தில்‌ 
அகப்பட்டு, சோகாப்பர்‌ - அன்பப்‌ படுவர்‌, 

(௫ - து.) ஈாவடக்கமில்லார்‌ அன்பப்படுவர்‌. 

யா என்பது அஃறிணைப்‌ பன்மை வினாப்பெயர்‌, அஃதிண்டு 
ஒன்‌ அல்‌ குறையாமை என்பதுபட உம்மை குறைர்து நின்றது. அல்‌ 
லல்‌ செம்மை ஏமம்‌ என்னும்‌ பண்புப்‌ பெயர்கள்‌ புடைபெயர்ர்‌ த 
வினைப்படுங்கால்‌ அல்லாப்பு செம்மாப்பு ஏமாப்பு என விணைப்பெய 
சாயும்‌, அல்லார்தார்‌ செம்மாந்தார்‌ ஏமாந்தார்‌ என்றற்‌ றொடக்கத்து 
முக்கால வினைமுறற்றாகவும்‌, அல்லார்‌ த அல்லார்‌ செம்மாந்த செம்‌ 
மாக்‌து ஏமார்த ஏமாந்து என்றற்‌ றொடக்கத்து எச்சவினையாகவும்‌ 
நிற்றல்போலச்‌ சோகம்‌ என்னும்‌ பண்புப்‌ பெயரும்‌ அவ்வாறு வினை 
விகற்பங்கள்‌ பெற்று நிற்கும்‌. எனவே, சோகாப்பர்‌ என்பது 
சோகம்‌ என்னும்‌ பண்படியாகப்‌ பிறந்த : எதிர்கால முற்றுவினை 
யாய்ப்‌ பல்லோர்‌ மருங்கிற்‌ படர்க்கை யுணர்த்திய ஒருசொல்‌ எனக்‌ 
காண்க. அல்லல்‌ - அன்பம்‌, செம்மை - நேர்மை, ஏமம்‌ - காவல்‌ ; 
இன்பமுமாம்‌, சோகம்‌ - அன்பம்‌, 

காவைக்‌ சாவாமையால்‌ வருங்‌ குற்றம்‌ கூறிய திது...: (எ) 

பிறர்க்கு உன்மை சருதியவழியும்‌ இன்னல்‌ கருதியவழியும்‌ என 
இருவழியும்‌ சாவைக்‌ சாவாமையால்‌ 'குற்றம்‌ வருமென்பார்‌ அது 
வருமாறு இஃது எனக்‌ கறிக்‌ வரும்‌ இரண்டு குறள்களால்‌ ; 


௧௨௮. ஒன்றானுந்‌ தீச்சோற்‌ போருட்பய வடாம்‌. 
்‌ னன்றாகா தாகி விடும்‌. ' 


(இ - ள்‌.) (சற்யொருள்‌ பயக்கக்‌ கருதி ஒருவன்‌ 
சொல்லும்‌ சொற்களிலே). ச்‌ சொல்‌ கிய சொல்‌, ஒன்றா 


க்கா இருக்குறள்‌ . [அறம்‌ 
னும்‌ உண்டாயின்‌ - ஒன்று உண்டாயினும்‌, பொருள்‌ பயன்‌ 
- (தான்‌ கருதிய) பொருளின்‌ பயன்‌, ஈன்றாகாது ஆகிவிடும்‌ 
- நல்லதாகாமற்‌ போய்விடும்‌. 

... (௫- து) சன்மை கருதிச்‌ சொல்லும்‌ சொற்களிலும்‌ தீய 
சொல்‌ ஒன்று கலந்தால்‌ கருதிய ஈன்மை கெடும்‌. 

தியசொல்லாவன பொய்‌ குறளை கடுஞ்சொல்‌ முதலாயின. திய 
வாயெ சொற்களீன்‌ பொருளாற்‌ பிறர்க்கு வரும்‌ அன்ப மொன்றா 
யினு மொருவன்‌ பச்ச லுண்டாவ தாயி னவனுக்குப்‌ பிறவறங்களா 
னுண்டான ஈன்மை இதாய்‌ விடும்‌ என்பர்‌ பரிமேலழகர்‌. மேற்‌ 
கூறிய உரைக்கருத்தையு மவர்‌ பிதர்மதமாகக்‌ கூறினார்‌. ஈருரையுஞ்‌ 
சீர்தூக்கி யேற்பது கொள்க. 

கன்மை கருநிக்கூறும்‌ சொற்களிலே ஒரு தீச்சொல்‌ கலப்பது 
சொல்லுவான்‌ கருத்தின்றி யென்பது தோன்றத்‌ தீச்சொற்‌ கூறின்‌ 
என்னா து தீச்சொல்‌ உண்டாயின்‌ என்றார்‌. கலப்பாலைத்‌ அளிமோர்‌ 
கெடுப்பது போலப்‌ பல ஈற்சொற்களை ஒரு இச்சொல்‌ கெடுத்து 
விடும்‌ என்பது கருத்து, 

கருத்தின்மையாலே சாவைக்‌ காவாவழிப்‌ படுங்‌ குற்றங்‌ கூறிய 
இக்‌ குறள்‌: (௮) 

ஒறுக்குங்‌ கருத்தோடு நாவைக்‌ காவாமற்‌ கூறுஞ்‌ சொல்லால்‌ 
வருங்‌ குற்றம்‌ கூறுவது வருங்குகள்‌ : 

௧௨௯. தீயினாற்‌ சுட்புண்‌ ணுள்ளாறு மாறாதே 

நாவினாற்‌ சுட்ட வடு. 

(இஃ ள்‌.) (ஓக்கக்‌ கருதி ஒருவன்‌ ஒருவனை அவன்‌ 
மெய்க்கண்‌) தீயினால்‌ சட்ட புண்‌ - செருப்பினலே சுட்ட புண்‌, 
உள்‌ ஆனும்‌ - (சட்ட தழும்பு மறையாது நெடுநாட்‌ புறத்தே 
காணப்படினும்‌, மிக விரைவிலே சோய்‌ மறையும்படி) 
உள்ளே ஆறிவிடும்‌ ; காவினால்‌ சுட்ட வடு - (ஒருவன்‌ ஒரு 
வன. உள்ளத்தை வருத்தச்‌) சொல்லாற்‌ சுட்ட காயம்‌, 


இல்லறம்‌] அடக்க முடைமை ர௩.எ 


அறாஅ - (புறத்தே காணப்படாவிடினும்‌ அவன்‌ உள்‌ 
ளத்தை நோய்‌ செய்துகொண்டு என்றும்‌) ஆருதிருக்கும்‌. 
(இ. து.) ஒருவனை த சுடுவதினும்‌ சொல்லாற்‌ ௬ 
வது மிகத்‌ தீதாம்‌, 
தீயும்‌ கொடுஞ்‌ சொல்லும்‌ சுடுதற்‌ ரொழிலான்‌ ஓச்குமாயினும்‌ 
ஆருமையாற்‌ கொடுஞ்சொல்‌ இீயினுங்‌ கொடிசென்பது பெறப்படு 
தலின்‌ இது குறிப்பான்‌ வர்த வேற்றுமை யணி.. சுட்ட புண்‌ என்‌ 
பது சட்டகாரணத்தால்‌ உண்டான புண்‌ எனப்‌ பொருள்படுதலால்‌ 
உண்ட இளைப்பு என்பது போலச்‌ காரணப்‌ பொருட்டாய்‌ வந்த 
பெயரெச்சத்தொடர்‌. சடுதற்‌ றொழில்‌ திக்கே யுரியதன்றிச்‌ சொற்‌ 
குரியதன்றாயினும்‌ பயனொப்புமை சோக்கி சொற்சுடும்‌ எனப்படும்‌. 
இன்சொல்‌ வன்சொல்‌ என்றற்‌ றெடக்கத்தனவும்‌ அன்ன. அவை 
தமிழ்மொழிக்கண்ணேயன்றி ஏனை மொழிகள்‌ பலவற்றுள்ளும்‌ 
மிகப்பல. அவையெல்லாம்‌, 
“ஜாரா மரபின வாக்கூ நுதலு 
மென்னா மரபின வெனக்கூ றுதலு 
மன்னவை யெல்லா மவற்றவற்‌ நியல்பா 
னின்ன வென்னுயங்‌ குறிப்புரை யாகும்‌ £ 
எனவரும்‌ தொல்காப்பியம்‌ எச்சவியநற்‌(௨௬) சூத்திரத்தா னமையும்‌, 
இணி, கோய்‌ செய்தலாகயெ சுடுதற்றெழிலைச்‌ செய்வது சொல்லே 
யாயினும்‌ அதனை அத்‌ தொழிற்குச்‌ கருவியாகிய சாவின்மே லேற்றி 
* நரவினாற்‌ சட்ட * எனப்பட்டது. 
இவை மூன்று பாட்டாலும்‌ சொல்லடச்கம்‌ கூறப்பட்டது, (௯) 
மனவடக்கங்‌ கூறுவது வருங்குறள்‌, 


௧௩௦. கதங்காத்துக்‌ கற்றடங்க லாற்றுவான்‌ சேவ்வி 
யறம்பார்க்கு மாற்றி அழைந்து. 
(இ-ள்‌.) கதம்‌ காத்து - (மனத்தின்கண்‌) கோபம்‌ 
(தோன்றாமற்‌) காத்து, கற்று - (கற்கவேண்டும்‌ நூல்களைக்‌) 


௭௩௮ . திருக்குறள்‌ [றம்‌ 


கற்று, அடங்கல்‌ ஆற்றுவான்‌ - அடங்க வல்லவனஅ, 
செவ்வி - சமயத்தை, அறம்‌ - அறமானத, ஆற்றின்‌ 
அழைக்‌ - (அவனை அடைதற்குரிய) நெறியிலே பழுக்க அ, 
பார்க்கும்‌ - பார்த்துநிற்கும்‌, 

(இ- து.) மனவடக்க மூடையவனை அறம்‌ தானே சென்று 
அடையும்‌, 

கதம்‌ * கோபம்‌, செவ்வி - சமயம்‌. போதும்‌ பருவமும்‌ பொழு 
அஞ்‌ செவ்வி * என்பத பிங்கலம்‌. ஆற்றுவான்‌ செவ்வி-ஆற்றுவான்‌ 
தன்னை ஏற்றுச்‌ கொள்வதற்கு உகந்த காலம்‌. கல்வி பெருமிதத்தைச்‌ 
செய்தலால்‌ அதனை அடக்குதல்‌ அற்ற லாயிற்று, அடச்சத்தின்‌ 
ப்யனை ஈன்கறிந்தோன்‌ கற்றோ னாதலால்‌ அவன்‌ அடங்குதல்‌ இன்றி 
யமையாசென்பதுபடச்‌ கற்றடங்க லாற்றுவான்‌ என்றார்‌, இக்கருத்‌ 
தானே “ஒதி யுணர்ச்தும்‌ பிறர்க்குரைத்துர்‌ சானடங்காப்‌ - பித்தரிற்‌ 
பேதையாரில்‌ ' (குறள்‌ - ௮௩௪) என்றார்‌ பின்னும்‌, *கற்றடங்க 
லாற்றுவான்‌ * என ஈண்டுப்‌ போந்த சொற்றொடரோடு * உற்றதற்‌ 
செல்லா மாஞ்செய்ய வேண்டுமோ . கற்றறிந்தார்‌ தம்மை வெகு 
ளாமைக்‌ காப்பமையும்‌ ' என வரும்‌ பழமொழி (௮௩) ஒப்பிட்டு 
சோக்கற்பாலது. வெகுளி மனத்தைப்பற்றி நிகழ்வதாதலால்‌ 
ஈண்டுக்‌ கூறியது மனவடக்கமாசல்‌ பெறப்படும்‌. * உள்ளிய வெல்லா 
முடனேய்‌து மூள்ளத்தா - லுள்ளான்‌ வெகுளி  யெனின்‌ ' 
(குறள்‌ - ௩௦௯) என்றுங்‌ காண்க, (௧௦) 

இவ்வதிகாரத்தில்‌ முதல்‌ மூன்று குறள்சளால்‌ அடக்க மூடை 
மையின்‌ - பயனும்‌, அடுத்த இரண்டு குறள்களால்‌ அதன்‌ இறப்பும்‌ 
அடுத்த குறளால்‌ மெய்யடச்சமும்‌, - அடுத்த மூன்று குறள்களால்‌ 
சொல்லடக்கமும்‌, இறுதிக்‌ குதளால்‌ மனவடக்கமும்‌ சொல்லப்‌ 
பட்டன. 


௧௪. ஒழுக்கமுடைமை 


அஃதாவது உலகம்‌ ஒப்பிய நெறியில்‌ தவறாமை, பாய்மா 
வனையது உள்ளம்‌. கலினம்‌ பற்றி மாவினை யடக்கி உய்ச்கவல்‌ 
லார்க்‌ கல்லஅ பிறருக்கு ௮து அணையாக நெறியிற்‌ செல்வது இயலா 
தாயினாற்போல, உள்ளத்தை அடக்கி ஆளவல்ல ராயினார்க்கன்றிப்‌ 
பிறருக்கு அது துணையாக அறரெறியிற்‌ செல்வ இயலாதாதவின்‌ 
இஃது அடச்சமூடைமையின்பின்‌ லைச்சப்பட்டதென அதிகார 
முறைமை காண்க, சிறப்புப்பற்றி உள்ளத்தை அடக்கி அள்வ 
தொன்றே குறிக்கப்பட்ட தாயினும்‌, மெய்யும்‌ மொழியும்‌ மனத்தின்‌ 
வழிய என்பதேபற்றி அவையிற்றை அடக்கி ஆள்வதும்‌ உடன்‌ 
கொள்க. இவ்‌ வொழுச்சமுடைமையின்‌ இறப்பும்‌ பயனும்‌ வகையும்‌ 
கூறுவான்‌ வைத்த ஆசிரியர்‌ முதற்கட்‌ இறப்புச்‌ கூ அகன்றார்‌ : 


௧௩.௧. ஒழுக்கம்‌ விழுப்பம்‌ தலா லோழுக்க 
முயிரினு மோம்பப்‌ படும்‌. 


(இ-ள்‌.) ஒழுக்கம்‌ - ஒழுக்கமான அ, விழுப்பம்‌ தச 
லால்‌ - (எல்லாருக்குஞ்‌) சிறப்பினைக்‌ தருதலாலே, உயிரினும்‌ 
உயிரைவிட (ச்சிறந்ததாக), ஒழுக்கம்‌ - தத்‌ பப்‌ ஓம்‌ 
பப்படும்‌ - பரஅகாக்கப்படுதற்‌ குரியது. 

(௫ - து.) ஒழுக்கம்‌ உயிரைவிடச்‌ நறெந்த த, 

உயர்ச்தார்‌ தாழந்தார்‌ என்பதே ஒழுக்கத்தாற்‌ பெறப்பவெ. 
தொன்‌ ருதலால்‌ உயர்ந்தார்க்குரிய ஒழுக்கம்‌ இழிர்தார்ச்குரிய 
ஒழுக்கம்‌ எனப்‌ பாகுபடுத்திக்‌ கூறு சல்‌ பொருளில்‌ கூற்றுமென்ப து 
பட “ஒழுக்கம்‌ விழுப்பம்‌ தரலால்‌ £ என எல்லார்க்கு மெய்தப்‌ 
பொதுப்‌ படச்‌ கூறினார்‌. ஆரியர்‌ கருச்திஃ சாதல்‌ இவ்‌ வதிகாரத்திற்‌ 
ரானே ஒழுக்கப்‌ பயன்‌ கூறச்‌. தொடங்கியதும்‌ * ஒழுக்கமுடைமை: 
குடிமை யிழுக்க - மிழிந்த பிறப்பாய்‌ விடும்‌ ! (௧௩௩) எனச்‌ கூறுத 
லானும்‌, போக்கிப்‌ பொருட்பாலிற்‌ டெரியாரது தன்மை கூறு 
மிடத்துப்‌ * பிறப்பொச்கு மெல்லா வுயிர்க்குஞ்‌ சிறப்பொவ்வா- 


சும்‌ திருக்குறள்‌ [அறம்‌ 


செய்தொழில்‌ வேற்றுமை யான்‌? எனக்‌ கூறுதலானும்‌ இன்னோ 
ரன்ன பிற கூற்றுக்களானும்‌ பெறப்படும்‌. காலமும்‌ இடனும்பற்றி 
வேறுபடும்‌ வருணாரெம ஒழுக்கமன்‌ ஐ ஈண்டுச்‌ சுட்டிய தென்ப தறி 
வித்தற்‌ கன்றே, அஃது எனச்‌ சட்டி யொழியாது விழுப்பர்‌ தரும்‌ 
அவ்வொழுக்கம்‌ என்பதுபட ஓழுக்கமெனப்‌ பின்னுங்‌ கூறிய 
தென்க. “மறப்பினு மோத்துச்‌ கொளலாகும்‌ பார்ப்பான்‌ - பிறப்‌ 
பொழுக்கங்‌ குன்‌ றச்‌ கெடும்‌” (குறள்‌ * ௧௩௪) என்றது இதனை வலி 
யுஐத்தும்‌. அல்வொழுக்கம்‌ எனச்‌ சுட்டிடைச்சொல்‌ வருவிக்கப்பட்‌ 
டஅ, வீடுபெறுதற்‌ குரிய தாகலின்‌ உயிர்‌ சிறப்புடைத்தாயிற்று, 
ஆயினும்‌ அவ்வீட்டைப்‌ பெறுதற்கு ஒழுக்கம்‌ இன்றியமையாத்‌ 
அதுணையாகலின்‌ அது சிறப்புடை உயிரினுஞ்‌ சிறப்புடைத்‌ தெனப்‌ 
பட்டது. இது வருங்குறளானும்‌ பெறப்படும்‌, 

ஒழுக்கத்தின்‌ சிறப்புக்‌ கூறிய இச்‌ குறள்‌. (௧) 

அச்‌ இறப்புக்குச்‌ காரணங்‌ அலத வருங்குறள்‌ : 


௧௩௨. பரிந்தோம்பிக்‌ காக்க வோ ஓக்கற தொற்தோம்பத்‌ 
தேரினு மஃதே துணை. 


(இ - ள்‌.) தெரிக்து - (பல அறங்களையும்‌) ஆராய்ந்து, 
ஓம்பி - (அவ்‌ வறங்களுள்‌ இம்மை மறுமை இரண்டினும்‌ 
உயிர்க்குத்‌ அணேயாவஅ எதுவென்று மனத்தை ஒருக்கிப்‌) 
பாதுகாத்து, தேரினும்‌ - தெளிந்தாலும்‌; அஃதே துணை - 
அர்த ஒழுக்கமே அணை (என்று தெளியப்படும்‌. ஆதலால்‌), 

ஒழுக்கம்‌ - அவ்‌ வொழுக்கத்தை, பரிக்து - வருக்தியானாலும்‌, 
ஒம்பிக்‌ காக்க - பேணிக்‌ காப்பாற்றுக. 

(௫ - து.) விர்ல்குத்‌ அணையாவ அ ஒழுக்கமே, 

இசையெச்சங்கள்‌ வருவித்‌ தரைக்கப்பட்டன. வருக்தாதும்‌ 


ஓம்புதல்‌ உண்டாதலால்‌ வருர்தியும்‌ என எச்சவும்மை வருவித்‌ 
அசைக்கப்‌ பட்டது, 


இல்லறம்‌] ஒழுக்கமுடைமை ஈ௪க 


இவை இரண்டு பாட்டாலும்‌ ஒழுக்கமுடைமையின்‌ இறப்புச்‌ 
சொல்லப்பட்டது. (௨). 
ஒழுக்கமுடைமையின்‌ ஈற்பயனும்‌ ஒழுச்கபின்னாயின்‌ திப்பய: 

னுங்‌ கூறத்‌ சொடங்குவது வருங்குறள்‌ : 


௧௩௩. ஒழுக்க முடைமை குடிமை யிழுக்க 
மிழிந்த பிறப்பாய்‌ விடும்‌. 


(இ-ள்‌.) ஒழுக்கமுடைமை - (ஒருவனுக்கு) ஒழுக்க 
முடைமையே, குடிமை - உயர்‌ குல (முடையனாச்‌ தன்மை 
யாம்‌); இழுக்கம்‌ - (அவ்வொழுக்கர்‌) தவறுதல்‌, இழிந்த 
பிறப்பாய்‌ விடும்‌ - தாழ்ர்த குலம்‌ (உடையனாக்‌ தன்மை). 
விடும்‌. 

(இ-ஃது.) ஒழுக்கமே உயர்குலம்‌ ; ஒழுக்க மின்மையே இழி 
குலம்‌, 

ஒழுக்கத்தின்‌ பயனாகிய குல உயர்வும்‌, ஒழுக்கமின்மையின்‌ பய 
னாகிய குல இழிவும்‌ இடையீடின்றி எய்‌ துசலின்‌ அவ்‌ விரைவுபற்றி 
ஏதுவாகிய ஒழுக்கமுடைமை ஒழுக்கமீன்மை என்னும்‌ வினைகளே 
உயர்குலம்‌ இழிகுலம்‌ என்னும்‌ பயன்களாகச்‌ கூறப்பட்டன. 

“நல்ல குலமென்றும்‌ தீய குலமென்றுஞ்‌ 

சொல்லள வல்லாற்‌ பொருளில்லை .. தொல்சிறப்பி 
னொண்பொரு ளொன்றோ தவங்கல்வி யாள்வினை 
யென்றிவற்றா னாகுங்‌ குலம்‌ ” 

என்னும்‌ நாலடி (௧௯௫) ஈண்டு கோக்கற்பாலது, 

£ ஒழுக்க மூயாகுலத்தி னன்று ” என்றார்‌ பிறர்‌. தேற்றேகாரம்‌ 
வ்ருவித்‌ அரைக்கப்பட்ட து, 

குலஉயர்வு ஒழுக்கத்‌தா லெய்துமென்ற திக்‌ குறள்‌ (௧) 

சத்கு எடுத்துக்காட்‌ டுரைப்பது வருங்குறள்‌ : 


௭௪௨... திருக்குறள்‌. [அறம்‌ 


௧௩௪. மறப்பினு மோத்துக்‌ கொளலாகும்‌ பார்ப்பான்‌ 
பிறப்போழுக்கங்‌ குன்றக்‌ கேடும்‌. 


(இ-ள்‌.) பார்ப்பான்‌ - அர்தணன்‌ (ஒருவன்‌) ஒத்த 
“ (தான்‌ கற்ற) வேதத்தினை, மறப்பினும்‌ - மறக்தானாயினும்‌, 
கொளல்‌ ஆகும்‌ -.(அதனால்‌ கன்‌ குலஉயர்வு கெடாதாகையி 
னாலே மறந்த அம்‌ மறையை மீண்டுங்‌ கற்றுக்‌ கொள்ளுதல்‌ 
கூடும்‌; (ஆனால்‌) ஒழுக்கம்‌ குன்ற - (அவன அ) ஒழுக்கம்‌ 
குறையுமானால்‌, பிறப்பு - (அதனால்‌ அவனுடைய) குலஉயர்வு, 
கெடும்‌ - கெட்டெபோம்‌, 

(௫- து.) பார்ப்பானுக்கு உயர்வு அவனுடைய ஒழுக்கத்தி 
னாலேயாம்‌. 

வேதத்தை மறத்தலாற்‌ பெருங்கேடில்லை யெனவே கல்வியி 
னும்‌ ஒழுக்கம்‌ சிறந்த தாயிற்று, கற்றதை மறவாமையே அவது. 
ஒருகால்‌ மறப்பினும்‌ மிண்டுங்‌ கற்றலாம்‌ எனப்‌ பொருள்கொள்ளக்‌ 
கிடத்தலால்‌ மறப்பினும்‌ என்‌ இதில்‌ உம்மை இழிவு இறப்பு, இனி 
இதனை ௪இர்மறை' யும்மையாகக்‌ கொண்டு £மறந்தவழி இழிகுலத்‌ 
கானாமாதலின்‌ மறக்க லாகா தென்னுங்‌ கருத்தான்‌ மறப்பினும்‌ 
என்றார்‌.” என வரைத்தார்‌ பரிமேலழகர்‌; *ஓமுக்கங்‌ குன்றப்‌ பிறப்புச்‌ 
கெடும்‌ என்பதனோ டஃதியையாமை கண்டு கொள்க, எழுதப்‌ 
படாது ,ஒதப்பட்டே வந்தமையால்‌ வேதம்‌ ஓத்தெனப்பட்ட அ ; 
“ எழுதாக்‌ கிளவி * எனவுங்‌ கூறுவர்‌, பார்ப்பான்‌ உயர்வுடையனா 
வது ஒழுக்கத்தால்‌ எனச்‌ காட்டினமையின்‌ இஃது எடுத்துச்சாட்‌ 
மாயிற்று, 


பிறப்புயர்வு ஒழுக்கமின்றேல்‌ இல்லையா மென்ற திக்குறள்‌ (௪) 
அதனை உவமையான்‌ விளக்குவது வருங்குறள்‌ : 


௧௬௫. அழுக்கா றுடையான்க ணாக்கம்போன்‌ றில்லை 
'யோழுக்க மிலான்க ணூயர்வு. 


இல்லறம்‌] ஒழுக்கமுடைமை டட ர்க 


(இ - ள்‌.) அழுக்காறுடையான்கண்‌ - பொறாமையுடைய 
வனிடத்திலே, ஆக்கம்‌ போன்று - செல்வம்‌ (இல்லாத.ஐ) 
போல, ஒழுக்கம்‌ இலான்கண்‌ - ஒழுக்கமில்லா தவனிடத்‌ 
இலே, உயர்வு இல்லை . உயர்ச்சி இல்லை. 

(இ. து.) ஒழுக்கமில்லையேல்‌ உயர்வில்லை, 
பிறனொருவனுடைய குல உயர்வு கண்டு, பிறப்பினால்‌ இழிர்த 
வன்‌ பொறாமையடை தல்‌ உண்டாதலால்‌, அவ்‌ விழிபிறப்பினானை 
கோக்க, * ஏஏ பேதாய்‌ , பிறப்பு எல்லா உயிர்க்கும்‌ ஒக்கும்‌. நினது 
பொறாமைக்டெமாகிய அவன்‌ பிறப்பினால்‌ உயர்ச்தவ னல்லன்‌ ; 
உயர்க்த ஒழுக்கத்தைக்‌ கடைப்பிடித்‌ தொழுக உடன்பட்டவர்‌ குலத்‌ 
திற்‌ பிறர்ததால்‌ அவனும்‌ அவ்வா றொழுகுவான்‌ என்னும்‌ அணிவி 
னால்‌ உலகம்‌ அவனை உயர்வுடையவனாகச்‌ கொள்னெறது. அவன்‌ 
அவ்வா நறொழுகத்‌ சவறுவானாயின்‌ அவ்‌ வுலகமே அவனை அவ்‌ 
வுயர்நிலையினின்‌ ஜொ.அக்கி இழிவுபடுச்‌அம்‌. மீ இழிந்த ஒழுக்கத்தினே 
மேற்கொண்டார்‌ வழித்தோன்றினமையின்‌ நீயும்‌ அவர்போல ஒழு 
குவை என்னும்‌ அணிவினால்‌ உலகம்‌ உன்னை இழிர்‌ தவனாகக்‌ 
கொள்கிறது, நீ அவ்வாறொழுகாது உயர்ச்த ஒழுக்கமுடைய 
னாவையேல்‌ உன்னை இழித்தொதுக்யெ அவ்வுலகமே உன்னை 
உயர்த்துச்‌ கொள்ளும்‌, இங்கனம்‌ உயர்வும்‌ தாழ்வும்‌ அவ்வவர்‌ ஒழுக்‌ 
கத்தினாற்‌ பெறப்படுவனவேயன்றி வேறில்லை யாதலின்‌ நீ அவமே 
அவனைக்கண்டு பொருமைப்பட்டுக்‌ குலத்சாற்‌ கெட்டதேயன்றி 
ஆக்கமுங்‌ கெட்‌ ழெலாதை. கின்‌ ஒழுக்கத்தைச்‌ ரிது நேரிது 
மாக்கெ கொள்‌ £ என்று அவனைத்‌ தெருட்டித்‌ திருத்தவான்‌ கருதிய 
ஆசிரியர்‌, அழுக்கா அடையானை ஒழுக்கமிலானுக்‌ குவமையாக்டிக்‌ 
கூறினார்‌. அழுக்காறுடையான்க௧ண்‌ ஆக்கங்‌ கெடுதல்‌ * கொடுப்ப 
சமுச்சறுப்பான்‌ சற்ற முடுப்பதாஉ - முண்பதாஉ யின்றிச்‌ கெடும்‌ * 
(தறள்‌ - ௧௬௬) என மேற்‌ கூறுமாற்றாற்‌ பெறப்படும்‌, சுற்றமும்‌ 
அக்சமாய்‌ அடங்கும்‌, ' 
ஒழுக்சமிலான்‌ உயர்வில்லான்‌ என்ற இக்‌ குறள்‌. (௫) 
ஒழுக்கமுடையான்‌ அறிஞன்‌ என்பது; வருங்குறள்‌. 


௪௪ திருக்குறள்‌ [அறம்‌ 


௧௩௬. ஒழுக்கத்தி னோல்கா ருரவோ ரிழுக்கத்தி 
னேதம்‌ படூபாக்‌ கறிந்து. 


(இ-ள்‌.) இழுக்கத்தின்‌ - (ஒழுக்கர்‌) தவறுகிறதினாலே 
ஏதம்‌ - (தமக்கு இழிவென்னுக்‌) குற்றம்‌, படுபாக்கு - உண்‌ 
டாதலை, அறிந்த, உரவோர்‌ - அறிவுடையோர்‌, ஒழுக்கச்‌ 
இன்‌ ஒல்கார்‌ - ஒழுக்க முடைமையிற்‌ குறைவுபடார்‌. 

(இ-து.) அறிவுடையோர்‌ ஒழுக்கத்தில்‌ சவரூர்‌. 

ஒல்குதல்‌ - சுருங்குசல்‌ - குறைசல்‌, ஒழுக்கத்தின்‌ குறைவு 
அதனை உடையார்மேல்‌ ஏற்றப்பட்டது, உரன்‌ . அறிவு) உரவோர்‌ 
- அறிஞர்‌, உரன்‌ வலியுமாதலின்‌ உரவோர்‌ வலியருமாம்‌. படு 
பாக்கு - படுதல்‌ - உண்டாதல்‌. பாக்கென்பது ஈண்டு வினையெச்ச 
யிறுதியன்று; தொழிற்பெயர்‌ இறு இயாம்‌. * பின்‌ முன்‌” என வரும்‌ 
தொல்காப்பிய வினையியற்‌ (௩௨) சூத்திரவுரைச்சண்‌ ஆசிரியர்‌ நச்சி 
னர்க்கினியர்‌ * வேபாக்கறிர்து என்பது வேதலை அறிச்தென்னும்‌ 
பொருள்‌ தருதவின்‌ எச்சமன்று £ எனக்‌ கூறலுங்‌ காண்க, பரிமே 
லழகரும்‌ தொழிற்பெயராகவே பொருளுரைத்தார்‌. ஒழுக்கங்‌ குறை 
யார்‌ அறிவுடையார்‌ எனவே ஒழுக்கமுடைமை அறிவுடைமை 
யாயிற்று; ஒழுக்கமின்மை அறிவின்மை யாதலும்‌ அருத்தாபத்தியாற்‌ 
பெறப்படும்‌, (௬) 

ஓழுக்சமுடைமையும்‌ இன்மையும்‌ முறையே அறிவுடைமையும்‌ 
இன்மையு மாதற்குக்‌ காரணங்‌ கற வது வருங்குறள்‌ 2 

௧௩௭. ஒழுக்கத்தி னேய்துவர்‌ மேன்மை யிழுக்கத்தி 

னேய்துவ ரேய்தாப்‌ பழி, 
- (இ-ள்‌;) (எவரும்‌) ஒழுக்கத்தின்‌ - ஒழுக்கத்தினாலே, 
மேன்மைஎய்‌ அவர்‌ - (இவ்வுலகில்‌) மேம்பாட்டை அடைவர்‌ 
இழுக்கத்தின்‌ - (அவ்வொழுக்கத்தினின்றும்‌) தவறுதலாலே, 
எய்தாப்‌ பழி - (தாம்‌) அடைதந்குரியதல்லாத பழியை, 
எய்துவர்‌ - அடைவர்‌. 


. இல்லறம்‌] ஒழுக்கமுடைமை ௪௫ 


(இ - து.) ஒழுக்கமுடைமையால்‌ மேன்மையும்‌ ௮ஃதின்மை 
யால்‌ தாழ்மையு மடைவர்‌, 

ஒருவன்மிது அடாப்பழி கூறப்படுமானால்‌, அவன்‌ ஒழுக்கம்‌ 
தவறினவனாயின்‌ உலகத்தார்‌ அவ்வடாப்பழியும்‌ அவனுக்கு ஒவ்வு 
மென்று கொள்வரென்பார்‌ * எய்தாப்‌ பழி” என்றார்‌. பழி உலகச்‌ 
ததாகவே மேன்மையும்‌ உலகச்ததாம்‌. 

ஆகவே, ஒழுக்கத்தின்‌ இம்மைப்பயனை ச்‌ தொகுத்துச்‌ கூறியதா 
மிச்‌ குறள்‌” (௭) 

மறுமைப்‌ பயனைத்‌ தொகுத்அக்‌ கூறுவது வருங்‌ குறள்‌ : 


௧௩.௮. நன்றிக்கு வித்தாகு ஈல்லோழுக்கந்‌ தீயோழுக்க 
மேன்று மிடம்பை தரும்‌, 


(இ-ள்‌.) (எவருக்கும்‌) நல்லொழுக்கம்‌-ஈல்லஒழுக்கம்‌, 
சன்றிக்கு - அறத்திற்கு, வித்தாகும்‌ - காரணமா(கப்‌ பே 
ரின்பமாயெ மறுமைப்‌ பயனைக்‌ கரு)ம்‌; தீயொழுக்கம்‌ - தீய 
ஒழுக்கம்‌, என்றும்‌ - இம்மையிலே யன்றி மறுமையினும்‌, 
இடும்பை தரும்‌ - (பாவச்‌இற்குக்‌ காரணமாகிதி) அன்பத்தைத்‌ 
தீரும்‌. 

(௫ - து.) ஈல்லொழுக்கம்‌ மறுமையினும்‌ இன்பம்‌ தரும்‌; 
தீயொழுக்கம்‌ மறுமையினும்‌ அன்பர்‌ தரும்‌. 

ஈல்லொழுக்கம்‌ அறத்திற்குக்‌ காரண மாம்‌ என்றதால்‌ தியொழுசக்‌ 
கம்‌ பாவத்திற்குக்‌ காரணமாதலும்‌, தீயொழுக்கம்‌ அன்பர்‌ தரும்‌ 
என்றதால்‌ ஈல்லொழுக்கம்‌ இன்பச்‌ தருதலும்‌ பெறப்படும்‌. 

இவை ஆறுபாட்டாலும்‌ ஒழுக்கமுடைமையின்‌ கற்பயனும்‌ 
ஒழுக்கமின்மையின்‌ தீப்பயனுங்‌ கூறப்பட்டன. (௮) 

ஒழுக்கம்‌ சொல்லாலும்‌ செயலாலும்‌ வெளிப்படுவதொன்றாக 
வின்‌ அவ்வாற்றான்‌ இருவகைப்‌ பட்ட அவற்றுள்‌ சொல்லாலாம்‌ 
ஒழுக்கம்‌ கூறுவது வருங்‌. குறள்‌ : 

10 


ர்ச்‌ இிருக்குறள்‌ [அறம்‌ 


௧௩௯. ஒழுக்க முடையவர்க்‌ கோல்லாவே தீய 
வழுக்கியும்‌ வாயாற்‌ சோலல்‌. 


(இ-ள்‌.) வழுக்கியும்‌ - மறந்தும்‌, தீய - தீயசொற்களை, 
வாயாற்‌ சொலல்‌ - (தமது) வாயாற்‌ சொல்லும்‌ தொழில்‌ 
கள்‌, ஒழுக்கமுடையவர்க்கு—, ஒல்லா - முடியா. 

(இ - து.) மறக்தும்‌ தியசொற்களைச்‌ சொல்லலாகாது. 

இியசொற்களாவன பிறருக்குச்‌ இமை விளைக்குஞ்‌ சொற்கள்‌. 
"சொற்கள்‌ பலவாசலால்‌ சொல்லுதற்‌ றொழிலும்‌ பலவாயினவென்று 
கொண்டு ஒல்லா எனப்‌ பன்மைவினையான்‌ முடித்சார்‌. * ஒல்லாதே ்‌ 
என ஒருமைவினையாகப்‌ பாடங்கொண்டார்‌ மணக்குடவர்‌, சொலல்‌ 
என்பதே அமைவதாக வாயாற்‌ சொலல்‌ என்றார்‌ தியசொற்‌ பயின்‌ 
மறியாத வாய்‌ என்பதறிவித்தற்கு. 

சொல்லொழுக்கங்‌ கூறிய இக்‌ குறள்‌. (௯) 

செயலொழுக்சங்‌ கூறுவது வருங்‌ குறள்‌ : 


௧௪௦. உலகத்தோ டோட்ட வோழுகல்‌ பலகற்றுங்‌ 
கல்லா ரறிவிலா தார்‌. 


(இ - ள்‌.) உலகச்கோடு - உயர்ர்தாரோடு, ஓட்ட ஒழு 
கல்‌ - பொருந்த ஒழுகுதலை, கல்லார்‌ - கல்லாதவர்‌, பல கற்‌ 
அம்‌ - பல (நூல்களைக்‌) கற்றும்‌, அறிவிலாதார்‌ - அறிவில்‌ 
லாதவராவர்‌. 

(௫ - து.) கல்வியறிவின்‌ பயன்‌ உலகொப்ப ஒழுகுதல்‌, 

உலகம்‌ உயர்்தோராதல்‌ முன்னம்‌ கூறப்பட்டது. உயர்ர்‌ 
கதொஃராடு பொபருர்ச ஒழுகுசலாவ அ உயர்க்தோர்‌ பலரும்‌ 
சடக்து காட்டியவாறு நடசுதல்‌*; இதனை அடிப்படுதல்‌ என்ப, 
கல்விக்குப்‌ பயன்‌ அறிவும்‌ அறிவுக்குப்‌ பயன்‌ ஒழுக்கமுமா தலால்‌, 


* The lives of great men ali remind us 
To make our lives sublime. 


இல்லறம்‌] ஒழுக்கமுடைமை ௪௭ 


அவ்வொழுக்கத்தைக்‌ கல்லார்‌, பல கற்றும்‌ அறிவிலாதார்‌ என்றார்‌, 
மேலும்‌, ஒழுக்கமுடைமை அறிவுடைமை என்பனபட ₹ ஒழுக்கத்தி 
'ஜனொல்கார்‌ உரவோர்‌ * என்றதாஉம்‌, போக்கி அறிவுடைமையைப்‌ 
பற்றிக்‌ கூறுமிடத்து £ எவ்வ துறைவ இலக முலகத்தொ - டவ்வ 
அறைவ தறிவு? (௪௨௬) என்பதாஉங்‌ காண்க, அறத்தோ 
டொட்ட என்னாது: உலகத்சோடொட்ட என்றார்‌, நூல்கள்‌ கூறிய 
அறங்கள்‌ கால வேறுபாட்டானும்‌ இட வேறுபாட்டானும்‌ புறச்‌ 
சோற்றச்‌ தளவிலே வேஐபடுக லுண்டாதலால்‌ அவ்வேறுபா டறிச்‌ 
தொழுகும்‌ உயர்க்தோ ரொழுக்கத்தைப்‌ பின்பற்றல்‌ வேண்டுமென்ப 
தீறிவித்தற்கு. (௧௦) 

இவை இரண்டு பாட்டானும்‌ ஒழுக்கத்தின்‌ வகை கூறப்பட்‌ 
௨௮. 

இல்‌ விசாரத்தில்‌ முதல்‌ இரண்டு குறள்களால்‌ ஒழுக்கமுறை 
மையின்‌ சிறப்பும்‌, அடுத்த ஆறு குறள்களால்‌ ஈல்லொழுச்க த்தின்‌ 
பயனும்‌ தியொழுக்கத்நின்‌ பயனும்‌, இறுதி இரண்டு குறள்களால்‌ 
ஒழுச்கமுடைமையின்‌ வகையும்‌ கூறப்பட்டன. 


௧௫. பிறனில்‌ விழையாமை 


அஃதாவது வேட்கை மயக்கத்தால்‌ பிறனுடைய இல்லாளை 
விரும்பாமை, மேல்‌ அதிகார இறுதியில்‌ உலகத்தோ டொட்ட 
ஒழுகல்‌ கூறப்பட்ட அ. அவ்வகை யொழுக்கத்திற்‌ றெர்தது பிறனில்‌ 
விழையாமை யாதலால்‌ இஃது ஈண்டு வைக்கப்பட்டது, என்னை ! 
பி நீர்‌ வேட்கை, இணைவிழைச்சு, உறக்கம்‌ என்பன, எல்லா உயிர்‌ 
களுக்கும்‌ இயல்பி னுள்ளன. அவற்றுள்‌ இணைவிழைச்சு என்ப 
தொன்றும்‌ மக்களொழித்து ஏனை உயிர்த்தொகுதிக்கண்‌ வரம்‌ 
பின்தி சிசழ்ன்றது. மச்சனோ தத்தம்‌ இடத்திற்கும்‌ காலத்திற்கும்‌, 
ஏற்றவானு அவ்‌ விணைவிழைச்சென்னும்‌ உயீர்க்குணத்தின்‌ இயக்‌ 
கத்தை ஆன்றோே ரொப்பிய பல்வேறு வகைப்பட்ட வாம்பிற்‌ குட்‌ 
படுத்தியுள்ளனர்‌. அவ்‌ வரம்பினுளொன்று பிறனில்விழையாமை. 
£ ஏதிலான்‌ தாரகம்பி யெளீதென விறக்தபாவம்‌ ” (சிந்தாமணி-1769). 
என்பதில்‌ இறந்த என்பதற்கு * உலகியலையிறந்‌ ச ? எனப்பொருள்‌ 
கூறினார்‌ நச்சினார்க்கினியநம்‌. ஆகவே அவ்‌ வரம்பினுட்‌ பட்டொழு: 
கல்‌ உலகத்தோடொட்ட ஓஒழுகலாக மேலதிகாரத்தோ டியைதலின்‌ 
இஃது ஈண்டு வைக்கப்பட்ட தென்க, இவ்‌ வதிகாரத்தில்‌ பிறனில்‌ 
விழை தலின்‌ இழிவும்‌ பயனும்‌, பிறனில்‌ விழையாமையின்‌ இறப்பும்‌ 
பயனும்‌ கூறுவான்‌ வைத்த ஆசிரியர்‌ முதற்கண்‌ பிறனில்‌ விழை. 
தலின்‌ இழிவு கூறுகின்றார்‌ :. 

௧௪௧. பிறன்பொருளாட்‌ பெட்டொழுகும்‌ பேதைமை 

தறம்போருள்‌ கண்டார்க ணில்‌. [ஞாலத்‌ 

(இ - ள்‌.) பிறன்‌ பொருளாள்‌ - பிறன்‌ ஒருவனுக்குப்‌ 
பொருள்போல உரியளானாளை, பெட்டு ஒழுகும்‌ - விரும்பி 
ஒழுகுகின்ற, பேதைமை - அறியாமை, ஞாலத்து அறம்‌ 
பொருள்‌ - உயர்ந்தோர்‌ வகுத்த அற நூலையும்‌ பொருள்‌ நாலை: 
யும்‌, கண்டார்‌ கண்‌ - அறிந்தவரிடத்தில்‌, இல்‌ - இல்லை. 

(௫ - து.) பிறன்மனையாளை விரும்புவது அறியாமை, 


பிறனில்‌ விழையாமை ரா௪௯ 


ஒருவனுக்கு உரிய பொருளாவது, அவ்வொருவனுக்சே பயன்‌ 
படுதற்குரியது. ஒருவன்‌ உடைமை பிறனுக்கும்‌ பயன்படுமாலெ 
னின்‌, அங்ஙனம்‌ பயன்படுதல்‌ உடையான்‌ விருப்பத்திற்‌ இயையவே 
யன்றிப்‌ பிறிதில்லை யாதவின்‌, ஆண்டும்‌ ௮து உடையானுக்கே 
பயன்படுத லாயிற்‌ றென்சு, அவன்‌ விருப்பமின்றிப்‌ பிறனுக்காப்‌ 
பயன்பட்ட தெனின்‌ அங்ஙனம்‌ பயன்படுதல்‌ பொருணூலுக்கு மாறு 
பட்டுச்‌ குற்றமாதல்‌ காண்க, இங்கனம்‌ உரிமைப்படுதல்‌ பொருளின்‌ 
"இயல்பு. £கொண்டார்க்‌ குரிய சொண்டொடி மகளீர்‌” என்பவாத 
வின்‌ அவ்வுரிமையாதல்‌ ஒப்புமை ரோக்கிப்‌ 6 பொருளாள்‌ ? என்றார்‌. 
'அத்துணையே யன்றி இழிவு குறித்தா ரல்லரென்க. அறம்‌ பொருள்‌ 
என்பன அவற்றை உணர்த்தும்‌ நூல்களுக்காதலின்‌ ஆகுபெயர்‌. 
£ உலகத்தோ டொட்ட ஒஓழுகலறிக்தார்கண்‌ இல்லை? என்பார்‌ 
“ஞாலத்‌ தறம்பொருள்‌ கண்டார்க ணில்‌? என்றார்‌. பிறனில்‌ 
விழைதல்‌ அறிஞர்‌ வகுத்த அறத்தாத்றிற்குப்‌ புறம்பாவதோடு, ஒரு 
வனுக்‌ குரிய பொருளைப்‌ பிறனொருவன்‌ கைக்கொள்ளுதல்‌ சளவாஇப்‌ 
'பொருள்தாூல்‌ வகுத்த குற்றங்களூள்‌ ஒன்றாசலும்‌ சோக்கி £ அறம்‌ 
பொருள்‌ கண்டார்க ணில்‌ ? என்றார்‌. *சள்வனைச்‌ கோறல்‌ கடுங்கோ 
லன்‌ அ? (சிலப்பதிகாரம்‌, வழக்குரை காதை - வரி - ௬௪) என்பவாத 
லால்‌.களவு அரசனால்‌ ஒறுக்கப்படுங்‌ குற்றமாகிப்‌ பொருட்பகுதியுள்‌ 
அடங்கெமை காண்க, களவு அறத்துக்குப்‌ புறம்பா அறதூலுள்‌ 
விலக்கப்படுவனவற்றுள்‌ ஒன்றா அடங்கினமைக்குச்‌ சான்று 
அசிரியர்‌ கள்ளாமையை அறப்பாலுள்‌ அடக்கிக்‌ கூறுவதே 
சாலும்‌, அறத்தியைபு விளக்க * ஒழுகும்‌? எனவும்‌ பொருஸியைபு 
விளக்கப்‌ £ பொருளாள்‌? எனவும்‌ கூறினார்‌, மேலதிகாரத்து 
ஒழுக்கமுடைமையை வகைப்படுத்துமிடத்& ௮௮ புறப்பொருள்‌ 
என்பது தோன்ற சொல்லொழுக்கமும்‌ செயலொழுக்கமும்‌ என 
இரண்டே கூறினா சாசிரிய ராதலானும்‌, இன்பம்‌ அகவொழுக்கமாய்‌ 
வேறாதலானும்‌ அவ்வின்பமொழிய எனை அறமும்‌ பொருளுமே 
எண்டுக்‌ கூறப்பட்டன. அத்துணையே யன்றி, பிறன்மனைவிமைதல்‌ 


ஈட திருக்குறள்‌ , [அதம்‌ 


.இன்பநூலுடையார்க்‌ குடன்பா டென்னுங்‌ கருத்தால்‌ இன்பழால்‌ 

விலக்கப்பட்டதன்‌ அ. த 
பிறன்மனை விழைசல்‌ பேதைமை யென்ற திக்‌ தற்ஸ்‌ (௧) 
அத பேதைமை யாமாறு கூறுவ வருங்‌ குறள்‌ : 


௧௪௨. அறன்கடை நின்றாரு ளெல்லாம்‌ பிறன்கடை 
நின்றாரிற்‌ பேதையா ரில்‌. 


(இ - ள்‌.) அறன்கடை - (காமங்‌ காரணமாகப்‌) பாவச்‌ 
இன்கண்‌, நின்றாரு ளெல்லாம்‌ - நின்றவர்‌ எல்லாருள்ளும்‌, 
பிறன்‌ கடை - (பிறனன மனையானை விரும்பி அப்‌) பிறனது 
(மனைவாயிழ்‌) கடையில்‌, நின்றாரின்‌ - (சென்‌ அ) நின்றவரைப்‌ 
போல, பேதையார்‌ - மூடர்‌, இல்‌ - இல்லை. 

(௫ -.த!.) இன்பம்‌ விரும்பித்‌ துன்பமே பெறு தலால்‌, பிறன்‌ 
-மனைவிழைசல்‌ பேதைமை. 

அறக்இனின்று நீக்கப்பட்ட தாதலால்‌, பாவம்‌ அறன்கடை 
யாயிற்று, பொதுமகளிரை விழைவார்‌ அறத்தையும்‌ பொருளையுமே 
இழப்பர்‌. பிறன்‌ மனையாளை விழைவாரோ, அறத்தையும்‌ பொருளை 
யும்‌ இழப்பதோடு அச்சத்தால்‌ தாம்‌ விழைந்த இன்பத்தையும்‌ 
இழத்தலால்‌ அவர்போற்‌ * பேதையாரில்‌ ? என்றார்‌, எனவே அவர்க்கு 
அறக்கேடும்‌ பொருட்கேடும்‌ மேற்‌ குறனாற்‌ பெறப்‌ பட்டாற்போல: 
அவற்றொடு இன்பக்‌ கேடும்‌ இச்‌ குறளால்‌ பெறப்பட்ட, 

பிறன்மனைவிழைவார்‌ அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ என்னும்‌ மூன்‌ 
றையு மிழப்ப ரென்ற திக்‌ குறள்‌ ; (௨): 

அங்ஙனம்‌ இழப்பதால்‌ அவர்ச்கெய்தும்‌ இழிவ கூறுவது வருங்‌: 
குறள்‌ 2 

௧௪௩. விளிந்தாரின்‌ வேறல்லர்‌ மன்ற தெளிந்தாரிற்‌; 

றீமை புரிந்தோழுகு வார்‌. 


(இ-ள்‌.) தெளிந்கார்‌ இல்‌ - (தம்மை) ஐயுருசவருடை ம 
இல்லாளிடத்சே, இமை - தீவினை (செய்தலை), புரிந்து ஃ 


இல்லறம்‌] பிறனில்‌ விழையாமை ஈட௫க 


விரும்பி, ஒழுகுவார்‌ - நடப்பவர்‌, மன்ற - நிச்சயமாக, விளிச்‌ 
- தாரின்‌ - செல்தவரின்‌, வேறல்லர்‌ - வேறாகார்‌. 
(௫ - து.) பிறன்மனை விழைவார்‌ பிணத்தோ டொப்பர்‌. 
£செளீந்தாரிற்‌ றிமைபுரிக்‌ தொழுகுவார்‌ விளீந்தாரே ? என்பது 
பட “விளிந்தாரின்‌ வேறல்லர்‌ மனற என்றார்‌. மன்ற வென்பது 
தேற்றப்‌ பொருள்‌ தருவதோ ரிடைச்சொல்‌, *மன்றவென்‌ களவி 
தேற்றஞ செய்யும்‌ * என்பது தொல்காப்பியம்‌ (இடையியல்‌ - ௧௭). 
இச்‌ சொல்லை ₹ தெளிந்தார்‌ ? என்பதனொடுங்‌ கூட்டி இருமருங்குஞ்‌ 
சென்று பொ ருள்பயப்பதாகக்‌ கொள்ளினும்‌ அமையும்‌, உயிர்க்குப்‌ 
பயன்‌ அறம்பொருள்‌ இன்பங்களை அகர்க்து வீடு பெறுதல்‌, அறம்‌ 
பொருள்‌ இன்பங்களைப்‌ பிறனில்‌ விழைவார்‌ இழப்பர்‌ என்பது 
மேலே பெறப்‌ பட்டமையின்‌ அவற்றின்‌ வழியே வீடுபெறுதலும்‌ 
அவர்க்கில்லை என்பதாயிற்று. எனவே அவர்‌ உயிர்ப்பயன்‌ பெறாத 
பிணத்தோடொப்பரா தல்‌ காண்க. மேலிரண்டு குறள்களால்‌ பிற 
னில்‌ விழைவார்‌ அறம்பொருளின்பங்களை இழத்தல்‌ பெறப்பட்டாழ்‌ 
போல, அவற்றொடு வீட்டையும்‌ அவர்‌ இழத்தல்‌ இக்‌ குறளாற்‌ 
பெறப்பட்டமை காண்க, பிறன்மனை விழைந்தொழுகல்‌ அப்‌ 
பிறனால்‌ அயிர்ச்கப்பட்டவர்க்‌ காகாமையின்‌ “தெளீர்‌ தாரில்‌” என்றார்‌. 
புரிதல்‌ - விரும்பல்‌ ; செல்தலுமாம்‌, 
பிறனில்‌ விழைவார்‌ பயனிழப்ப ரென்ற இக்குறள்‌, (ஸூ 
பெருமையு மிழப்ப ரென்பது வருங்‌ குறள்‌ ; 


௧௪௪. எனைத்தணைய ராயினு மென்னாக்‌ தினைத்துணையுக்‌ 
... தேரான்‌ பிறனில்‌ புகல்‌. 


(இ-ள்‌.) இனைத்துணையும்‌ - (காம மயக்கத்தால்‌) இனை 
யளவாயினும்‌, தேரான்‌ - (தமது பிழையைக்‌) கருதாது, 
பிறன்‌ இல்‌ - பிறனுடைய இல்லின்கண்‌, புகல்‌ - (அவன்‌ 
மனையாளை விழைந்து) செல்லுதல்‌, எனைத்தஅணையராயினும்‌ - 
எவ்வளவு பெருமை யுடைய ராயினும்‌, என்‌ ஆம்‌ - (அவர்க்கு) 
யாதாய்‌ முடியும்‌? (சிறுமையாகவே முடியும்‌), 


ரா௫௨ : இருக்குறள்‌ [அறம்‌ 


(௫ - து.) பிறன்மனை விழைவார்‌ சிறுமையடைவர்‌, 

எல்லாப்‌ பெருமையும்‌ உடையராயினும்‌ பிறனில்‌ விழைவோர்‌ 
சிறுமையடைவர்‌ என்பதற்கு £ இர்‌திரனே சாலுங்‌ கரி?, பெருமை 
பற்றி முன்னர்‌ எனைத்‌தணையர்‌ எனப்‌ பன்மைப்பாலாற்‌ கூறிப்‌ பின்‌ 
னர்‌ பிறனில்‌ புகும்‌ இழிவ கருதித்‌ தேரான்‌ என ஒருமைப்பாலா ற்‌ 
கூறியது “ஒருமை சுட்டிய பெயர்நிலைச்‌ செவி - பன்மைக்‌ காகு 
மிடனுமா முண்டே” (தொல்காப்பியம்‌ - எச்சவியல்‌ . ௬௫) என்ப 
சால்‌ அமையும்‌, உம்மைகள்‌ இரண்டனுள்‌ முன்னது உயர்வு 
சிறப்பு, பின்னது இழிவு சிறப்பு, தேரான்‌ பிறன்‌ என்பதற்குத்‌ 
தம்மை ஐயுருத பிறன்‌ என்று பொருள்‌ கூறுவாரு முளர்‌. 

பிறன்மனை விழைகலின்‌ இழிவு இர்‌ சான்கு பாட்டானும்‌ 
கூறப்பட்ட அ. (2). 


பிறன்மனை விழைதலின்‌ பயன்‌ கூறுவன வருமிரு குறள்கள்‌ 


௧௪௫. எளிதேன வில்லிறப்பா னேய்து மெஞ்ஞான்றும்‌ 
விளியாது நிற்கும்‌ பழி. 

(இ.-ள்‌.) எளிது என - (எய்துதல்‌) எளிதென (க 
கருதி), இல்‌ இறப்பான்‌ - (பின விளைவு கருசாது பிற 
அடைய) இல்லாளிடக்து : (முறை) கடரது செல்லுமவன்‌, 
எஞ்ஞான்றும்‌ - எக்காலும்‌, விளியானு - அழியாது, நிற்கும்‌ 
பழி - நிலைபெறும்‌ பழியை, எய்தும்‌ - அடைவான்‌. 

(௫ - து.) பிறனில்‌ விழைவான்‌ பழிச்காளாவான்‌. ல்‌ 

தியினை மூட்டுதல்‌ எளிதும்‌ அதனை அவித்தல்‌ அரிதுமாமாறு 
போல்‌ இல்லிறத்தல்‌ எளிதாயினும்‌ அதனால்‌ வரும்‌ தீப்பயனைச்‌ 
கடுத்தல்‌ அரிதென்பதபட * எளிதென இல்விறப்பான்‌ ' என்றும்‌ 
*விளீயாது நிற்கும்பழி £ என்றும்‌ கூறினார்‌. இறத்தல்‌ - கடத்தல்‌. 
அஃ திண்டு நெறிகடர்‌.௮ செல்லுதற்‌ காயிற்று. 

பிறனில்‌ விழைதலின்‌ இம்மைப்‌ பயன்‌ கூறிய இக்குறள்‌, (௫) 


மறமைப்பயனுங்‌ கூட்டிச்‌ கூறுவது வரும்‌ குறள்‌ ; 


இல்லறம்‌] பிறனில்‌ விழையாமை ்‌ எ௫௩ 


௧௪௬. பகைபாவ மச்சம்‌ பழியேன நான்கு 
மிகவாவா மில்லிறப்பான்‌ கண்‌. 

. (இஃள்‌.) இல்லிறப்பான்கண்‌ - (பிறன்‌) மனையா 
ளிடத்து நெறிகடக்து செல்லுமவனிடத்தில்‌, அச்சம்‌ பகை 
வழி பாவம்‌ என நான்கும்‌ - அச்சமும்‌ பகையும்‌ பழியும்‌ 
பாவமும்‌ என்ற இந்த கானகு தீப்‌ பயன்களும்‌, இகவா 
வாம்‌ - (ஒருகாலும்‌) நீங்காவாம்‌. 

(௫ - தூ.) பிறனில்‌ விழைவான்‌ பாவத்திற்கு மாளாவான்‌. 
அச்சம்‌ பகை பழி பாவம்‌ என நிகழ்ச்சிமுறைப்பட நிற்றல்‌ 

வேண்டுவன பிறழ்ந்து கின்றன செய்யுளாதலின்‌. பாவம்‌ என்றது 
பாவத்தின்‌ பயனாகிய நிரயத்தை. அச்சமுதற்‌ பழியிறு தியாய 
மூன்றும்‌ இம்மைப்‌ பயன்‌ ; பாவம்‌ ஒன்றும்‌ மறுமைப்பயன்‌, இம்‌ 
மைப்‌ பயன்‌ அச்சத்திற்‌ ரொடங்கிப்‌ பகையொடு சென்று பழியின்‌ 
மடிவது. மேற்குறளில்‌ முடிவான இம்மைப்பயனாசக்‌ கூறிய 
பழியை ஈண்டும்‌ வழிமொழிர்‌து கொண்டார்‌, அஃறு இம்மையின்‌ 
வருமாற்றையும்‌ மஅமையிம்‌ போமாற்றையும்‌ புலப்படுக்க, மறுமை 
யிற்‌ போமாறு நிரயம்‌, பிறனில்‌ விழைவான்‌ அச்சம்‌ எய்தலை, 

புக்கவிடத்‌ தச்சம்‌ போதரும்போ தச்சர்‌ 

அய்க்கு மிடத்சசீசக்‌ சோன்றாமற்‌ காப்பச்ச 

மெக்கானு மச்சச்‌ தருமா லெவன்கொலோ 

வுட்கான்‌ பிறனில்‌ புகல்‌, 
என்ற நாலடியாரினும்‌ காண்க, சாலடியாருடையாரும்‌ இச்‌ குறட்‌ 
'இயையவே ₹* பிறன்றார ஈச்சுவார்ச்‌ சேரும்‌ பகை பழி பாவமென்‌ - 
 தச்சத்தேோர டிர்காற்‌ பொருள்‌ £ என்றார்‌. முன்னிற்க வேண்டிய 
அச்சம்‌ எதுகை கோக்க ஈண்டுப்‌ பின்னின்றதாயினும்‌ எஞ்சிய 
மூன்‌ றும்‌ முறைப்பட நின்‌ றமை மேற்கூறிய முறைவைப்பை வவி 
யுஅத்தும்‌. 

£ இலை இரண்டு பாட்டானும்‌ பிறன்மனை விழைசலின்‌ பயன்‌ 
கூறப்பட்ட, (௬) 


ர£டு௪ இருக்குறள்‌ [அதம்‌: 


பிறணில்‌ விழையாமையின்‌ இறப்புக்‌ கூறுவன வருமிஞு. 

குறள்கள்‌ ; ்‌ 

௧௪௭. அறனியலா னில்வாழ்வா னென்பான்‌ பிறனியலாள்‌ 
பெண்மை நயவா தவன்‌. 


(இ-ள்‌.) பிறன்‌ இயலாள்‌ - பிறனுக்கு உரியளரம்‌ 
அவண்‌ இயல்பின்வழி நிற்பவளுடைய, பெண்மை - பெண்‌ 
மைக்குணத்தை, நயவா தவன்‌ - (களவிற்‌ கொள்ள) விரும்‌ 
பாதவன்‌, அறன்‌ இயலான்‌ - அறவியல்போடு, இல்வாழ்‌ 
வான்‌ என்பான்‌ - இல்வாழ்வான்‌ என்று சிறப்பித்துக்‌. 
கூறப்படுதற்‌ குரியன்‌. 

(இ - து. பிறன்மனை விழையாதவனே இல்வாழ்வான்‌. 

இயலான்‌ என்பதில்‌ ஆன்‌ உருபு உடனிகழ்ச்சிக்கண்‌ வக்தது. 
என்பான்‌ என்றது எனச்‌ சிறப்பித்துக்‌ கூறப்படுவான்‌ என்றவாறு ;. 
£ வேளாளனென்பான்‌ விருச்திருச்ச வுண்ணாதான்‌ * என்புழிப்‌ 
போல, பெண்மைக்‌ குணமாவன அச்சம்‌ நாணம்‌ மடம்‌ பயிர்ப்பு: 
என்பன, பயிர்ப்பை இலேசாற்‌ நழுவி அச்சு காணு மடனுமுர்‌ 
அறுத்த - நிச்சமும்‌ பெண்பாற்‌ குரிய வென்ப” என்றார்‌ ஆசிரியர்‌ 
தொல்காப்பியனுநம்‌ (களவியல்‌ - ௮). இவற்றின்‌ விளக்கத்தை 
நக்கீரனார்‌ பொருளுரையிற்‌ காண்க, இப்‌ பெண்மைக்‌ குணம்‌. 
நான்கும்‌ மகளீர்‌ கற்புக்குக்‌ காவலாய்‌ நிற்பன, இச்‌ காவலை அழித்‌ 
தன்றிப்‌ பிறன்மனையாள்‌ தோள்சோய்த லியலாதாகலின்‌, பிறன்‌ 
மனை விழைவான்‌ அவ்‌ வாணைக்‌ கவர்ச்து கொள்ள விரும்புதல்‌ ஒரு 
தலையாதவின்‌ £ பெண்மை நயவாதவன்‌ ” என்றார்‌. 

பிறனில்‌ விழையாமை இல்வாழ்வார்க்குச்‌ நறெப்பென்ற திக்‌ 
குறள்‌. (௪), 

ஏனை மூவர்க்கும்‌ ௮௮ சிறப்பாதல்‌ கூறுவ வருங்‌ குறள்‌? 


௧௪௮. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்‌ 
கறனொன்றோ வான்ற வோழுக்கு. 


்‌ இல்லறம்‌] பிறனில்‌ விழையாமை I ஈ௫டு 


(இ-ள்‌.) பிறன்மனை சோக்காத_பிறன்மனையாளை 
(அடைய விரும்பி உள்ளத்திற்‌) குறியாத, பேராண்மை - 
பெரிய அண்டகைமை, சான்றோர்க்கு - (அறிவு ஓழுக்கங்‌ 
களில்‌) நிறைக்தவருக்கு, (ஆன்ற) அறன்‌ ஒன்றோ - (கிரம்‌ 
பிய) இல்லற மாவ தொன்றுதானோ 2 ஆன்ற ஒழுக்கு - 
நிரம்பிய ஒழுக்கமுமாம்‌, 


(இ - து.) பிறன்மனை விழையாமை எல்லாருக்கும்‌ இறந்த 
ஒழுக்கமாம்‌, 

மேல்‌ *அறணியலா னில்வாழ்வான்‌ ” என்‌ மையின்‌ ஈண்டு 
அதனாவது இல்லறம்‌ என்பது பெறப்படும்‌, ஆன்ற வென்பது அறத்‌ 
அக்குங்‌ கூட்டப்பட்ட. புறப்பகைகளை அடக்கும்‌ ஆண்மை 
யுடையார்க்கும்‌ அகப்பகையாகிய காமத்தை அடக்குதல்‌ அரிதாத 
லின்‌ அதனை அடக்கியோரது ஆண்மையைப்‌ பேராண்மை என்றார்‌. 
பிறன்மனை கோச்காமை ஆண்மையிற்‌ பெருமையுடைத்‌ தெனவே 
பிறன்மனை நோக்கல்‌ பெண்மையிற்‌ சிறுமையுடைத்‌ தென்பதும்‌ 
பெறுதும்‌. ஆண்மையாவ து ஆளுர்தன்மை என்றார்‌ நர்சினார்க்‌ 
கீனியர்‌. சன்‌ உள்ளத்தை அடக்கி ஆள வலனின்றிப்‌ பிறன்மனை 
விழைவான த அண்மை தனக்குரிய தன்மையிற்‌ பிழைத்ததாம்‌, 
பிழைத்த ஆண்மை பிழையாப்‌ பெண்மையிற்‌ ரூழ்மையாதல்‌ ஆூரி' 
யா்‌ கருத்தாயிற்‌று. என்னை ? மேற்‌ * பெண்ணேவல்‌ செய்தொழுகு. 
மாண்மையி னாணுடைப்‌ பெண்ணே பெருமை யுடைத்து ' (குறள்‌ - 
௯௦௭) என்றாராகலின்‌ என்பது. 


இவை யீரண்டு பாட்டானும்‌ பிறனில்‌ விழையாமையின்‌ 
சிறப்புக்‌ கூறப்பட்ட ௮. (a} 


பிறனில்‌ விழையாமையின்‌ பயன்கூறுவன வருமிரு குறள்கள்‌ : 


௧௪௯. ஈலக்குரியார்‌ யாரேனி னாமரீர்‌ வைப்பிற்‌ 
பிறற்குரியா டோடோயா தார்‌. 


௫௭௬ இருக்குறன்‌ [அறம்‌ 


(இ-ள்‌.) காமநீர்‌ வைப்பின்‌ - ௮ச்சச்தரும்‌ கடலால்‌ 
சூழப்பட்ட உலகத்தில்‌, கலக்கு உரியார்‌ - எல்லா சன்மை 
களும்‌ எப்தற்குரியார்‌, யார்‌ எனின்‌ - யாவர்‌ என்றால்‌, 
பிறற்கு உரியாள்‌ - பிறனுக்கு உரியவளஅ, தோள்‌ தோயா 


தார்‌ - தோளைச்‌ சேராதவர்‌. 

(இ - து.) பிறன்மனை விழையாதார்‌ இம்மையில்‌ எல்லா நன்‌ 
மைகளையும்‌ பெறுவர்‌. 

நலத்துக்கு எனற்பாலது ஈலக்கு என அக்துச்சாரியை 
குறைந்து நின்றது. காம்‌ என்பது அச்சக்‌ குறிப்புணர்த்துவதோ 
ருரிச்சொல்‌. ௮ஃ்‌இண்டு அகரச்சாரியை பெற்று சாம வென நின்‌ 
றது,  *பேகாம்‌ உருமென வராஉங்‌ இளவி - யாமுறை மூன்று 
மச்சப்பொருள? என்பது தொல்காப்பியம்‌ (உரியியல்‌ - ௬௭). 
சண்‌ வரம்பறியாப்‌ பரப்பும்‌ கோல்‌ நிலை அறியா ஆழமும்‌ ஓய்வு 
காணாப்‌ புரட்சியும்‌ முடிவுசாணா முழக்கமு முடைய தாதலின்‌ அச்‌ 
சம்‌ தரும்‌ கடல்‌ என்றார்‌. இல்லிறப்பானுக்கு அச்சம்‌ இகவாதர்க 
(குறள்‌ - ௧௪௬) இல்விறவானுக்கு, அச்சர்‌ தருவனவற்றால்‌ அவன்‌ 
சூழப்பட்டிருப்பினும்‌, அச்சம்‌ இல்லே யென்பது குறிப்பிற்‌ பெற 
£ காமநீர்‌ வைப்பிற்‌ பிறற்குரியா டோடோயா தார்‌ ? என்றார்‌. அச்‌ 
சத்தைத்‌ தரத்தக்க ஆரவாரம்‌ புறத்தே காணப்படினும்‌ அகத்தே 
அமைதி நிறைந்திருப்பது கடலாசலால்‌, புறவாரவாரம்‌ பெரிதாயி 
னும்‌ பிறனில்‌ விழையார்‌ ௮௧ அமைதியுடையார்‌ என்பஅும்‌ குறிப்பிற்‌ 
பெறப்படும்‌. அளவிடப்படாப்‌ பொருளுடைமையும்‌ சட்ற்குண்டு, 
உலகத்திற்கும்‌ அஃதண்டு, வைப்பு--உலகம்‌; முன்னும்‌ £வானென்‌ 
னும்‌ வைப்‌ ? பென்றார்‌ (தறன்‌ - ௨௪). அளவறியாப்‌ பலபண்டம்‌ 
வைத்து நிறைத்த பண்டசாலை போல்வதாகலின்‌  வைப்பாயிற்று. 
வளமுடைக்‌ கடல்குழ வளமுடையுலகத்‌ அள்ள அவர்‌ “ஈலக்குரியார்‌' 
எனவே அவ்‌ வளத்தானாம்‌ ஈலமெல்லாம்‌ அவர்‌ எய்தற்‌ குறியா ராம்‌, 

* வைப்பில்‌ ஈலக்குரியார்‌ £ என்றதால்‌ பிறன்மனை விழையார்ச்‌ 
குரிய இம்மைப்‌ பயன்‌ கூறியதா மிக்‌ குறள்‌, (௯) 

மறுமைப்பயன்‌ கூறுவது வருங்‌ குறள்‌ ! 


இல்லறம்‌] பிறனில்‌ விழையாமை ௫௭௪௭ 


௧௫௦. அறன்வரையா னல்ல செயினும்‌ பிறன்வரையாள்‌ 
பெண்மை நயவாமை நன்ற. 


(இ-ள்‌. அறன்‌ வரையான்‌ - (ஒருவன்‌) அறத்தைச்‌ 
(சனக்கு) உரிமையாகச்‌ செய்த கொள்ளாதவனாக, அல்ல 
செயினும்‌ - (அறம்‌) அல்லாதவற்றைச்‌ செய்தாலும்‌, பிறன்‌ 
வரையாள்‌ - பிறன்‌ ஒருவனுடைய எல்லைக்கண்ணே நிற்பவ 
ருடைய, பெண்மை - பெண்மையை, ஈயவாமை - விரும்பா 
திருப்பது (ஒன்றும்‌ அவனுக்கு உண்டாயின்‌), ஈன்று... 
(அஅவே) அறமாம்‌. (எனவே அதுவே அறப்பயனைத்‌ 
திருமென்பதாயிற்று.) 

(௫ - து.) பிறன்‌இல்‌ விழையாமை அறத்தின்‌ பயனாயெ மறு 
மைப்‌ பேற்றைத்‌ தரும்‌. 

ஈன்று - அறன்‌ ; “வீழ்நாள்‌ படாமை நன்றாற்றின்‌ (குறள்‌ - 
௩.௮) என்றதும்‌ காண்க, அல்‌ குறனே அறத்தின்‌ மறுமைப்பயனுங்‌ 
கூறிற்று, £ அல்ல செயினும்‌ ' என்பது செய்யாமையே கறக்குது 
எனப்‌ பொருள்‌ தருதலால்‌ உம்மை ௪ திர்மறைக்கண்ண ௮. 

இவை இரண்டுபாட்டானும்‌ பிறனில்‌ விழையாமையின்‌ பயன்‌ 
கூறப்பட்டது. (௧௮). 

இவ்‌ வதிகாரத்தில்‌, முதல்‌ நான்கு குறள்களாற்‌ பிறனில்‌ விழை 
தீலின்‌ இழிவும்‌, அடுத்த இரண்டு குறள்களால்‌ அசன்‌ பயனும்‌, 
அடுத்த இரண்டு குறள்களால்‌ பிறனில்‌ விழையாமையின்‌ சிறப்பும்‌, . 
இறுதி யிரண்டு குறள்களால்‌ அதன்‌ பயனும்‌ கூறப்பட்டன. 


௧௬. போறையுடைமை 


அஃதாவது ஒருவன்‌ தம்பக்கல்‌ பிழை செய்தவழித்‌ தாம்‌ 
அவனை ஓறக்க முற்படாது அதைப்‌ பொறுத்திருத்‌ சல்‌. ஒருவன்‌ 
பிறன்மனை விழைந்தொழுகின்‌, அவன்‌ அப்‌ பிறன்பல்கல்‌ பிழை 
செய்சுவனாரின்றான்‌, பினழசெய்யப்பட்டான்‌ அதனை அறிர்தவழிப்‌ 
பிழை செய்தானை ஒறுக்கச்‌ கருதல்‌ இயல்பு. அஃதே யன்றியும்‌ அப்‌ 
பிழையை அயலார்‌ அறிந்தவழி அவர்‌ பிழை செய்தானைவிட்டுப்‌ 
பிழை செயப்பட்டானை இகழ்ச்து பேசலும்‌ இயல்பு. -அங்கனமவர்‌ 
'பேசலும்‌ பிழை, இவையே யன்றியும்‌ கற்பு நிலைதவறிப்‌ பிறன்வயப்‌ 
பட்ட மனையாளும்‌ தன்னைக்கொண்ட கொழுஈன்பாற்‌ பிழைசெய்தவ 
ளாடின்றாள்‌. இங்கனம்‌, ஒருவன்‌ பிறன்மனை விழைக்தொழுக 
லான்‌, அவனும்‌, அப்பிறன்‌ மனையும்‌, அயலா ரும்‌ ஆகிய முத்திறத்தா 
ரும்‌ அப்‌ பிறன்பச்சல்‌ பிழை செய்தவர்க ளாகின்றார்கள்‌. அம்‌ மூவர்‌ 
பிழையினையும்‌ பிழைசெயப்‌ பட்டானவ்வொருவன்‌ பொறுக்கு 
மிட சீறுப்‌ பொறையுடைமை இறர்துகாட்டுமாசலின்‌ இன பிறனில்‌ 
விழையாமையின்‌ பின்‌ வைக்கப்பட்டது, இவ்‌ விசாரத்தில்‌ 
பொறையுடைமையின்‌ சிறப்பும்‌ பயனும்‌ பொறுக்கப்படும்‌ பிழையின்‌ 
வகையும்‌ முறையே கூறுவான்‌ வைத்த ஆசிரியர்‌ முதற்கட்‌ 
-பொறையுடைமையின்‌ இறப்புச்‌ க அகன்றார்‌. 

௧௫௧. அகழ்வாரைத்‌ தாங்கு நிலம்போலத்‌ தம்மை 

யிகழ்வார்ப்‌ போறுத்த றலை. 

(இ-ள்‌.) அகழ்வாரை - (தன்னைக்‌) தோண்டுகின்ற 
வரை; தாங்கும்‌ - (விழாமற்‌) சுமக்கும்‌, நிலம்‌ போல - நிலத்‌ 
தைப்போல, தம்மை இகழ்வார்‌ - தம்மை இகழ்வாரை, 
பொறுத்தல்‌ கலை - பொறுச்சல்‌ தலைமையான அறமாம்‌, 

(இ - த.) பொறையுடைமை சிறந்த அறமாம்‌. 

இகழ்தல்‌ மிசையாயின சோல்லுதலே யன்றிச்‌ செய்சலுமாம்‌, 
தன்னை வேட்டுமவனைத்‌ தாங்கு நிலம்‌ போல எனவே, தம்மைக்‌ 


பொல றயுடைமை ரர௫௯ 


கொன்றாலன்ன பிழை செய்தாரையும்‌ பொறுத்தல்‌ இறந்த அறமாம்‌ 
என்பது பெறப்படும்‌. . 
பிழையைப்‌ பொறுக்க வேண்டுமென்ற இக்‌ குறள்‌. (௧) 
மறக்கவும்‌ வேண்டுமென்பது வருங்‌ குதள்‌$ 
௧௫௨. போறுத்த லிறப்பினை யென்று மதனை 
மறத்த லதனினு நன்று. 


(இ-ள்‌.) (பொறுத்தல்‌ இறக்க அறமாகலால்‌,) என்‌ 
அம்‌ - ஏக்‌ காலத்திலும்‌, இறப்பினை - (பிறா செய்க) மிகை 
யினை, பொறுத்தல்‌ - பொறுக்க ; அரனை மறத்தல்‌ - அம்மிகை 
யினை உட்கொள்ளாது அப்பொழுதே மறகதுவிடுதல்‌, அத 
னினும்‌ ஈன்று - அப்‌ பொறுச்சலினும்‌ கல்லது. 

(௫ - து.) ஒருவன்‌ செய்த பிழையைப்‌ பொறுத்தவினும்‌ மறத்‌ 
தல்‌ ஈன்று, 

இறப்பு - மிகுதி, ௮௮ மேற்கூறியவாவ சொற்பற்றியும்‌ செயல்‌ 
பற்றியும்‌ இருவகைப்படும்‌. பொறுத்தாலும்‌ செய்யப்பட்ட பிழை 
உள்ளத்திருத்‌ லின்‌ அதனை மறத்தல்‌ ஈன்றென்றார்‌, அப்பொழுதே 
மறத்தல்‌ ஈன்றெனப்பட்டது மேலே *ஈன்றல்லசன்றே மறப்பது 
ஈன்று ? (தறள்‌-௧௦௮) என்றாராகவின்‌. பொறுத்தல்‌ என்பன வியங்‌ 
கோள்‌, மறத்தல்‌ என்பத வினைப்பெயர்‌, பொறுத்தலினும்‌ ஈன்று 
என்றசால்‌ பொறையுடைமை சன்று என்பதாயிற்று, அல்லதாஉம்‌ 
பொ அத்தலையும்‌ வினைப்பெயராக்கொண்டு ஈன்றென்பசை முன்னுங்‌ 
கூட்டி இறப்பினைப்‌ பொறுத்தல்‌ என்ற ஈன்றென்பது மொவ்வும்‌, 

பொறையுடைமை ஈன்றென்ற இச்‌ குறள்‌. (௨) 

௮௮ வன்மையுமாம்‌ என்பது வருங்‌ குறள்‌ : 

௧௫௩. இன்மையு ளின்மை விருந்தொரால்‌ வன்மையுள்‌ 


வன்மை மடவார்ப்‌ போறை. 


(இ - ள்‌.) இனமையுள்‌ .. இன்மை - (ஒருவனுக்கு) 
வஅமையுள்ளூம்‌ வறுமையாவ ௮, விருக்து ஓரால்‌ - விருக்இ 


ரா௬௰ - இருக்கு றன்‌. [அறம்‌ 


னரைப்‌ (பேணாது) விலக்குதல்‌. (அத போல) வன்மையுள்‌ 
வன்மை - வன்மையுள்ளும்‌ வன்மையாவது; மடவார்‌ - (அவ: 
தறியாது மிகைசெய்ச) அறிவிலாரை, பொறை - பொறுத்‌ 
தல்‌. ்‌ 


(இ _ து.) பொறையுடைமை ஒருவற்கு வலிமையாம்‌. 


£உடைமையு ளின்மை' விருந்தோம்ப லோம்பா மடமை ” 
(குறள்‌-௮௯) என்றாராகலின்‌ ஈண்டும்‌ அதனை வலியுறுத்தி “இன்‌ 
மையுளீன்மை விருக்சொரால்‌? என்றார்‌. விருக்தோம்பாமை வறுமை. 
யாதற்கு ஆண்டுக்‌ கூறியவற்றை ஈண்டும்‌ தர்துரைத் அக்‌ கொள்க, 
₹ இன்மையுள்‌ இன்மை ” £₹வண்மையுள்‌ வன்மை ? என்பன * இன்‌ 
பத்து ளீன்பம்‌? (தறள்‌-௮௫௪) ' செல்வத்துட்‌ செல்லம்‌ * (குறள்‌-: 
௪௧௧) என்புழிப்‌ போல அவற்றின்‌ மிகுதி குறித்தன. ஓடு நீரைத்‌ 
தடுத்து கிறுக்தின்‌ அஃது ஆற்றலின்‌ மிகுமாறுபோல ஒறுக்க. 
ஓடும்‌ உள்ளத்தை ஓடா தடக்கிப்‌ பொறுத்தவழி அஅவு மாற்ற 
லின்‌ மிகுமென்பது உளவிய லாதலின்‌ £ வன்மையுள்‌ வன்மை. 
பொறை ” என்றார்‌. “அகரமுதல £ என்னுங்‌ குறள்போல இதுவும்‌ 
எடுத்துச்‌ சாட்டுவமை, இவ்வுவமையின்‌ விளக்கம்‌ ஆண்டுக்‌ கூறப்‌ 
பட்டத. 

பொறையுடைமை வன்மையா மென்ற திக்‌ குறள்‌. (௬) 


சால்புமா மென்பது வருங்‌ குறள்‌ ; 


௧௫௪. நிறையுடைமை நீங்காமை வேண்டிற்‌ போறை: 
போற்றி யோழுகப்‌ படும்‌. [யுடைமை 


(இ-ள்‌.) (ஒருவன்‌) நிறையுடைமை - சால்புடைமை, 
நீங்காமை வேண்டின்‌ - (தன்கணின்று) நீங்காமையை 
வேண்டுவாஞாயின்‌, (அவனால்‌) பொறையுடைமை - பொறை 
யுடைமையான ௮, போற்றி - (தன்கண்‌ அழியாமற்‌) காத்து, 
ஒழுகப்படும்‌ - ஒமுகப்படல்‌ வேண்டும்‌. 


இல்லறம்‌] பொறையுடைமை எக 


(இ - து.) பொறையுடையார்‌ சான்றோராவர்‌, 

சால்புடைமையாவது அறிவு ஒழுக்கம்‌ முதலிய மேன்மைகள்‌ 
யாவும்‌ நிறைந்திருத்தல்‌; மேன்மக்களைச்‌ சான்றோ ரெனலுங்‌ காண்க, 
நிறை யென்பது தனிவினைப்‌ பெயர்‌. நிறைவு, நிறைதல்‌, நிறைய, 
நிறைர்க முதலிய வினைவிகற்பங்களெல்லாம்‌ இசனடியாகப்‌ பிறக்‌ 
கும்‌, குறைக்கு மறு தலையான இக்‌ நிறையும்‌ வேறே, நிறு என்னும்‌ 
பகுதியடியாகப்‌ பிறந்த நிறை என்னும்‌ பண்புப்‌ பெயரும்‌ வேறே. 
பிற்‌ கூறிய நிறை ஆண்மைக்குணத்தி னொன்‌ அ, களவிய லரை 
கண்ட அரிரியர்‌ நக்கீரனார்‌ £ தலைமகற்கு அறிவு நீறை ஓர்ப்புச்‌ 
கடைப்பிடி. என்பன குணம்‌............ நிறையென்பத என்னோ 
வெனின்‌ காப்பன காத்துக்‌ சடிவன கடிந்து ஒழுகும்‌ ஒழுக்கம்‌,” 
என்றார்‌, இப்‌ பொருளும்‌ ஈண்டைக்கு ஒவ்வும்‌. மணக்குடவர்‌ இப்‌ 
பொருளே கொண்டார்‌, 

பொறையுடைமை சால்பா மென்ற இக்‌ குறள்‌, (௪) 


மதிப்புடைமையுமா மென்ப வருங்‌ குறள்‌ : 


௧௫௫. ஒறுத்தாரை யோன்றாக வையாரே வைப்பர்‌ 
போறுத்தாரைப்‌ போன்போற்‌ பொதிந்து. 


(இ-ள்‌) ஒறுத்தாரை - (தமக்குத்‌ தீங்கு செய்தாரைப்‌ 
பொறாத) ஒறுத்தவரை, ஒன்றாக - ஒரு பொருளாக, 
வையார்‌ - (அறிவுடையார்‌ தம்‌ மனத்துட்‌) கொள்ளார்‌ ; 
(அவ்‌ வறிவுடையாரே) பொறுதீதாரை - (தீங்கு செய்தா 
ரைப்‌) பொறுத்தவரை, பொன்‌ போல்‌ - பொன்னைப்‌ போல, 
பொதிந்து வைப்பர்‌ - (தம்‌ உள்ளத்திற்‌) பிணித்த வைப்பா. 

(இ - து.) பொறையுடையார்‌ அறிவுடையோரால்‌ ஈன்கு மதில்‌ 
கப்படுவர்‌, 

பொதிதல்‌ - பிணித்தல்‌, ஒறத்தார்‌ பொறையுடைமையிற்‌ 
பிழைத்தா ராகலின்‌ அவர்‌ அறிவுடையார்‌ மதிப்பிற்கு உரியரல்ல 
சாயீஞார்‌. “பொல்‌ போல்‌? என்றார்‌ உலோகங்கள்‌ பலவற்றுள்ளும்‌ 

11 


௬௨ திருக்குறள்‌ [அறம்‌ 


அருமையும்‌ அழகும்‌ மதிப்பும்‌ இறந்து நிற்றலோடு வன்மை மிக்கு 
எத்துணை மெல்லிதாக அடித்துப்‌ பரப்பினும்‌ ஒடியாது நின்று 
பொறுமை காட்டுவது பொன்னாகலின்‌. 
இவை ஐர்து பாட்டானும்‌ பொறையுடைமையின்‌ இறப்புச்‌ 
சொல்லப்பட்டது. (௫) 
பொறுமையுடைமையின்‌ பயன்‌ கூறுவன வரு மிரண்டு 


குறள்கள்‌ £ 


௧௫௬. ஒறுத்தார்க்‌ கொருகாளை யின்பம்‌ போறுத்தார்க்குப்‌ 
பொன்‌ றுக்‌ துணையும்‌ புகழ்‌. 


(இ-ள்‌.) ஒறத்தார்க்கு - (தமக்குத்‌ தீங்குசெய்தானைப்‌ 
பொரு) ஒறுத்தவர்க்கு (உண்டாவஅ), ஒரு சாளை இன்‌ 
பம்‌ - (உறுத்த அவ்‌) வொருகாகா யின்பமே; பொறுத்‌ 
தார்க்கு - (அவனைப்‌) பொறுத்தவர்க்கு (உண்டாவதோ); 
பொன்றுர்‌ அணையும்‌ - (சாம்‌) சாமளவும்‌, புகழ்‌ - (தாம்‌ 
செத்தபின்னும்‌ அழியாது உலகம்‌ உள்ளளவும்‌ நிற்பதாயெ) 
புகழாம்‌. 

(இ - தூ.) பொறையுடையார்‌ இம்மையிற்‌ புகழ்‌ பெறுவர்‌, 

ஒருசாளை இன்பமாவஅ அம்‌ காள்‌ ஒன்றினும்‌ கருதியது முடித்‌ 
தேம்‌ என்னும்‌ தருக்கால்‌ வரும்‌ பொய்யின்பம்‌, கல்லது செய்து 
எந்‌ நாளும்‌ அழியாத புகழைப்‌ பெற்றோம்‌ என்னும்‌ கருத்தால்‌ 
வரும்‌ இன்பம்‌ தம்‌ வாழ்சாள்‌ உள்ளளவும்‌ மாறாத மெய்யின்பமா 
மென்ப தறிக. நிலையில்லாவுலகத்து நிலயுடையது புகழாதலை 
“ஒன்றா வுலசத்‌ அயர்ச்த புகழல்லாற்‌-பொன்றாஅ நிற்பதொன்றில்‌ ? 
(குறள்‌ - ௨௩௩) என ஆரியர்‌ மேற்‌ கூறுமாற்றுற்‌ காண்க, 

இம்மைப்‌ பயன்‌ கூறிய இச்‌ குறள்‌. (௬) 

மறுமைப்‌ பயன்‌ கூறுவது வருங்‌ குதள்‌ : 

௧௫௭. திறனல்ல தற்பிறர்‌ சேய்மினு கோகொக்‌ 
தறனல்ல செய்யாமை ஈன்று. 


. இல்லறம்‌] பொறையுடைமை ர 


(இ-ள்‌) பிறா, இறனல்ல - செய்யத்‌ தகாத 
வற்றை, தன்‌ - தன்னிடதே, செய்யினும்‌ - செய்தாலும்‌, 
(கான்‌) கோ - (அப்‌ பிறருக்கு அதனால்‌ வரும்‌ மறுமைக்‌) 
அன்பத்அக்கு, கொந்து - பரிர்து, (அவர்‌ பால்‌) ௮அறனல்ல?' 
(ஓறுக்குங்‌ கருத்தோடு தனக்கு) அறமல்லாதவற்றை, செய்‌ 
யாமை - செய்யாதிருத்தல்‌, ஈன்று - (ஒருவனுக்கு அறமாகி 
மறுமையிலும்‌) ஈன்மை பயக்கும்‌. 
(௫ - து. பொறையுடைமை மறுமைப்‌ பயனைத்‌ தரும்‌. 
செய்யினும்‌ என்பது செய்தவிழிவு, அதைச்‌ செய்யினும்‌ எனப்‌ 
பொருள்படுதலால்‌ உம்மை இழிவு சிறப்பு, ௮றனல்ல என்றதால்‌ 
அவை செய்யாமை அறம்‌ என்பது பெறுதும்‌, அறத்தின்‌ பயன்‌ 
மறுமைக்கு ஈன்றாதல்‌ முன்னர்க்‌ கூறினாம்‌, எனவே இது மறுமைப்‌ 
பயன்‌ கூறியதாதல்‌ கண்டுகொள்க. இதற்‌ நியையவே இறனல்ல 
செய்வார்‌ தர்‌ திவினைப்‌ பயனாக மறுமையில்‌ கிரயத்‌ அன்பத்துக்‌ 
காளாவார்‌ என்பது பட ரோ? என்றார்‌, ரோ என்பது முதனிலேப்‌ 
பெயர்‌. இறனல்ல செய்தாரைப்‌ பொறுத்தலே யன்றி அவர்க்குள 
தாகும்‌ நிரயத்‌ அன்பத்துக்கு இரங்குவர்‌ சான்றோர்‌ என்பதனை, 
£ தம்மை யிகழ்ந்தமை சாம்பொறுப்ப தன்றிமற்‌ 
றெம்மை யிகழ்ச்ச வினைப்பயத்தா_ லும்மை 
யெரிவாய்‌ நிரயத்‌அ வீழ்வர்கொ லென்று 
பரிவஅஉஞ்‌ சான்றோர்‌ சடன்‌ ' 
என்ற நாலடி (௫௮) யினும்‌ காண்க, 
இவை யிரண்டு பாட்டானும்‌ பொழறையுடைமையின்‌ பயன்‌ 
கூறப்பட்டது, (௪) 
பொறையுடையார்‌ பொறுக்கும்‌ பிழைவகைகளுள்‌ ஒன்று 
கூறுவது வருங்‌ குறள்‌ 2 
௧௫௮. மிகுதியான்‌ மிக்கவை சேய்தாரைத்‌ தாந்தம்‌ 
தகுதியான்‌ வென்று விடல்‌. 


ர௬௪ - திருக்குறள்‌ [அறம்‌ 


(இஃ ள்‌.) மிகுதியான்‌ - மனச்‌ செருக்கால்‌, மிக்கவை 
(தம்மிடத்துச்‌) தீங்கு, செய்தாரை - செய்தவரை, தாம்‌; 
தீம்‌ தகுதியான்‌ - (அறி ?2வுடையோர்‌) தம்முடைய பொறுமை 
யால்‌, வென்று விடல்‌ - வென்று விடக்‌ கடவர்‌. 

(௫ - து.) செய்கையாற்‌ பிழைத்தாரைப்‌ பொறுமையால்‌ 
வென்று விடலாம்‌, 

பொதையின்றிப்‌ பிழை செய்தாரை ஒறுக்க முயன்ற வழி ௮௮ 
கைகூடினும்‌ கூடும்‌; கூடாமற்‌ போயினும்‌ போம்‌. கூடாவழி 
முயற்‌ வறிதாடித்‌ தோல்வியும்‌, கூடியவழி அவர்‌ ஆன்றோர்‌ 
மதிப்பை இழத்தலோடு தாஞ்‌ செய்தது அறனல்ல தாக மறுமைப்‌ 
பயனையும்‌ இழப்பதொரு தலை, ஆதவின்‌ ஒறுத்தல்‌ எவ்வாற்றானும்‌ 
தோல்வி யாயிற்று, பொறுத்தலோ பொன்றும்‌ துணையும்‌ புகழாக்கி 
மறுமைக்கும்‌ ஈன்றாதலால்‌ வெற்றியாயிற்று, 

செயலாற்‌ பிழைத்தாரைப்‌ பொறுத்தல்‌ கூறிய திக்‌ குகள்‌, (௮) 

சொல்லாற்‌ பிழைத்தாரைப்‌ பொறுத்தல்‌ கூறுவது வருமிரு 
குறள்கள்‌ : 


௧௫௯. துறந்தாரிற்‌ றாய்மை யுடைய ரிறந்தார்வா 
யின்னாச்சோ னோற்கிற்‌ பவர்‌. 


(இ-ள்‌.) இறந்தார்வாய்‌ - (நெறியைக்‌) கடர்தார்‌ 
வாயினின்று (வரும்‌), இன்னாச்‌ சொல்‌ - கொடிய சொத்‌ 
களை, நோற்கிற்பவர்‌ - பொறுக்க வல்லவர்‌, (இல்லறக்தாரே 
யாயினும்‌) துறக்தாரின்‌ - அற்தவரைப்போல்‌, தூய்மை. 
யுடையர்‌ - தூயகன்மை யுடையராவா. 
(௫ - த.) தீச்‌ சொற்களைப்‌ பொறுப்பவர்‌ அறவியர்‌ போல்‌ 
வார, 
தாய்மை - அகத்தழமுக்கன்மை, வாய்‌ என்றார்‌ தீய சொல்லே 
யன்றி ஈற்சொல்‌ பயின்றறியாத தென்பதற்கு. இறச்தார்வாய்‌ ஃ 


இல்லறப்‌] பொறையுடைமை ஈ௬௫ 


இறர்தாரிடத்து எனினுமாம்‌. சோற்றல்‌ தவமா தலின்‌ அறர்தாரிழ்‌ 
அய்மை யுடையர்‌ என்றார்‌. இன்‌ உருபு உவமப்பொருவு. ரோற்‌ 
இத்பவர்‌ என்பதில்‌ இல்‌ என்பது ஆற்ற லுணர்த்துவதோர்‌ இடைச்‌ 
சொல்‌, 
இச்சொல்லைப்‌ பொழப்பார்‌ ரோற்பா ரென்றதிக்‌ குறள்‌. (௧) 
அவர்‌ பொறுப்பாரிற்‌ றலேமையுடையா ரென்பது வருங்‌ குறள்‌; 


௧௬௦. உண்ணாது நோற்பார்‌ பெரியர்‌ பிறர்சோல்லு 
மின்னாச்சோ னோற்பாரிற்‌ பின்‌. 


(இ-ள்‌.) உண்ணாது - (ஊனாதியவற்றை) உண்டலைத்‌ 
தவிர்க்‌, கோற்பார்‌ - (பச சோய்‌ முதலியவற்றைப்‌) 
பொறுப்பவர்‌, பெரியர்‌ - (எல்லாரினும்‌) பெரியராவர்‌ ; 
(ஆயினும்‌) பிறாரசொல்லும்‌--, இன்னாச்சொல்‌ - தீச்‌ சொற்‌ 
களை, கோற்பாரின்‌ - பொறுப்பவரின்‌, பின்‌ - பின்‌(னாகவே 
அவர்‌ பெரியராவஅத). 

(இ - து. இகழ்வாரைப்‌ பொறுப்பார்‌ நோற்பாரிற்‌ பெரியர்‌. 

பிறர்‌ . அறிவிலாதார்‌. பெரியர்‌ என்பது ஆக்கவினைக்குறிப்‌ 
புச்‌ சொல்‌, ஆவர்‌ என ஆக்கச்‌ சொல்‌ வருவித்‌ அரைக்கப்பட்ட து, 
நோற்பாரின்‌ என்பதில்‌ இன்னுருபு எல்லைப்‌ பொருட்டு. பசிநோய்‌ 
முதலியன யாதானு மொரு காரணம்பற்றி மறையும்‌. தீச்சொல்லா 
னாம்‌ கோயேர, ₹ தியினாற்‌ சுட்டபுண்‌ உள்ளா அ மாராதே--வாயினாற்‌ 
சுட்ட வடு (குறள்‌ - ௧௨௯) என்றவாறு மாறாத கோயாசலின்‌ ௮௪ 
னைப்‌ பொறுப்பாரின்‌ பினனாயினர்‌ உண்ணா நோற்பார்‌. 

இவை இரண்டு பாட்டாலும்‌ பிறர்‌ மிகைக்கச்‌ சொல்வியன 
பொறுத்தல்‌ கூறப்பட்ட து. (௧௦) 

இவ்‌ வதிகாரத்தில்‌ முதல்‌ ஐர்து குறள்களாற்‌ பொறையுடை 
மையின்‌ இறப்பும்‌, அடுத்த இரண்டு குறள்களா லதன்‌ பயனும்‌, 
அடுத்த குறளால்‌ தீச்‌ செயலைப்‌ பொறுத்தலும்‌, இறுதி யிரண்டு 
குறள்களால்‌ தீச்சொற்களைப்‌ பொறுத்தலும்‌ கூறப்பட்டன. 


es 


௧௭. அழுக்காறாமை 


அஃதாவது, பிறர்‌ இக்சங்‌ கண்டு பொறாமை கொள்ளாகிருச்‌ 
தல்‌. இது பொறையுடைமையோடு ஒருபுடை ஒப்பதாதலின்‌ மேலை 
யதிகாரத்தோ டிதற்குள்ள இயைபு கண்டுகொள்க. அழுக்காறு 
என்பது ஒரு சொல்‌ என்றார்‌ பரிமேலழகர்‌. ஒருசொல்‌ நீர்மைப்‌ 
பட்டதென்பஅ அவர்‌ கருத்துப்போலும்‌. முதனிலை யிஐதி யொற்‌ 
றிரட்டியும்‌ இயல்பின்‌ நின்‌ அ காலவிடைநிலை முதலிய புணர்க்தம்‌ 
காலங்காட்டு மியற்கை குற்றுகர வீற்றவாய ஈசெழுத்தொருமொழி 
கட்‌ சண்ணன்றி இரண்டிறர்‌ இசைக்கும்‌ தொடர்மொழிகட்கண்‌ 
காண்டலரிது, ஆகவே, அழுக்கற்று எனவும்‌ அழுக்கஅப்பான்‌ 
எனவும்‌ ஆசிரியர்‌ வினைவிகற்பங்‌ கொள்ளுசலின்‌, அழுக்கறு என்‌ 
னும்‌ முதனிலை அழுக்கு அற என்னும்‌ இருசொற்‌ புணர்ச்து பொரு 
ளால்‌ ஒருசொல்‌ நீர்மைப்பட்டதெனல்‌ அமையும்‌, *அழுக்கற்றகன்‌ 
ராருமில்லை  (குறள்‌-கஎம்‌) என்னுமிடத்து “அழுக்காற்‌ றகன்றாரு 
மில்லை * எனப்‌ பாடங்கொண்டார்‌ மணக்குடவர்‌. ௮௮ செல்லுமா 
யின்‌ அழுக்காறு என்பது பொருளானே யன்றிச்‌ சொல்லானும்‌ ஒரு 
சொல்லே யாசலும்‌ செல்லும்‌. இத செல்லுமேல்‌ அழுக்கறு என்‌ 
னும்‌ முதனிலை பொறாமைகொள்ளெனப்‌ பொருள்படுங்‌ காரணம்‌ 
கண்டுணர்தற்‌ கரிதாம்‌, இனி இதனை இருசொல்‌ ஒருசொல்‌ நீர்‌ 
மைப்பட்ட, தாகவே கொண்டு யாங்காணும்‌ பொருட்காரணம்‌ ஒரு 
சிறிது கூறு தும்‌, அறு என்பது வகு வென்னும்‌ பொருட்டு. வகுச்‌ 
கப்பட்டது வழி. அறுக்கப்பட்டது ஆறு, ஆறெனினும்‌ வழியெனி 
னும்‌ ஒக்கும்‌. அழுக்கான ஆற்றில்‌ உள்ளத்தைச்‌ செலவிடுதல்‌ 
அழுக்கா எயிற்று, 

இவ்‌ வதிகாரத்தில்‌ அழுக்காறாமையின்‌ இறப்பும்‌ அழுக்காற்றின்‌ 
தீப்பயனும்‌ அலையிரண்ட ற்கும்‌ முறையின்‌ உரிய ஈற்பயனும்‌ இப்‌ 
பயனும்‌ முறையே கூறுவான்‌ வைத்து முதற்கண்‌ அழுக்காறாமை 
யின்‌ நெப்புக்‌ கூறுகின்றார்‌ ஆசிரியர்‌. 


அழுக்காறாமை ௬௭ 


௧௬௧. ஒழுக்காறாக்‌ கொள்க வோருவன்‌ றன்னேஞ்சத்‌ 
தழுக்கா றிலாத வியல்பு. 


(இ-ள்‌.) ஒருவன்‌--, தன்‌ கெஞ்சக்அ - தீன்‌ உள்‌ 
ளத்தின்‌ கண்ணே, அழுக்காறு இலாத இயல்பு - பொறாமை 
யில்லாத தன்மையை, ஒழுக்காறாக்‌ கொள்க - (சிறந்த) 
ஓழுக்கத்திற்குரிய கெறியாகல்‌ கொள்ளக்‌ கடவன்‌. 

(௫ - து.) பொறாமையின்மையே ஒழுக்கநெறி, ' 

ஒழுக்கமாவத செலவு ; ஈடக்கை யெனினுமாம்‌. ஓரிடத்தை 
நாடி ஈடர்து செல்வோர்‌ ஆறலை கள்வரும்‌ ஈஞ்சுடை யாவரும்‌ செஞ்‌ 
சடை. யுருவி னஞ்சுவர மண்டும்‌ விலங்கெமும்‌ இரிதரச்‌ கல்லும்‌ 
முள்ளும்‌ செறிசரு சாரற்‌ சிறுவழி செல்வின்‌ ஏதமுறுத லொருதலை 
யன்றிக்‌ குறித்த விடஞ்‌ சேர்த லரிதாசலால்‌ ஈடக்கும்‌ நெறி குற்ற 
மற்ற தன்மைத்தாக வேண்டுமென்ப எல்லார்க்கும்‌ ஒப்ப முடிந்த 
மையின்‌ ஒழுக்க ஆறு அழுக்கு ஆறிலாத இயல்பிற்றாகச்‌ கொள்க 
என்றார்‌. இங்கனம்‌ நிலத்து கெறியோ டொக்‌ ௮ உளத்து நெறியு 
மென்பார்‌ நெஞ்சத்து ? என்றார்‌. எனவே அழுக்கா அடையான்‌ 
ஒழுக்கம்‌ செவ்விதிற்‌ செல்லாது சீர்குலைக்க இடைகெட்டுப்‌ பயன்‌ 
ரெழியு மென்ற தாயிற்று, ஆகவே ஒழுக்கம்‌ செவ்விதாவதோடு 
ஒழுக்காறும்‌ அழுக்சாறிலான செவ்விதாக வேண்டுமென்பது விளங்‌ 
கக்‌ டெக்தது. 

பொருமை யின்மையே நன்னெறியென்ற இக்குறள்‌, (க) 

௮ச்செறியே பெரும்பே றென்பது வருங்‌ குறள்‌: 


௧௬௨. விழுப்பேற்றி னஃதொப்ப தில்லையார்‌ மாட்டு 
மழுக்காற்றி னன்மை பெறின்‌. 


(இஃ ள்‌.) யார்மாட்டும்‌ - யாவரிடத்தும்‌, அழுக்காற்‌ 
தின்‌ - பொறாமை கொள்ளுதலினின்‌ ற, அன்மை 
பெறின்‌ - நீங்குதலை (ஒருவன்‌) பெறுவானாயின்‌, விழுப்‌ 


௬௮ இருக்குறள்‌ [அறம்‌ 


பேற்றின்‌ - சிறந்த பேறுகளில்‌, அஃது ஓப்பது இல்‌ - 
அப்பேற்றினை ஒப்பது (வேறு ஒன்று அவனுக்கு) இல்லை. 

(௫ - து.) பொறாமையின்மை ஒரு சிறச்‌த பேறாகும்‌. 

பிறவியின்‌ பயன்‌ அறம்‌ பொருள்‌ இன்பங்களைப்‌ பெற்று வீடு 
பெறுதல்‌. ஆதலின்‌ வீடு பேறே பிற பேறுகள்‌ அனைத்தினும்‌ 
இறெக்த தாயிற்று, அறத்தோடு ஆற்றின்‌ ஒழுயெல்லது வீடு சேர்தல்‌ 
ஆகாது, இக்‌ கருத்தானே முன்னும்‌ * ஆற்றி னொழுக்கி அறனி, 
முக்கா வில்வாழ்க்கை - சோற்பாரின்‌ நோன்மை யுடைத்து 
(குறள்‌ - ௪௮) என்றார்‌. அங்ஙனம்‌ இழுக்கின்றி ஆற்றின்‌ ஒழுகுதல்‌ 
அவ்வாற ஈல்லாருயினன்றி இயலாத. ௮ஃ தியலாகாகலே ஒழுகப்‌ 
பெறும்‌ வீடுபேறு பெறுதலு மியலாதாம்‌, இவ்வாற்றான்‌ அழுக்கா 
நல்லா வாறு வீடுபேற்றிற்கு இன்றியமையா ததாய்‌ அதனோ டொத்த 
சிறப்பிற்றாயிற்று. ஆகவே, அழுக்காற்றினன்மை விழுப்பேறாய 
வாது காண்க. பொருமை கொள்வதால்‌ தன்னாறே அழுக்கா தலின்‌ 
பொருமை கொள்ளப்படுவாரைக்‌ குறியற்க என்பார்‌ * யார்மாட்டும்‌ * 
என்றார்‌. 

இவை யிரண்டு பாட்டானும்‌ அழுக்காறாமையின்‌ இறப்புக்‌ 
கூறப்பட்டது, (௨) 


அழுக்காற்றி னேதங்‌ கூறுவன வரு மாறு குறள்கள்‌ ; 


௧௬௩. அறனாக்கம்‌ வேண்டாதா னேன்பான்‌ . 
பேணா தழுக்கறுப்‌ பான்‌, [பிறனாக்கம்‌ 
(இ-ள்‌.) பிறன்‌ ஆக்கர்‌ - பிறன அ செல்வம்‌ (கண்ட 
வழி), பேணாது - உவவாமல்‌, அழுக்கறுப்பான்‌ - அழுக்‌ 
காறு செய்பவன்‌, அறன்‌ ஆக்கம்‌ - (மறுமைக்கு) அறத்தை 
யும்‌ (இம்மைக்குச்‌) ' செல்வத்தையும்‌, வேண்டாதான்‌ - 
வேண்டாதவன்‌, என்பான்‌ - என்று சொல்லப்படுதற்குரி 
யன்‌. 


இல்லறம்‌] அழுக்காறாமை ர௬௯ 


(இ - து.) அழுக்காறு இருமைக்கும்‌ ஈன்மையாகாது, 

ஆறுசெய்தல்‌ எனினும்‌ அறுத்தல்‌ எனினும்‌ ஒக்கும்‌, பாடு 
செய்தல்‌ படுத்தலாதலுங்‌ காண்க, எனவே அழுக்கறுத்தலாவது 
அழுக்காறு செய்தலாம்‌, 


அழுச்சாற்றின்‌ வருங்கேடு கூறியதில்‌ குறள்‌, (௩) 
கேவெருதற்‌ கேது கூறுவது வருங்‌ குறள்‌ 2 


௧௬௪. அழுக்காற்றி னல்லவை செய்யா ரிழுக்காற்றி 
னேதம்‌ படூபாக்‌ கறிந்து. 


(இ-ள்‌.) (அறிவுடையோர்‌) இழுக்காற்றின - குற்ற 
முடைய .வழியினாலே, ஏதம்‌ - அன்பம்‌; படுபாக்‌ கறிந்து -' 
உண்டாதலை அறிக்து, அழுக்காற்றின்‌ - (குற்றமுடைய வழி 
யாகிய) பொறுமையினாலே, அல்லவை செய்யார்‌ - அறனல்‌ 
லாதவைகளைச்‌ செய்யரா. 

(௫ - த.) அழுக்சாற்றினாலே அன்பமுண்டாம்‌. 

அறனல்லவாவன, செல்வம்‌ கல்வி குடிப்பிறப்பு முதலியன 
வுடையார்க்குத்‌ இங்கு நினைத்தலும்‌ செய்தலும்‌ அவரைப்‌ புறம்‌ 
பழித்துச்‌ கூறலுமாம்‌. படபொக்கென்பன தொழிற்‌ பெயராய்ப்‌ படு 
தல்‌ எனப்‌ பொருள்படுமாறு முன்னர்க்‌ கூறினாம்‌. (தறள்‌-௧௩௬) 
இழுக்காறும்‌ அழுக்காறம்‌ சொற்பொருளில்‌ வேறுபடா, தியவழி 
யிற்‌ சென்றால்‌ அன்ப முண்டாதல்‌ உலகில்‌ கண்கூடாகக்‌ காணக்‌ 
டெப்பதொன்றாம்‌. அழுக்காது இயவழியாதல்‌ முடிர்தது, முடி 
யவே, அழுச்சாறு தன்னளவிற்றானே அன்பஞ்‌ செய்தலும்‌ உடன்‌ 
முடிச்சு, அற்றாக அழுக்காற்றினின்‌ அ அல்லலையுஞ்‌ செய்தால்‌ 
துன்பம்‌ பெரிஅண்டா தல்‌ சொல்லவேண்டுமோ ? -வேண்டா என்ப 
திற்‌ கன்றே ஓர்‌ ஆற்றின்‌ ஏதமறிம்‌ தவ்வாற்றின்‌ அல்லவை செய்யார்‌ 
என அறிவுறுத்தினா ராரிரியர்‌ என்பது, (௪) 

வருங்‌ குறளாலும்‌ இச்‌ கருத்தை விளக்குன்றுர்‌ ; 


ஈஎம திருக்குறள்‌ [அறம்‌; 


௧௬௫. அழுக்கா றுடையார்க்‌ கதுசாலு மோன்னார்‌ 
வழுக்கியும்‌ கேடீன்‌ பது. 


(இ-ள்‌.) அழுக்காறுடையார்க்கு - பொருமை யுடை 
யவர்கட்கு, ஒன்னார்‌ - பகைவர்‌, கேடு ஈனபது - கேட்டைத்‌ 
தருதல்‌, வழுக்பும்‌ - தவறினாலும்‌, ௮ - (அவர்க்கு 
உடைமையாமெ) அப்‌ பொறாமையே, சாரலும்‌ - (கேடீனப்‌) 
போதுமான ௮. 

(இ - து.) அழுக்காறொன்றே ஒருவனைக்‌ கெடுச்சவல்ல. 

அதுவே சாலும்‌ எனற்பாலஅ அதுசாலும்‌ எனப்‌ பிரிகிலை யே 
சாரம்‌ தொக்கு நின்றது. ஒன்னார்‌ கேடீன்பத வழுக்கியும்‌ என்னுஞ்‌ 
சொற்றொடர்‌ அழுக்கா அடையார்‌ ஈட்சப்படார்‌ என்பதும்‌ பகைக்‌ 
சப்படுவர்‌ என்பதும்‌ பகைப்போர்‌ அவர்க்குச்‌ கேடு சூழ்வர்‌ என்பதும்‌ 
குறிப்பிற்‌ றந்து நிற்றல்‌ காண்க, இவையெல்லாம்‌ இல்லையானாலும்‌ 
கேடுறுதல்‌ ஒருதலை யென்பார்‌ * வழுக்கியும்‌ ௮௮ சாலும்‌ ! என்றார்‌. 

அழுச்சாறுடையான்‌ கெடுவானென்ற இக்குறள்‌. (௫) 
கெடுமாறு கூறுவ வருங்‌ குறள்‌: . 


௧௬௬. கொடுப்ப தழுக்கறுப்பான்‌ சுற்ற முடுப்பதூஉ 
்‌ முண்பதூஉ மின்றிக்‌ கெடும்‌. 


(இ - ள்‌.) கொடுப்ப - (ஒருவன்‌ பிறர்க்கொன்றைக்‌) 
கொடுப்பதன்கண்‌, அழுக்கறுப்பான-பெ றாமைப்‌ படுபவன்‌ 
(தானேயுமன்றித்‌ தன்‌), சுற்றம்‌ - சுற்றமும்‌, உடுப்ப தூஉம்‌- 
உடுக்கும்‌ ஆடையும்‌, உண்பதூஉம்‌ - உண்‌ ணும்‌ உணவும்‌, 
இன்றிக்கெடும்‌ - இல்லாமற்‌ கெடும்‌. 

(௫ - து.) பொறாமை ஒருவனை உடுக்க உடையும்‌ உண்ண 
ஊணும்‌ அறக்‌ கெடுக்கும்‌, 

சுற்ற மென்பதில்‌ இறந்தது தழீஇய எச்சவும்மை குறைந்து 
நின்றது. கொடுப்ப கழுக்க அப்பா னென்பதற்கு ஊழ்வினையுச்‌ 


இல்லறம்‌] அழுக்காறாமை ராஎக. 


தாளாற்றலும்‌ ஒருவற்குக்‌ கொடுக்கும்‌ செல்வம்‌ கல்வி முதலிய: 
வற்றைக்‌ கண்டு பொறாமை கொள்வானெனினும்‌ அமையும்‌, சற்ற 
முடுப்பதூஉம்‌ என்பதற்குக்‌ சுற்றமாகிய ஆடையை உடுப்பதும்‌ என 
உருவசவணிபெறச்‌ கொண்டு பொருரூரைப்பினுமாம்‌ ₹ குடிப்பிறப்‌ 
புடுத்து' என்றார்‌ பிறரும்‌. ஆடைபோலச்‌ சுற்றப்படுதலின்‌ 
சுற்றமாயிற்று, *சற்றமாச்‌ சுற்று முலகு? (தறள்‌ - ௧௦௨௫) 
என்ற தாஉங்‌ காண்க. அழுக்கதுப்பான து சுற்றல்‌ கெடுமென்ப 
தினும்‌ 'சற்றமும்‌ உணவுமின்றிக்‌ கெடுவான்‌ அழுக்கறுப்பான்‌ 
என்பதே சிறக்க காட்டுகின்ற, ஏற்குமேற்‌ கொள்க. 
உடையுமூணுங்‌ கெடுமென்ற இக்‌ குறள்‌, (௬). 
வறுமை குடிகொள்ளு மென்பஅ வருங்‌ குறள்‌ : 


௧௬௭. ஒளவித்‌ தழுக்கா றுடையானைச்‌ செய்யவ 
டேளவையைக்‌ காட்டி விடும்‌. 


(இ-ள்‌.)அழுக்காறு உடையானை - பொறாமையுடைய: 
வனை, செய்யவள்‌ - இலக்குமி, ஒளவித்அ - (கானும்‌) பொரு 
மல்‌, செளவையை - (தனக்கு) நூ.த்காளாகிய (மூதேவிக்கு), 
காட்டி விடும்‌ - (நீ சேர்ச்திரு என்று) காட்டி (த்கான்‌) நீங்கு. 
வாள. 

(இ - து.) பொறாமை யுடையவனிடம்‌ மூதேவி குடிகொண் 
டருப்பாள்‌. 

ஒளவியமாவ அ மனக்கோட்டம்‌ ; பொருமையும்‌ மனக்கோட்ட. 
மேயாதலால்‌ அஅவும்‌ ஒளவியமாயிற்று, ஒளவித்தழுக்காறுடையானை' 
என்பதற்கு மனத்தைச்‌ கோட்டுவித்அ அழுக்கா அடைய னாயினானை 
எனப்‌ பொருள்கோடலுமுண்டு, செளவையை என்றது உருபு. 
மயச்சம்‌, 

பொருமையுடையவனைத்‌ திருமகள்‌ சாராள்‌ என்ற இக்குறள்‌. 
இம்மையி லவற்கு அஸ்தாத்லோடு மறுமையில்‌ நிரயமுமா 
மென்பது வருங்‌ குறள்‌ : 


௭௨ தருக்கு றன்‌ [அறம்‌ 


௧௬.௮. அழுக்கா றெனவொரு பாவி திருச்சேற்றுத்‌ 
தீயுழி யுய்த்து விடும்‌. 


(இஃள்‌.) அறுக்காறு என - பொழுமையென்று 
சொல்லப்படும்‌, ஒரு பாவி - ஒப்பற்ற பாவி, இருச்செற்று - 
(தன்னையுடையானுக்கு இம்மைக்கண்‌) செல்வத்தைக்‌ 
கெடுத்து, (மறுமைக்கண்‌ அவனை) திபுழி உய்ச்துவிடும்‌ - 
கரகத்திற்‌ செலுத்தி விடும்‌. 

(௫ - து. பொருமையுடையவனுக்கு மறுமைப்‌ பயன்‌ ஈரக 
மாம்‌, 

பண்புச்குப்‌ பண்பியாக்‌ தன்மை யில்லையாயினும்‌, அழுக்காறா 
இய பண்பு, தன்னை உடையானை இருமையுங்‌ கெடுத்துற்‌ கொடுமை 
பற்றி அதனைப்‌ பாவி எனப்‌ பண்பியாக்கிக்‌ கூறினார்‌, கொடியானைப்‌ 
பாவி என்னும்‌ உலகவழக்கு கோக்க, இதனை ஏ உருவக மென்பர்‌. 
தன்கட்‌ செல்வாரை ஓரிடத்தில்‌ உய்த்தலே ஆற்றினியற்கை யாத 
லால்‌ உய்த்துவிடும்‌ என்றார்‌. பிற பாவகெறிகள்‌ இருமையும்‌ இமை 
பயப்பனவாயினும்‌, அவற்றிற்‌ செல்லுவார்க்கு அதுபொழுஅ ஒரு 
வகைப்‌ போலியின்பம்‌ காட்டிச்‌ தம்மைத்‌ தாயனபோஜற்‌ றோற்றுவிக்‌ 
இன்றன. இவ்‌ வழுக்காறோ அததானுமின்றித்‌ தான்‌ அழுக்குடை 
யதாதலைத்‌ தெறியவைத்தே தன்கட்‌ செல்வார்க்கு இருமையிலும்‌ 
தீமை விளைக்கன்றதாதலின்‌ * ஒரு பாவி ? என்றார்‌. * தியுளி * என்று 
பாடங்கொண்டார்‌ மணக்தடவர்‌. 

இவை யாறு பாட்டானும்‌ அழுக்காஅடைமையது தீப்பயன்‌ 
கூறப்பட்ட. (௮) 

அழுக்காற்றின்‌ தீப்பயனும்‌ அழுக்காறாமையின்‌ ஈற்பயனும்‌ 
"தொகுத்துச்‌ கூறுவன வருமிரு குறள்கள்‌ : 


௧௬௯, ஒளவிய நெஞ்சத்தா னாக்கமுஞ்‌ சேவ்வியான்‌ 
கேடு நினைக்கப்‌ படும்‌. 


இல்லறம்‌] . அழுக்காறாமை ரரஎ௩ 


(இ-ள்‌ :) ஒளவிய ரெஞ்சத்தான்‌-பொருமை பொரும்‌ 
திய உள்ள முடையவனுக்கு, ஆக்கமும்‌ - செல்வமும்‌, 
செவ்வியான்‌-(பொருமை யில்லாமையா ற்‌) செவ்விய கெஞ்ச 
முூடையவனுக்கு, கேடும்‌ - வறுமையும்‌ (உளவாயின்‌ ), 
நினைக்கப்படும்‌ - (அவை) ஆராயப்படுதல்‌ தக்கது. 

(இ. து.) அழுக்காறுடையானுக்குச்‌ செல்வமும்‌ அழுக்கா 
ஜில்லானுச்கு வறுமையும்‌ உளவாயின்‌ அவை உளவாயினவாறு 
ஆராயத்தக்கது. 

உளவாயின்‌ என்பது குறைர்து நின்றது. அழுக்காறேதுவாகச்‌ 
செல்வமுள சாதலும்‌, அழுக்காறின்மையேதுவாக வறுமையுளதாத 
லும்‌, கூடாமையின்‌ அவற்றிற்கு ஏதுவாவது வேறியாது என்‌ மாரா 
யின்‌ பழவினை யென்பது பெறப்படுமாதவின்‌ * நினைக்கப்படும்‌ * 
என்றார்‌. *ஒளிப்பினு மூழ்வினை யுருச்துவச்‌ தாட்டு £ மென்பதை 
யும்‌ விளச்கவெழுச்த சிலப்பதிகாரத்தில, 

* இம்மைச்‌ செய்சன யானறி ஈல்வினை 
யும்மைப்‌ பயன்கொ லொருதனி யுழர்தித்‌ 
திருத்தகு மாமணிக்‌ கொழும்‌ அடன்‌ போர்த ? 
தெனக்‌ கோவலன்‌ க_அமாற்றாற்‌ செவ்வியான்‌ கேட்டுக்கு ஏது 
நினைக்கப்பட்டவாறறிக. 

அழுக்காறுடையா னாக்கத்திற்கும்‌ ஏனையான்‌ கேட்டிற்கும்‌ 
௭௮ ஆராயத்தக்க தென்ற திக்‌ குறள்‌: (௯) 

அவ்‌ வாராய்க்சிக்குக்‌ கருவி செய்வது வருங்‌ குறள்‌ ; 

௧௭௦. அழுக்கற்‌ றகன்றாரு மில்லை யஃதில்லார்‌ 

பேருக்கத்திற்‌ நீர்ந்தாரு மில்‌. 

(இ-ள்‌.) அழுக்கற்று - அழுக்காறு செய்த, அகன்‌ 
ரரும்‌ இல்லை - பெரிய ராயினாரும்‌ இல்லை; அஃது இல்லார்‌- 
அழுக்கா றநில்லாசவராகி, பெருக்கத்தில்‌ - பெருகுதலினி 
னின்‌அ, தீர்ச்காரும்‌ இல்‌ - நீங்னெவருமில்லை, 


௬௪௪ இருக்குறள்‌ , [அதம்‌ 


(௫ - து.) பொறாமையால்‌ ஆக்கமும்‌ பொருமையின்மையாற்‌ 
கேடும்‌ வருதல்‌ இவ்லை, 

எனவே பொறாமையின்மை ஆக்கத்தையும்‌, பொறாமை 
யுடைமை கேட்டையும்‌ தருமென்பது பெற்றாம்‌, மேற்குறளிற்‌ சுட்‌ 
ப்பட்ட ஆராய்ச்சிக்கு இக்‌ குறள்‌ கருவி செய்தவாறு கண்டு 
கொள்க. இல்லார்‌ என்னும்‌ குறிப்புமுற்று வினையெச்சமாயிற்று, 
£ அழுக்காற்‌ றகன்றாரும்‌ ' எனப்‌ பாடங்கொண்டார்‌ மணக்கடவர்‌. 
“ அழுக்காற்‌ றகன்றார்‌ £ என்னின்‌ வேற்றுமைத்‌ தொகைத்தொட 
ரும்‌, £ அழுக்கற்‌ றகன்றார்‌ * என்னின்‌ வினையெச்சத்‌ தொடருமாம்‌. 
அழுக்கு என்பதொடும்‌ புணர்ந்த அறு என்னும்‌ முதனிலை இரட்டி 
.இறர்சகாலங்‌ காட்டிற்று, ஐம்பால்‌ மூவிடத்துக்கும்‌ பொதுவான 
இல்லை என்னும்‌ குறிப்பு முற்று இல்‌ எனச்‌ கடைகுழறைர்‌ அறின்ற அ. 

இவ்விரண்டு பாட்டாலும்‌ அமுக்காறுடைமை யின்மைகளின்‌ 
பயன்‌ தொகுத்துக்‌ கூறப்பட்ட ௮. (௧௦) 

இவ்வதிகாரத்தில்‌ முதல்‌ இரண்டு குறள்களால்‌ அழுக்காறாமை 


யின்‌ சிறப்பும்‌, அடுத்த ஆறு குறள்களால்‌ அழுக்காற்றின்‌ தீப்பயனும்‌, 
இறுதியிரண்டு குறள்களால்‌ தொகுப்புரையும்‌ கூறப்பட்டன. 


௧௮. வேஃகாமை 


அஃதாவது பிறர்ச்குரிய பொருளை வெளவச்‌ கரு. தாமை, பிறர்‌ 
பொருளுடையராகச்‌ கண்டவழி அவர்பால்‌ அழுக்காறு கொள்ளு 
தலே யன்றி அவர்‌ பொருளைக்‌ கவாக்‌ கருஅதலும்‌ குற்றமாம்‌ என்ப 
தற்கு இதனை அழுக்காறாமையின்‌ பின்‌ வைத்தார்‌. எனவே அதி 
காரத்‌ தொடர்பு விளங்கிற்று. வெல்குதலாவத விரும்புதல்‌. ₹...... 
'வேட்ட ரூழ்தல்‌ வெஃகலும்‌ விருப்பம்‌” என்பது பிங்கலம்‌, *படு 
பயன்‌ வெஃகி ? £ சிற்றின்பம்‌ வெஃடி ? £ அருள்‌ வெஃகி * என இவ்‌ 
வதிகாரத்திற்ருனே பெறப்படும்‌ ஆட்டி ரோக்கியும்‌ வெஃசல்‌ விருப்ப 
மாதல்கண்டு கொள்க, விருப்பத்திற்குப்‌ பிறிதொரு பெயராகிய 
காமம்‌ என்பது தனது பொதுப்பொருளின்‌ நீங்கி மகளிர்பால்‌ 
இணைவிழைச்சு கருஇச்‌ செல்லும்‌ விருப்பத்தைக்‌ குறித்தல்‌ 
(வழச்சாயினாற்போல, இவ்‌ வெல்கலும்‌ பிறர்‌ பொருளை வெளவச்‌ 
செல்லும்‌ விருப்பத்தைக்‌ குறித்தல்‌ வழக்காயிற்று. இதற்கு முதணிலை 
வெஃகு என்னுங்‌ குற்றுகரலீற்றுச்‌ சொல்‌, இஃது எதிர்மறையாகார 
மம்‌ பண்பிறுஇ மையும்‌ பெற்று வெஃகாமை என எதிர்மறைப்‌ 
பண்புப்பெய ராயிற்று, 

இணி, இவ்‌ வதிகாரத்தில்‌ வெஃஞுதவின்‌ தீங்கும்‌ வெஃ்காமை 
மின்‌ சன்மையும்‌ அவற்றின்‌ தொகுப்பும்‌ முறையே கூறுவான்‌ வைத்த 
ஆசிரியர்‌ முதற்கண்‌ வெஃகுதலின்‌ இங்கு கூறுகின்றார்‌. 

௧௭௧. நடூவின்றி நன்போருள்‌ வேஃகிற்‌ குடிபோன்றிக்‌ 

குற்றமு மாங்கே தரும்‌. 

(இ-ள்‌) ஈடுவின்றி - (பிறன்‌ பொருள்‌ கோடல்‌ மமக்கு 
கன்றன்்‌.று என்னும்‌) ஈடுவு நிலைமை யில்லாமல்‌, ஈன்‌ பொருள்‌ 
- (பிறனுடைய) ஈல்ல பொருளை, வெஃகின்‌ - (ஒருவன்‌) 
விரும்பினால்‌, (அவ்‌ விருப்பம்‌) குடி பொன்றி - (அவன்‌) 


௭௬ இருக்குறன்‌ [அறம்‌ 


குடியை அழியச்‌ செய்து, குற்றமும்‌ - பல குற்றங்களையும்‌ 
ஆங்கே தரும்‌ - அப்பொழுதே (அவனுக்குக்‌) கொடுக்கும்‌, 

(௫ - து.) வெல்குதல்‌ ஒருவன்‌ குடியைச்‌ கெடுத்து அவனுக்‌ 
குப்‌ பல குற்தங்களையும்‌ தரும்‌, 


ஒருவன்‌ குடியை வளர்த்து அவனுக்கும்‌ அவனை அடுத்தார்ச்‌ 
கும்‌ பல ஈன்மைகளைச்‌ தாத்தக்கது அவனுடைய பொருளாதலால்‌ 
“ஈன்பொருள்‌ ? என்றார்‌, பிறன்‌ குடி வளர்தற்குப்‌ பயன்படும்‌ 
பொருளைக்‌ கவர்ச்‌ கொள்ள விரும்பு சல்‌ அவன்‌ குடியைக்‌ கெடுக்க 
விரும்புதலோடொக்கு மாதலின்‌, பிறன்‌ குடியைக்‌ கெடுக்க 
விரும்புவான்‌ தன்‌ குடியே கெடப்பெறுவான்‌ என்பதுபடச்‌ “குடி 
பொன்றி * என்றார்‌. பொன்றுவித்து எனற்பாலது பொன்றி என 
நின்றது. பொன்ற வென்பது பொன்றி யெனத்‌ திரிர்‌ த நின்றதாகக்‌ 
கூறிச்‌ செய்தென்பதைச்‌ சொல்லெச்சமாகக்‌ கொண்டார்‌ பரிமே 
லடிகர்‌. 


பிறன்பொருளைக்‌ சவரச்‌ கருதுதல்‌ குற்றமென்றதஇச்‌ குறள்‌. () 


பிறன்‌ பொருளைக்‌ கவரக்‌ கருதி முயலுதல்‌ குற்ற மென்பது 
வருங்‌ குறள்‌ : 


௧௭௨. படூபயன்‌ வெஃகிப்‌ பழிப்படுவ செய்யார்‌ 
நடுவன்மை நாணு பவர்‌. 


(இ-ஃள்‌.) படுபயன்‌ - (பிறன்பொருளைக்‌ கவர்ந்தால்‌ 
தமக்கு அப்‌ பொருளால்‌) வரும்‌ பயனை, வெல்‌ - விரும்பி, 
பழிப்படுவ செய்யார்‌ - (அப்‌ பொருளைக்‌ கவர்ந்து கொள்ளு 
தற்குப்‌) பழியானவற்றைச்‌ செய்யார்‌, ஈடுவன்மை - நடுவு 
நிலேயல்லாததை, நாணுபவர்‌ - அஞ்சுபவர்‌. 


(௫ - து.) பிறன்பொருளைக்‌ கவர்ர்து கொள்ள முயலுதல்‌ 
நடுவுநிலை யாகாது, 


இல்லறம்‌] வெஃகாமை ாஎஎ 


ஈடுவு- நீதி, ஈண்டு ஈடுவாவது ஒருவன்‌ பொருட்குப்‌ பிறன்‌ 
உரியனல்லன்‌ என்பது, *ஈன்றே சரினு ஈடுவிகந்தா மாக்கத்தை - 
யன்றே யொழிய விடல்‌” (குறள்‌. ௧௧௩) என மேலுங்‌ கூறியதால்‌, 
* படுபயன்‌ வெஃகி” என்றும்‌ *நடுவன்மை ” என்றும்‌ கூறினார்‌, 
காணுதல்‌ - ஈன்றல்ல செய்ய அஞ்சுதல்‌. *பிறர்‌ பழியுச்‌ தம்பழியு 
காணுவார்‌ சாணுச்‌ - குறைபதி யென்னு முலகு” (குறள்‌ - ௧௦௧௫) 
ஆதலால்‌, * பழிப்படுவ செய்யார்‌...சாணுபவர்‌ £ என்றார்‌. 

படுபயன்‌ வெஃடப்‌ பழிப்படுவ செய்யற்க வென்றதில்‌ குறள்‌. (} 

அப்‌ படுபயனுஞ்‌ சிறிதே யென்பது வருங்குறள்‌ : 


௧௭௩. சிற்றின்பம்‌ வேஃகி யறனல்ல செய்யாரே 

்‌  மற்றின்பம்‌ வேண்டு பவர்‌. 

(இ-ள்‌.) சிற்றின்பம்‌ வெஃகி - (பிறர்பொருளால்‌ தாம்‌ 
அடையக்கூடிய) நிலையில்லாத இன்பத்தை விரும்பி, ௮றனல்ல: 
செய்யார்‌ - அறனல்லவற்றைச்‌ செய்யமாட்டார்‌, மற்றின்‌ 
பம்‌ - (அறத்தான்‌ வரும்‌) நில்யுள்ள இன்பத்தை, வேண்டு 
பவர்‌ - விரும்புபவர்‌, 

(௫ - து.) பிறன்‌ பொருளைச்‌ கவர்ர்‌ அகொண்டு அதனாற்‌ பெறும்‌. 
இன்பம்‌ நிலையுள்ளதாகா ௮. 

்‌ - மற்றை என்பது மற்றென நின்றது, பாவத்தான்‌ வருதலின்‌ 
விரைவினழியும்‌ என்பார்‌ சிற்றின்பம்‌ என்றார்‌. மற்றின்பம்‌ என்றது 
அதற்னெமாகி நீடு நிற்கும்‌ இன்பத்தை. மற்றை யென்னும்‌ இடைச்‌ 
சொல்‌ இனங்‌ சூறிதச்தலை * மற்றைய தென்னுங்‌ ளெவி சானே-௬ட்டு 
நிலை யொழிய வினங்குறித்தன்றே' (தோல்காப்பியம்‌-இடைச சொல்‌ 
லியல்‌ - ௧௬) என்பதாலறிக. அறத்தான்‌ வருதலே நீடுகிற்கு மின்ப 
மாதல்‌ 'அறத்தான்‌ வருவதே யின்பம்‌” (குறள்‌ - ௩௯) என்றதாற்‌ 
பெறப்‌ படும்‌, ஈண்டுச்‌ சிறிதும்‌ பிறிதுமாகப்‌ பகுத்தோதிய அ ஐம்புல 
இன்பமே; காம வின்பத்தினையும்‌ வீட்டின்பச்இனையு மெனக்‌ கொள்‌ 
எற்க. 

12 


௭௭௮ அருக்குறள்‌ [அறம்‌ 


இன்பங்‌ கருதி வெஃகாமை வேண்டுமென்றதிது, (௬) 

இன்மை கருதியும்‌ வெஃகற்க வென்பது வருங்குறள்‌ ; 

௧௭௫. இலமென்று வேஃகுதல்‌ செய்யார்‌ புலம்வேன்ற 

பன்மையில்‌ காட்சி யவர்‌. 

(இ-ள்‌.) புலம்‌ வென்ற - ஐம்புலன்களையும்‌ அடக்கி 
மேம்பட்ட, புன்மையில்‌ காட்சியவர்‌ - குற்றமில்லாத உணர்‌ 
வுடையவர்‌, இலம்‌ என்று - (யாம்‌) வறுமையுடையேம்‌ என்று 
(கருதி, ௮௮ நீங்குதற்பொருட்டு),; வெஃகுதல்‌ செய்யார்‌ - 
(பிறர்‌ பொருளை) விரும்பார்‌. 

(௫ - து.) வறுமை காரணமாகவும்‌ பிறர்‌ பொருளைச்‌ கவர்ந்து 
கொள்ள விரும்புத லாகாது. 

புலத்தை வெல்லு, சலாவ ஐம்புலன்களையும்‌ நெறிகடவாது 
அடக்கி ஆளுதல்‌. இல்லறத்தார்க்கும்‌ இது வேண்டப்படுவ தென்ப 
தற்கு அடக்க முடைமை கூறிய அதிகாரத்தில்‌ £ ஒருமையு ளாமை 
போல்‌ ஜந்தடக்க லாற்றி - னெழுமையு மேமாப்‌ புடைத்த (குறள்‌- 
௧௨௬) என்றார்‌. புன்மையில்‌ சாட்யொவஅ ஒன்றை ஒன்றாகத்‌ திரித்‌ 
துணரும்‌ திரிபில்லா அறிவு, வென்ற என்னும்‌ பெயரெச்சம்‌ சாட்சி 
யுடையாயமையும்‌, இல்‌ என்னும்‌ ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌ 
காட்சியையும்‌ தழுவி கின்றன. மாறுபாடில்லா த உணர்ச்சி யின்றேல்‌ 
அறத்தாறறிந்து அதில்‌ ஐம்புலன்களையும்‌ அடக்கிச்‌ செலுத்துதல்‌ 
இயலாதாகவின்‌ புலம்‌ வெல்வார்‌ புன்மையில்‌ காட்சியராதல்‌ இன்றி 
யமையாதாயிற்று, அவ்வா மானவர்‌ வறுமையுழத்தற்‌ கேதுவில்லை, 
என்னை ? * செறிவறிர்து சீர்மை பயக்கு மறிவறிர்‌ - தாற்றி னடங்கப்‌ 
பெறின்‌? (குறள்‌ - ௧௨௩) என்பதாகலான்‌. அவர்க்கு வறுமை யில 
தாகவே வெலஃகுதலு மில்லையாம்‌ ; ஊழ்வினையால்‌ வறுமையுறினு. 
மவர்‌ தமது புன்மையில்‌ காட்சியால்‌ வெஃகுதல்‌ அறத்தாறன்றென்று 
கண்டு அவ்வாற்றிற்‌ புலத்தைச்‌ செல்லவிடா தடக்குவர்‌ என்‌ தவா 
ருயிற்று. 

குற்றமற்ற அறிவுடையோர்‌ வெஃகா ரென்றதிஅ, (௯): 


இல்லறம்‌] வெஃகாமை ௭௯ 


வெஃகின்‌ அவ்வறிவு பயனுளதாகாதென்ப அ வருங்குறள்‌ 5 

௧௭௫. அஃகி யகன்ற வறிவேன்னாம்‌ யார்மாட்டும்‌ 

வேஃகி வெறிய செயின்‌. 

(இ-ள்‌.) (அறிவுடையோர்‌) வெஃக - (பொருளை) 
விரும்பி, யார்மாட்டும்‌ - யாவரிடத்தும்‌, வெறிய செயின்‌ .. 
மயக்கச்தோடு கூடிய செயல்களைச்‌ செய்தால்‌, ௮ஃகி - நுண்‌ 
ணிதா, அகன்ற - (பல நூல்களிலஞ்‌ சென்ற). விரிந்த, 
அறிவு என்‌ ஆம்‌ - (அவருடைய) அறிவு என்ன பயனுடைய 
தாம்‌? 

(இ - து.) பிறருடைமையை விரும்பி அல்லாத செய்தல்‌ அறி 
வுடைமை யாகாஅ. 

வெறியாவது கலக்கம்‌. தீயன செய்தல்‌ கலங்கிய அறிவினான்‌ 
றித்‌ தெளிர்த அறிவினாலன்‌ மாதலால்‌ இயவற்றை வெறிய என்றார்‌. 
'மேலோர்மாட்டுச்‌ தீய செய்தல்‌ அவரால்‌ இழிக்கப்படுதற்கும்‌ ழோர்‌ 
மாட்டுத்‌ இயசெய்தல்‌ அவரால்‌ ஒறுச்சப்படுசற்குங்‌ காரணமாமாத 
லால்‌ (யார்மாட்டும்‌? என்றார்‌. அறிவிற்குப்பயன்‌ அல்வழி யொழித்து 
ஈல்வழி சேறல்‌ ;' £ சென்றவிடத்தாற்‌ செலவிடா திதொரீஇ .. 
சன்றின்பா லுய்ப்ப தறிவு' (குறள்‌ - ௪௨௨) என்பர்‌ பின்னும்‌. 
ஆகவே வெஃகி வெறிய செய்வார்‌ அறிவுடையராயினும்‌ அவர்‌ அறி 
வாற்‌ பெறக்டெர்த பயனில்லையாயிற்று. 

பொருள்‌ வெஃகிப்‌ பொல்லாத செய்தலால்‌ அறிவின்‌ பயன்‌ 
கெடும்‌ என்ற திக்குறள்‌. (௫) 

அருட்பயனுங்‌ செடுமென்பது வருங்குறள்‌ : 

௧௭௬. அருள்வேஃகி யாற்றின்க ணின்றான்‌ போருள்வேஃகிப்‌ 
போல்லாத சூழக்‌ கேடும்‌. 

(இ-ள்‌.) அருள்‌ வெஃகி - (துறவறத்திற்குரிய) அருளை 
விரும்பி, ஆற்றின்கண்‌ நின்றான்‌ - (௮. பெறுதற்குரிய) 
நெறியாகிய இல்லறச்தின்கண்‌ நின்றவன்‌, பொருள்‌ வெஃகி - 
(பிறனுடைய) பொருளை விரும்பி (அவ்‌ விருப்பத்தை முடிக்‌ 


ரா இருக்குறள்‌ ்‌ [அறம்‌ 


கச்‌ தக்க), பொல்லாத சூழ - தீய (நெறிகளை) எண்ண, 
கெடும்‌ - கெடுவான்‌. 

(இ-து.) பிறன்‌ பொருளை விரும்புதல்‌ அறப்பயனைக்‌ கெடுச்‌ 
கும்‌. 

கெடுசலாவது இரண்டறங்களையுஞ்‌ சோ விழத்தல்‌. எண்‌ 
ணிய துணையானே கெடும்‌ எனவே செய்தவழிச்‌ கெடுதல்‌ கூற 
வேண்டா, (இல்லறத்தினின்ற அன்பு செய்து அதன்‌ வழியே, 
அருளுடைமை பெற்றுத்‌ அறவறத்திற்‌ சேறல்‌ நெறியாதலின்‌ 
* அருள்வெஃட யாற்றின்க ணின்றான்‌ என்றார்‌. இல்லறத்திற்கு 
அன்புடைமை இன்றியமையாததாதல்‌ முன்னமே சொல்லப்பட்‌ 
டீ (அதிகாரம்‌-௮). அன்பின்‌ வழிய தருளாதல்‌ * அருளென்னு. 
மன்பீன்‌ குழவி * (தறள்‌-௭௫௭) என்பதா லறிக, அருளின்‌ வழியது 
துறவறமாதல்‌ அறவறவியலிற்‌ பெறப்படும்‌, இணி, * அருள்வெஞ்கி 
யாற்றின்க ணின்றான்‌ ? என்பதற்கு இறைவன்‌ அருளை விரும்பி: 
இல்லறரெறியிலே நின்றவன்‌ எனக்‌ கூறிக்‌ *குடிசெய்வ லென்னு 
மொருவற்குத்‌ தெய்வம்‌-மடிதற்றுச்‌ தான்முச்‌. துறும்‌! (தறள்‌- 
௧௦௨௩) என்பதை மேற்கோள்‌ காட்டுவது மமையும்‌. 

வெஸ்குதல்‌ அறப்பயனைக்‌ கெடுக்குமென்ற இத. (௬) 

வெஃகி வந்த பொருளும்‌ தன்‌ பயன்கெடு மென்பது வருங்‌. 
குறள்‌; 

௧௭௭. வேண்டற்க வேஃகியா மாக்கம்‌ விளைவயின்‌: 

மாண்டற்‌ கரிதாம்‌ பயன்‌. 

்‌.(இ-ள்‌.) வெஃகி ஆம்‌ - (பிறர்பொருளை) விரும்பிக்‌ 
கவர்ந்து கொள்ளுதலினாலே : உண்டாகின்ற, ஆக்‌ கம்‌- செல்‌ 
வம்‌, - விள்வயின்‌ - : (நூகர்கலாகிய) பயன்படுங்காலத்தில்‌, 
ஆம்‌ பயன்‌ -.உண்டாகத்தக்க பயன்‌, மாண்டற்கு அரிது - 
நன்றாதல்‌ இல்லை, (ஆதலால்‌) வேண்டற்க - (அவ்வாக்‌ 
கத்தை) விரும்பா தொழிக, 


இல்லறம்‌] வெஃகாமை ராக 


(௫-து.) வெஃகுதலாற்றான்‌ வர்த பிறர்பொருள்‌ ஒருவனுக்கு 
ஈன்றாகா ௮. 

-  விளைவயின்‌ பயன்‌ மாண்டற்கரிதாம்‌' எனக்கொண்டு 
'பொருளுரைப்பினும்‌ பொரும்‌ அம்‌. இப்பொருட்கு ஆம்பயன்‌ முற்‌ 
அத்தொடர்‌, முற்கூறிய பொருட்கு ௮ஃது எச்சத்‌ தொடர்‌. 
விளைவயின்‌ என்பதை வினைச்தொகையாகச்‌ கொண்டால்‌ விளையும்‌ 
வயின்‌ எனவும்‌, பண்புத்‌ தொகையாகக்‌ கொண்டால்‌ விளைவுவயின்‌ 
எனவும்‌ விரிச்சு, பண்புத்தொசையாங்கால்‌ விளை யென்பது 
முதனிலைத்‌ தொழிற்‌ பெயராம்‌. 

இவை யேழு பாட்டாலும்‌ வெஃகுதலின்‌ தீங்கு கூறப்‌ 
பட்டது. (௪) 
வெஃசாமையின்‌ ஈன்மை கூறுவன வருமிருகுறள்கள்‌;$ 
௧௭௮. அஃகாமை சேல்வத்திற்‌ கியாதேனின்‌ வேஃகாமை 
வேண்டும்‌ பிறன்கைப்‌ பொருள்‌. 


(இ-ள்‌.) செல்வம்‌ ௮ஃகாமைக்கு - (ஒருவன்‌ தன) 
செல்வம்‌ சுருங்காமைக்கு, யாதெனின்‌ - யாது (செயல்‌ 
வேண்டும்‌) என்றால்‌, பிறன்‌ கைப்பொருள்‌ - பிறனுடைய 
கைப்பொருளை, வெஃகாமை வேண்டும்‌ - (தான்‌ கொள்ள) 
விரும்பாதிருத்தல்‌ வேண்டும்‌. 

(இ - து.) வெஃகாதான்‌ செல்வம்‌ அஃகா ௮. 

செல்வத்தொடு சேர்ந்த ஈான்காம்‌ வேற்றுமை யுருபு அதனிற்‌ 
பிரித்து அல்காமையொடு கூட்டப்பட்டது. வெஃகாமை என்னும்‌ 
(எதிர்மறைப்‌ பண்புப்‌ பெயரை மூடிக்க வந்த வேண்டும்‌ என்னும்‌) 
வினை யாதென்னும்‌ வினாப்பெயரையும்‌ முடிக்கச்‌ சென்றது, 
வேண்டும்‌ எனினும்‌ செயல்வேண்டு மெனினும்‌ ஓக்கும்‌. இனிச்‌ 
செல்வத்‌ இற்கு அஃகாமை (க்சாரணம்‌) யாதெனின்‌, பிறன்‌ வேண்‌ 
டும்‌ கைப்பொருள்‌ வெஃகாமை எனக்‌ கொண்டு பொருளுசைச்தார்‌ 
ஆசிரியர்‌ பரிமேலழகர்‌, சறக்குமேற்‌ கொள்க, கைப்பொருள்‌ 
என்றார்‌ கைபோல உடையார்ச்‌ குதவலின்‌, 


ரர ௮௨ திருக்குறள்‌ [அறம்‌ 


செல்வம்‌ சுருங்கா தென்ற இக்குறள்‌, (௮) 

செல்வம்‌ சேரு மென்பது வருங்குறள்‌ ; 

௧௭௯. அறனறிந்து வேஃகா வறிவுடையார்ச்‌ சேருந்‌ 
திறனறிக்‌ தாங்கே திரு. 


(இ-ள்‌.) அறன்‌ அதிர்அு - (இது) அறமென்றறிக்‌ த, 
வெஃகா - (பிறன்‌ பொருளை) விரும்பாத, அறிவுஉடையார்‌ - 
அறிவுடையவரை, இரு - இருமகள்‌, திறன்‌ அறிந்து - (அடை - 
வதற்கேற்ற) வகையினை அறிந்து, ஆங்கேசேரும்‌ - அக 
யாலே அடைவாள்‌. 

(௫இ- து.) வெஃகாமை செல்வத்தைத்‌ தரும்‌. 

அடை தற்கேற்ற வசையாவது காலம்‌ இடம்‌ செவ்வி முதலியன. 
மேல்‌ *அறம்பார்ச்கு மாற்றி னழைர்‌ ௮ ” (குறள்‌ - ௧௩௦) என்றவாறே: 
ஈண்டுத்‌ * இறனறிச்‌ தாங்கே இரு சேரும்‌ * என்றதையுங்‌ கொள்க. 

இவை யிரண்டு பாட்டாலும்‌ வெஃகாமையின்‌ ஈன்மை கூறப்‌ 
பட்டது, (௯) 

வெஃகலின்‌ திமையினையும்‌ வெஃகாமையின்‌ சன்மையினையும்‌ 
தொகுத்துக்‌ கூறுவது வருங்குறள்‌: 

௧.௮0. இறலீனு மெண்ணாது வெஃகின்‌ விறலீனும்‌ 

வேண்டாமை யேன்னுஞ்‌ செருக்கு. 


(இ- ள்‌.) எண்ணாது வெஃனை - (பின்விளவைக்‌) ௧௬ 
தாது (பிறர்‌ பொருளை) விரும்பினால்‌ (அவ்‌ விருப்பம்‌), 
இறல்‌ ஈனும்‌ - (அவனுக்கு) அழிவைத்தரும்‌; வேண்டாமை. 
என்னும்‌ செருக்கு - (பிறர்‌ பொருளை) விரும்பாமை 
என்னும்‌ உள்ளப்‌ பெருமை, விறல்‌ ஈனும்‌ - எத்தகு 
கரும்‌. 

(௫- து.) வெஃசாமை ஆக்கும்‌ ; வெஃகுதல்‌ அழிக்கும்‌, 


இல்லறம்‌] .. வெஃகாமை ரர அட 


வெஃகுவார்க்கு அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ என்னும்‌ மூன்றும்‌ 
இலவாதலை இறல்‌ எனவும்‌, வெஃகாதர்க்கு உள்ளத்தை அடக்கி 
அறம்‌ பொருளின்பங்களை ஆளுதற்காம்‌ திறன்‌ உளதாதலை விறல்‌ 
எனவும்‌ கூறினார்‌, விறல்‌ - வன்மை, செருக்கு - உள்ளமிகுதி, 

இவ்‌ விசாரத்தில்‌ முதல்‌ எழு. குறள்சளால்‌ வெஃகுதலின்‌ 
இமையும்‌, அடுத்த இரண்டு குறள்களால்‌ வெஃகாமையின்‌ ஈன்மை 
யும்‌ இறுஇக்‌ குறளால்‌ அவை யிரண்டின்‌ தொகுப்பும்‌ கூறப்பட்டன. 


௧௯. புறங்கூறாமை 


அஃதாவது காணாதவழிப்‌ பிறரை இகழ்ச்துரையாமை. 
முகத்தெதிரே பிறரை இகழ்ர்‌அ கூறுதல்‌ செய்யாது அவர்‌ புறத்தே 
கூறு சலாயிற்று, அது செய்யாமை புறங்கூறாமை, அழுக்காற்றின்‌ 
வரும்‌ மனச்‌ குற்றம்‌ வெஃகுதல்‌; அவ்வாற்றின்‌ வரும்‌ மொழிக்‌ 
குற்றம்‌ புறங்‌ கூறல்‌, ஆதலின்‌ அழுக்காறாமையைத்‌ தொடர 
வெஃசாமையினையும்‌ வெஃசாமையினைத்‌ தொடரப்‌ புறங்‌ கூறா 
மையினையும்‌ வைத்தார்‌. எனவே அதிகாரச்‌ தொடர்பு பெறப்‌ 
பட்டது. அல்லாதூஉம்‌ புறங்கூறல்‌ பிறர்‌ புகழை வெஃட வெளவு 
சலோ டொக்குமாதலின்‌ வெஃகாமை வேண்டுவார்க்குப்‌ புறன்‌ 
கூறாமையும்‌ பணய வைப்பா இஃதிண்டு வைக்கப்பட்ட தெனலு 
மொன்று, 

இவ்வதிகாரத்தில்‌ மஸ்த்‌ கன்மையும்‌ புறங்கூறலின்‌ 
(கொடுமையும்‌) குற்றமும்‌ அவற்றை நீக்குமா றும்‌ முறையே வைத்த 
ஆசிரியர்‌ முதற்கட்‌ றங்கூறாமையின்‌ ஈன்மை கூறுகின்றார்‌. 


௧௮௧, அறங்கூறா னல்ல செயினு மோருவன்‌ 
பறங்கூறா னேன்ற லினிது, 


(இஃள்‌.) ஒருவன்‌ -, அறம்‌ கூறான்‌ - அறமாயினவற்‌ 
றைக்‌ கூறாதவனாக, அல்ல செயினும்‌ - (அறம்‌) அல்லாதவற்‌ 
றைச்‌ செய்தாலும்‌, புறங்கூறான்‌ - (பிறனொருவனைப்‌) 
புறத்தே இகழ்க்துசையான்‌, என்றல்‌ - என்று (உலகத்தோ 
ராற்‌) சொல்லப்படுதல்‌, இனிது - நன்றாம்‌. 

(இ- து.) யாது கூறினும்‌ யாது செய்யினும்‌ புறங்கூறா இருத்‌ 
தல்‌ ஈல்லஅ. 

அறமாயின கூறு லாவது இகழ்ச்சிக்குரிய செய்தவனை யணுி 
அவன்‌ முகத்தெதிரே அவன்‌ செயலின்‌ தன்மையும்‌ பயனும்‌ இனைய 


இல்லறம்‌] புறங்கூறாமை அடு 


வென எடுத்துக்காட்டி அவன்‌ ஈல்வழிப்படுதற்‌ காவன கூறுதல்‌. 
அங்ஙனம்‌. கூறுதல்‌ கூறப்பட்டானுக்குக்‌ கடிய தாயினும்‌ ஒவ்வு 
மென்பது (கண்ணின்‌ அ கண்ணறச்‌ சொல்லினும்‌'(௧௮௪) என்பதா 
னும்‌ * அறஞ்சொல்லு ரெஞ்சத்தான்‌' (௧௮௫) என்பதானும்‌ 
தெளிக. அல்லவை செய்தலாவது இழிவர்தன செய்தானென்அ 
ஒருவன்பாற்‌ பழிவர்‌ சன செய்தல்‌, ஒருவன்‌ இழிவு குறித்தல்லது 
புறங்கறுதல்‌ வேறில்லையாதலின்‌ அவ்‌ வியைபுபற்றிப்‌ பொருள்‌ 
கொள்ளப்பட்டது. இணி அறல்‌ கூறான்‌ ? என்பதற்கு அறன்‌ 
என்று வாயாற்‌ சொல்லுவ தம்‌ செய்யானா என்றார்‌ பரிமேலம 
கரம்‌ மணக்தடவரும்‌, ஆவது கொள்க. ஒருவன்‌ இழிர்‌் சன செய்‌ 
தால்‌ “எரிவாய்‌ ஈரகத்‌ த வீழ்வன்கொல்லோ, உலகம்‌ பழிக்க வாழ்‌ 
வன்கொல்லோ, இம்மைப்‌ பயனிழப்பன்‌ சொல்லோ, வெம்மைத்‌ 
அயருழப்பன்கொல்லோ ? என்று பரிவது சான்றோர்‌ கடன்‌, அவ்‌ 
வளவில்‌ அமைய இயலாதாயின்‌ செம்மை நெறிகாட்டி. அவனைத்‌ 
'திருத்துதல்‌ கடன்‌. இவ்விரண்டும்‌ விட்டு அவனை ஒறுக்கமுற்படல்‌ 
சான்றோர்க்‌ சணியன்று, ஆயினும்‌ ஒறத்தலினும்‌ புறங்கூறல்‌ மிகல்‌ 
கொடி தென்பார்‌ * அறங்கூறானல்ல செயினு மொருவன்‌ - புறங்‌ 
கூறானென்ற வினி ? என்றார்‌. இக்‌ கருத்து வருங்‌ குறளாலும்‌ 
வற்புறுத்தப்படும்‌. 

புறங்கூருமையின்‌ ஈன்மை கூறியது இச்‌ குறள்‌. (௧) 

புறங்கூறலின்‌ குற்றங்‌ கூறுவன வரும்‌ ஐர்‌௮ குறள்கள்‌; 


௧௮௨. அறனழீட யல்லவை செய்தலிற்‌ நீதே . 
புறனழீஇப்‌ பொய்த்து நகை. 


..... (இ.எ்‌.) அறன்‌ அழீஇ- அறமாயினவற்றை அழித்து, 
அல்லவை செய்தலின்‌ - அறமல்லாதவற்றை (ஒருவன்பா ற்‌) 
செய்தலினும்‌, புறன்‌ அழீஇ - (அவனைப்‌) புறதீதே இகழ்க்த 
ரைத்த, பொய்த்து நகை - (அவன்‌ முகக்கெதிரே) பொய்‌ 
யாக ஈகை செய்தல்‌, தீது - தீயதாம்‌. 


ரா௮௬ திருக்குறள்‌ [அறம்‌: 


(இ- து.) ஒருவனுக்குத்‌ தீங்கு நேரே செய்தலினும்‌ அவனைப்‌: 
புறத்தே இகழ்ர்தூரைத்து அவன்‌ எதிரே ஈசைசெய்தல்‌ கொடிது. 
அறனழீஇ என்பது அறனொழித்து என்னும்‌ பொருள்பட. 
நின்றது, இணி இதனை அறமாயினவ திறை அழித்துப்‌ பேசி எனச்‌ 
கொண்டு நிரனிறைப்‌ பொருள்‌ கோடலும்‌ அமையும்‌, இன்‌ உருபு: 
உறழ்பொருவு. ஈகை நகு என்னும்‌ முதனிலையடியாகப்‌ பிறர்த 
தொழிற்‌ பெயர்‌, அழி என்பது அளபெடுத்துச்‌ சொல்லிசை நிறைத்‌: 
தஅ. ஒருவனைப்‌ பற்றிப்‌ பிறனொருவன்‌ கூறும்‌ இகழ்ச்சியுரை மெய்‌: 
யும்‌ ஆகலாம்‌, பொய்யும்‌ ஆகலாம்‌. எதிரே புகழ்ச்துரைத்துப்‌ 
புறத்தே இகழ்ச்‌ அரைத்தவழியே அவ்வீருரையும்‌ ஒன்றை யொன்று 
மறுத்துப்‌ பொய்ப்படுவது. ஆதலின்‌ அது இதென்பார்‌ *தீதே - புற 
னழீஇப்‌ பொய்த்து ஈகை” என்றார்‌. இதனானே போக்கியும்‌ “முகத்தி 
னினிய ஈகாஅ அகத்தின்னா வஞ்சரை யஞ்சப்படும்‌' (குறள்‌ ௮௨௪), 
புரங்கூறிவாழ்தல்‌ பொய்வாழ்க்கை என்ற இக்குறள்‌. (௨) 
அது சாதலினும்‌ தீதென்பது வருங்குறள்‌ ; 


௧.௦௩. புறங்கூறிப்‌ போய்த்துயிர்‌ வாழ்தலிற்‌ சாத 
லறங்கூறு மாக்கம்‌ தரும்‌. 


(இ-ள்‌.) புறங்கூறி - (எதிரே இனிக்கப்‌ பேசிப்‌) 
புறத்தே இகழ்க்‌ அரைத்‌ அ, பொய்த்து - பொய்ப்பட்டு, உயிர்‌ 
வாழ்தலின்‌ - உயிர்வாழ்க்திருத்தலினும்‌, சாதல்‌ - இறக்‌ 
தொழிதல்‌, அறங்‌ கூறும்‌ ஆக்கம்‌ - அறநூல்கள்‌ சொல்லும்‌ 
அக்கத்தினை, தரும்‌ - கொடுக்கும்‌. 

(௫ - து.) புறங்கூறி வாழ்தலினும்‌ சாதல்‌ நல்ல. 

பொய்யாவது உள்ளீடில்லாமை, அஃதாவது யானையுண்ட 
விளங்கனி போல்வது, அனை இல்லாமையோ டொக்கும்‌. அத 
வின்‌ அத்தகைய உயிர்‌ இருந்தும்‌ இல்லாமையோ டொயக்கும்‌, ஆயி 
னும்‌, இருந்‌அ புறங்கூ ஐஇதலால்‌ மேன்மேலும்‌ பாவத்தை யீட்டி 
யதனால்‌ மறுமைப்‌ பயனைக்‌ கெடுத்தவினாலும்‌, இல்லா திறர்தொழி' 


இல்லறம்‌] புறங்கூறாமை ரள 


தல்‌ புறங்கூறிப்‌ பாவத்தை யீட்டுதற்‌ டெனின்றி மறுமைப்பயனைக்‌ 
கெடாது காத்தலினாலும்‌ பின்னது முன்னதின்‌ மேலாயிற்று. அறம்‌. 
அற நூலுக்கானமையின்‌ ஆகுபெயர்‌, கொடுக்கும்‌ எனற்பாலது தரும்‌ 
என நின்றது வழுவமைதி, 

புறங்கூறலிற்‌ சாதல்‌ ஈன்றென்‌ ஐ இக்குறள்‌, (௬) 

ஆதலின்‌ புறங்கூறி வாழற்க வென்பது வருங்குறள்‌: 

௧.௮௪. கண்ணின்று, கண்ணறச்‌ சோல்லினுஞ்‌ சோல்லற்க 
முன்னின்று பின்னோக்காச்‌ சோல்‌. 

(இ - ள்‌.)கண்நின்‌ அ - (ஒருவன்‌) கண்ணெதிரே நின்று, 
கண்‌ அறச்‌ சொல்லினும்‌ - கண்ணேட்டம்‌ கெடப்‌ பேசினா 
லும்‌, முன்‌ இன்று - (அவன்‌) எதிசேயில்லாமல்‌, பின்‌ நோக்‌ 
காச்‌ சொல்‌ - பின்‌ விளைவைக்‌ கருதாத சொற்களை, சொல்‌ 
லற்க - பேசாதொழிக. 

(இ - து.) ஒருவன்‌ முகத்தெதிரே அவனைச்‌ கண்ணோட்டமின்‌ 
நிப்‌ பேனொலும்‌ பேசலாம்‌ ; புறத்தே இகழ்ர்‌துரைத்தல்‌ கூடாது. 

பின்விளைவைப்‌ பின்னென்றது ஆகுபெயர்‌. சொல்லுவான்‌ 
தொழில்‌ சொன்மே வேற்றப்பட்டது. ஒருவனிடத்தில்லாத குற்‌: 
நத்தை உள்ளதாகக்‌ கொண்டு அவனெதிரே அவனை யிழித்துரைத்‌ 
தலும்‌, குற்றமுள்வழியும்‌ நயம்படவுரைத்து அவனைத்‌ திருத்தக்‌ 
கருதாது அவன்‌ மனம்‌ புண்படவுரைத்துச்‌ கழிதலும்‌ கண்ணே. 
டாமையே, அக்‌ கண்ணோடாமையை ஒழித்தலே சக்க, ஒழியாது 
கொள்ளினுங்‌ கொள்க, புறங்கூற லொன்று மொழிக என்று 
பொருள்கொள்ளக்‌ இடத்தலால்‌ உம்மை எதிர்மறைப்‌ பொருட்டு. 
அறங்கருதி ஒருவனைத்‌ திருச்ததற்கு முற்படவோர்க்குக்‌ கண்ணோட்‌ 
ட்டங்‌ சைகூடுமோ வெனின்‌, கூடு மென்றற்‌ கன்றே அசிரியர்‌ பொ 
ருட்பாலில்‌ கண்ணோட்டமெனவோ ரதிசாரம்‌ வருத்து ஆண்டுக்‌ 
“கருமஞ்‌ சதையாமற்‌ கண்ணோட வல்லார்ச்‌ குரிமையுடைத்திவ்‌ 
வுலகு" (தறள்‌-௫௭௮) என்றாரென்க. இவை மூன்‌ அபாட்டும்‌ 
புறங்கூறற்‌ கொடுமை கூறின. 


7௮௮] இருக்குறள்‌ [அறம்‌ 


அறங்கருதிக்‌ சண்ணறச்கூறலு மாமென்றதிது. (௪) 
அறங்கருதிற்‌ புறங்கூற லாசாதென்பது வருங்குறள்‌ : 


௧.௮௫. அறஞ்சோல்லு நெஞ்சத்தா னன்மை புறஞ்சோல்லும்‌ 
பன்மையாற்‌ காணப்‌ படும்‌. 


(இ-ள்‌.)(பிறசைத்‌ திருத்‌ அங்‌ கருக்துடையேன்‌ என்று 
பறையறைக்‌து புறங்கூறித்‌ திரிதருவான்‌ ஒருவன்‌) அறம்‌ 
சொல்லும்‌ - (கான்‌ பறையறையுமாஅ) அறத்தைக்‌ கருதிக்‌ 
கூறும்‌, செஞ்சத்தான்‌ அன்மை - மனமுடையவன்‌ அல்‌ 
லாமை, புறஞ்சொல்லும்‌ - புறத்தே (பிறர்‌ பழி) கூறு 
கின்ற, புன்மையால்‌ - (அக்த) இழிகுணத்தானே, காணப்‌ 
படும்‌ - அ 'ஜியப்படும்‌. 

(இ -து.) புதங்கூறுவான்‌ அறங்கருதிக்‌ கூறுவானல்லன்‌ என்‌ 
பது அப்‌ புறங்கறல்‌ கொண்டே தெளியப்படும்‌. 

அறஞ்‌ சொல்லு கெஞ்சத்தான்‌ அன்மை என்பதற்குப்‌ புதஞ்‌ 
சொல்லுவா னொருவன்‌ அறனை ஈன்றென்று சொல்லினும்‌ அது 
கன்மனத்தனாய்‌ச்‌ சொல்லுகன்றா னல்ல னென்பதனை எனப்‌ 
பொருள்‌ கண்டார்‌ பரிமேலழகர்‌. அதிசார இயைபுபத்றி யாங்‌ 
கொண்ட பொருட்கு மிதற்கும்‌ வேறுபாடு கண்டறிந்த! சிறப்பத 
கொள்க, 

புறஞ்சொல்லுவான த திய கருத்துத்‌ தானே வெளிப்படு, . 
மென்ற இச்‌ குறள்‌; (௫) 

அவன ௮ பழியும்‌ வெளிப்படுச்சப்படு மென்பது வருங்குறள்‌; - 

௧௮௬, பிறன்பழி கூறுவான்‌ றன்பழி யுள்ளுக்‌ 

திறந்தெரிந்து கூறப்‌ படும்‌. 

(இ-ள்‌.) பிறன்‌ பழி கூறுவான்‌ - பிறனொருவனுடைய 
யழியை (அவன்‌ புறத்திலே) கூறுபவன்‌, தன்பழியுளளும்‌ - 
தன்னுடைய பழிகள்‌ பலவற்றுள்ளும்‌, திறம்‌ கெரிம்து 


இல்லறம்‌] புறங்கூறாமை ர்்‌௮௯ 


(சன்உள்ளத்தை உனக்கும்‌) தன்மையுடையவற்றை அறி 
ந்து, கூறப்படும்‌ - (பிறனாற்‌ பழித்துக்‌) கூறப்படுவான்‌. 

(இ “ து.) பிறன்பழி கூறுவான்‌ அற்றப்படுவான்‌. 

திறந்தெரிக்‌து கூறப்படுதல்‌ தன்னாற்‌ புறங்கூறப்பட்ட பிறனு: 
மாகலாம்‌, வேறு பிறனுமாகலாம்‌, பிறன்பழிகூறல்‌ புறத்தென்ப து 
அதிகாரத்தாற்‌ பெற்றாம்‌. வருகின்றவற்றிற்கும்‌ இஃது ஓக்கும்‌. 
தன்பழி மறந்து பிறன்பழி கூறுதல்‌ ஏதர்தருமென்பார்‌ இவ்வாறு 
கூறினார்‌. பின்‌ அதிகார முடிவினும்‌ ' ஏதிலார்‌ குற்றம்போற்‌ றங்‌ 
குற்றங்‌ காண்கிற்பிற்‌ - நீதுண்டோ மன்னு மூயிர்ச்கு” என்றதாஉங்‌ 
காண்க, திறம்‌ என்பது திறத்தையுடைய பழிகளுக்கானமை 
யின்‌ ஆகுபெயர்‌. இணி இதற்கு வேறுரை கூறினாரா முளர்‌. : அவ்‌. 
வுரையும்‌ ஒக்குமாதவின்‌ அதனையுங்‌ கூறுகின்றாம்‌ :-- 

பிறன்பழி கூறுவான்‌, தன்பழி - (இப்‌ புறங்கூஅதலாகியெ) 
தன்னுடைய கிர்தையை, உள்ளும்‌ திறன்‌ - (மேன்மக்கள்‌) நினைக்கும்‌ 
தன்மையை, தெரிர்து - (சான்றோராலே) தெரிர்துகொண்டபின்‌,. 
கூறப்படும்‌ - சொல்லக்‌ கடவது. 

இவ்வுரையின்‌ விரிவெல்லாம்‌ கண்டுரைத்‌ அக்கொள்க, 

புறங்கூறுவார்‌ பழிக்கப்‌ படுவரென்ற இக்‌ குறள்‌, (௬)- 

பகைக்கவும்படுவர்‌ என்பது வருங்குறள்‌ : 

௧௮௭. பகச்சோல்லிக்‌ கேளிர்ப்‌ பிரிப்பர்‌ நகச்சொல்வி” 

நட்பாட றேற்றா தவர்‌. 

(இ- ள்‌.) ஈகச்‌ சொல்லி - மகிமுமாறு இனிய சொல்லி,. 
நட்பாடல்‌ தேற்றாதவர்‌ - (அயலவரொடு) ஈட்புச்‌ செய்தலை 
அறியதாவர்‌, கேளிர்‌ - கேண்மை செய்தொழுயெ களைஞரை 
யும்‌, பகச்சொல்லி - (அவர்‌ தம்மைவிட்டு) நீங்குமாறு (புறம்‌ 
பழிக்‌துச்‌) சொல்லி, பிரிப்பர்‌ - பிரியப்‌ பண்ணுவர்‌. 

(இ - து.) புறங்றுவார்‌ தமக்குற்ற ஈட்பினரையும்‌ இழப்பர்‌, 

கேஸீராவார்‌ பழமையாய்‌ வரத ஈட்புரிமையாற்‌ களைஞராயி: 


௯௦௰ இருக்குறள்‌ [அறம்‌ 


னோர்‌. * கேட்டினு முண்டோருஅதி இளைஞரை - நீட்டி யளப்ப 
தோர்‌ கோல்‌? (தறள்‌ - ௭௯௬) என்றஅங்‌ காண்ச. கெழுதகைமை 
யொடு வந்த ஈட்பாவது கேண்மை, இவ்வாற்றான்‌ ஒருபொரு 
.னிருசொற்போலச்‌ தோன்றும்‌ ஈட்புக்கும்‌ கேண்மைக்கும்‌ வேறு 
பாடு காண்க, கேளிராவார்‌ ஈட்டாராதலை அதன்‌ எதிர்மறையாய 
கேளார்‌ பகைவராதல்‌ கொண்டும்‌ உணர்க. இச்‌ கருத்தானே ஆசிரி 
யர்‌ பழயெ ஈட்பைச்‌ குறிக்குங்கால்‌ கேண்மை யென்பாராயினர்‌, 
அதனைப்‌ பொருட்பாவில்‌ நட்பதிகாரம்‌ முதலிய அதிகாரங்கள்‌ 
பலவற்றுள்ளுங்‌ காண்க, கேளிரையும்‌ எனற்பாலது இறப்பும்மை 
தொக்கு நின்றது. தேற்றாதவர்‌ என்பதில்‌ சேற்றாமை தன்‌ வினைப்‌ 
பொருட்டு. தேற்றாதவராவார்‌ இம்மைக்குறுகியாவது ஈட்பென்று 
அறியாதவர்‌. 

நட்டாரைப்‌ புறங்கூறுவார்‌ தன்மை கூறிய இக்குறள்‌, (௭) 


அயலார்மாட்‌ டவர்‌ செயல்‌ கூறுவது வருங்குறள்‌: 


௧௮௮. துன்னியார்‌ குற்றமுக்‌ தூற்று மரபினா 
ரென்னைகொ லேதிலர்‌ மாட்ட. 


(இ-ள்‌.) அன்னியார்‌ குற்றமும்‌ - (சட்புரிமையால்‌ தம்‌ 
மொடு) கெருங்யொரது குற்றத்தையும்‌, அற்றும்‌ மர்பினா்‌- 
(புறத்தே) தூற்றும்‌ வழக்கமுடையோர்‌, ஏதிலார்‌ மாட்டு - 
அயலாரிடத்தில்‌, என்னை கொல்‌ - (செய்வது) யாது 
கொல்லோ? 

(௫ - து.) ஈட்டாரைப்‌ புறங்கூறுவார்‌ அயலாரைப்‌ புறங்‌ 
கூறப்பின்வாங்கார்‌. 

செய்வது என்பது எஞ்ச நின்றது. செய்வதென்னை என்பது 
அறிவினாவாய்த்‌ தூற்றுதல்‌ செய்வா ரென்பது சொல்லாமே அறியக்‌ 
டெர்த தென்னும்‌ பொருள்பட நின்றது, அற்றுதல்‌ - பலருமறி 
யப்‌ பழியாயினவற்றைக்‌ கூறிப்‌ பரப்புதல்‌. என்னர்கொல்‌ என்று 
பாடங்கொண்டு எவ்வியல்பினர்‌ எனப்‌ பொருள்‌ கூறுவாறு முளர்‌. 


இல்லறம்‌] புறங்கூறாமை ரகக 


தமர்‌ பிறர்‌ என்ற வேற்றுமையின்றி எல்லார்க்கும்‌ பகைவ 
ராவர்‌ புறம்கூறுவார்‌ என்ற திக்‌ குறள்‌. (2) 

அவ்வாற்றாற்‌ புறங்கூறுவார்‌ பூமிக்குச்‌ சுமையாவது கூறுவது 
வருங்குறள்‌: 

௧௮௯. அறனோக்கி யாற்றுங்கோல்‌ வையம்‌ புறனோக்கிப்‌ 
புன்சோ லுரைப்பான்‌ போறை. 

(இ-ள்‌.) புறன்‌ கோக்க - (பிறர்‌) எதிரில்லாத இடம்‌ 
பார்த்து, புன்சொல்‌ உரைப்பான்‌ - (அவர்க்குப்‌ பழிப்பான) 
ஈன சொற்களைச்‌ சொல்கன்றவன அ, பொறை - (உடற்‌) 
சுமையை, வையம்‌ - நிலமான அ, அறன்‌ கேரக்கி . (பொறை 
யுடைமையோர்‌) அறமாவது கருதி, ஆற்றுங்கொல்‌-பொறுக்‌ 
கின்றது போலும்‌. 

(௫ - து.) புறங்கூறுவான்‌ பூமிக்குச்‌ சுமை. 

எல்லாவற்றையும்‌ பொறுத்தல்‌ நிலத்துக்கு இயல்பாயினும்‌ 
இத பொறுத்தல்‌ அரிதென்பது பட * அறனோக்‌ யாற்தங்கொல்‌? 
என்றார்‌. தனக்கும்‌ பிறர்க்கும்‌ பயன்படாதானைப்‌ பூமிக்குச்‌ சமை 
யும்‌ சோற்றுக்குக்‌ கேடும்‌ என்னும்‌ வழச்சனையு கோக்‌ இவ்வாறு 
சொன்னாரென்க, ஈண்டுச்‌ காட்டிய வழக்குரையில்‌ முற்பகுதியை 
ஈண்டேயன்றிப்‌ பின்னும்‌ பலவிடத்தில்‌ எடுத்தாண்டனர்‌ ஆசிரியர்‌ 
(குறள்‌ - ௫௭௦, ௫௭௨, ௯௯௦, ௧௦௦௩ காண்க), சோற்றுக்குக்‌ கேடு 
என்னும்‌ பிற்பகுதி வழக்கையும்‌ ஈல்குரவு கூறுமிடத்‌அ £ உப்பிற்குங்‌ 
காடிக்குங்‌ கூற்று ? (தறள்‌-௧௦௫௦) எனச்‌ கொண்டாளுதல்‌ காண்க, 
கொல்லென்னும்‌ இடைச்சொல்‌ ஈண்டு ஐயங்குறித்து கின்றது. 

இவை ஐர்துபாட்டானும்‌ புதங்கூறலாற்‌ படுங்குற்றம்‌ கூறப்‌ 
பட்டது. (௯) 

அச்‌ குற்றத்தை அகற்றுமாறு கூறுவது வருங்குறள்‌: , 


௧௯௦. ஏதிலார்‌ குற்றம்போற்‌ றங்குற்றங்‌ காண்கிற்பிற்‌ 
நீதுண்டோ மன்னு முமிர்க்கு. 


௯௨ திருக்குறள்‌ [அறம்‌ 


(இ-ள்‌.) ஏதிலார்‌ குற்றம்போல்‌ - (புறங்கூறுதல்‌ 
கருதி) அயலார்‌ குற்றங்களைக்‌ கண்டறிவஅபோல, தம்‌: 
குற்றம்‌ காண்கிற்பின்‌ - (புறங்கூறலாயெ அதனானும்‌ பிற 
வாற்றானும்‌) தமக்கு உளவாகுங்‌ குற்றங்களையும்‌ காணவல்ல' 
சானால்‌, மன்னும்‌ உயிர்க்கு - (அவரது) நிலைபேறுடைய 
உயிர்க்கு, தீது உண்டோ - வருவதொரு அன்பம்‌ உண்டோ? 
(இல்லை. 

(௫ - து.) பிறர்‌ குர்றம்போல்‌ தங்‌ குற்றம்‌ காண்பார்‌ புறங்‌ 
கூறமாட்டார்‌. 

பிறர்பால்‌ அழுக்கா அம்‌ தம்பாற்‌ பற்றுமின்றி ஈடுநின்று 
காண்ட லருமை சோக்பிக்‌  காண்டிற்பின்‌ ? என்றார்‌. இல்‌ ஆற்‌ 
அலுணர்த்‌துமோ ரிடைச்சொல்‌, இறைவனு முலகமுதற்காரணமும்‌ 
உயிர்களும்‌ என்‌ அமழியா நிலைபேறுடையவாதலின்‌ * மன்னுழுயிர்‌ * 
என்றார்‌. யாச்கையொழிய அதனோ டொழியு மேயிரன்றாதலால்‌ 
அஃதவ்வியாக்கையினின்‌று செய்யும்‌ வினைப்பயன்‌ யாக்கை 
யொழித்‌அச்‌ செல்லுழியுச்‌ தொடருமென்ப தறிவித்த ற்கும்‌ ' மன்னு. 
மயிர்‌” என்றா ரென்க, (0) 

இவ்‌ வதிகாரத்தில்‌, முதற்‌ குறளால்‌ புறங்‌ கூறாமையின்‌ 
சன்மையும்‌, அடுத்த மூன்று குறள்சளாற்‌ புறங்கூறலின்‌ கொடுமை. 
யும்‌, அடுத்த ஐம்‌அ குறள்களால்‌ புறங்கூறவின்‌ தீப்‌ பயனும்‌, இறதிக்‌ 
குறளால்‌ புறங்கூறுமைக்கு ஆம்‌ பயனும்‌ கூறப்பட்டன. 


உ௰. பயனில சோல்லாமை 


அஃதாவது தமக்கும்‌ பிறர்க்கும்‌ அறம்‌ பொரு ளின்பமாகிய 
பயன்களுள்‌ ஒன்றும்‌ பயவாத சொற்களைச்‌ சொல்லாமை, பொய்‌, 
குறளை, கடுஞ்சொல்‌, பயனில்சொல்‌ என நாக்குற்றம்‌ சான்கு. 
அவற்றுள்‌ பொய்‌ அறவறத்தார்க்‌ கல்லது அறவொழித்தல்‌ கூடாமை 
யின்‌ அதை நீக்கி, இல்லறத்தார்‌ ஒழித்தற்காம்‌ ஏனை மூன்றனுள்‌ 
இனியவை கூறலாற்‌ கடுஞ்‌ சொல்லையும்‌, புறங்‌ கூறாமையாற்‌ குறளை 
யினையும்‌ நீக்கு எஞ்சி நின்ற பயனில்‌ சொல்லை இவ்வதிகாரத்தால்‌ 
விலக்குஇன்றார்‌. ஆதலானும்‌ புறங்கூறலும்‌ பயணில சொல்லலே 
யாதலானும்‌ புறங்கூராமையைத்‌ தொடரப்‌ பயனில சொல்லாமை 
வைக்கப்பட்டதென அதிகாரத்‌ தொடர்பு காண்க. 

இவ்வதிகாரத்தில்‌ பயனில சொல்லுதவின்‌ தீமையும்‌ பயணில 
சொல்லாமையின்‌ ஈன்மையும்‌ அவை யிரண்டின்‌ தொகுப்பும்‌: 
முறையே கூறுவான்‌ வைத்த ஆசிரியர்‌ முதற்கட்‌ 'பயனில சொல்லு 
தலின்‌ திமை கூறுகின்றார்‌. 

௧௯௧. பல்லார்‌ முனியப்‌ பயனில சோல்லுவா 

னேல்லாரு மேள்ளப்‌ படும்‌. 

(இ - ள்‌.) பல்லார்‌ முனிய - (அறிவுடையார்‌) பலரும்‌ 
வெறுப்ப, பயனில சொல்லுவான்‌ - பபனிலவாகிய சொற்‌ 
களைச்‌ சொல்லுவான்‌, எல்லாரும்‌ எள்ளப்படும்‌ - எல்லாரா 
அம்‌ இகழப்படுவான்‌. 

(இ - து.) பயனில சொல்லுதல்‌ எல்லாராலும்‌ இகழப்படும்‌. 

சொற்பயனறிவார்‌ அறிவுடையா ராதலால்‌ பல்லார்‌ என்றது 
அவர்மே னின்றது. அறிவுடையோர்‌ கருத்தைத்‌ தாமுங்‌ கொள்ளு 
தல்‌ பொதுமக்களியல்‌ பாதலின்‌ இவரையு முள்ளடக்கிப்‌ பின்‌ £ எல்‌ 
லாரும்‌ என்றார்‌. எல்லாரும்‌ என்பதில்‌ விரிர்து நிற்கவேண்டிய 
மூன்றனுருபு விகாரத்தாற்‌ ரொக்க அ. 

18 


௬௪ இருக்குறள்‌ ்‌ [அறம்‌ 


பயனில கூறல்‌ இகழ்ச்க்‌ கேதுவாமென்ற இழ. (௧) 
தீமைக்கு மேதுவா மென்பது வருங்குறள்‌ 3 


௧௯௨. பயனில பல்லார்முற்‌ சொல்ல , னயனில 

நட்டார்கட்‌ செய்தலிற்‌ நீது. 

(இ-ள்‌.) பயனில - பயனில்லாத சொற்களை, பல்லார்‌ 
முன்‌ - (அறிவுடையார்‌) பலர்‌ முன்னே, சொல்லல்‌ -சொல்லு 
தல்‌, ஈயனில - இனிய வல்லாதவற்றை, ஈட்டார்கண்‌ - ளை 
ஞரிடத்து, செய்தலின்‌ - செய்வதினும்‌, இது - தீமையுடைய 
தாம்‌. 

(௫ - து.) பயனில கூறல்‌ திதாய்‌ முடியும்‌. 

இனியவல்லாதவை யாவன வெறுக்கத்‌ தக்க. செயல்கள்‌, 
சொல்லல்‌ என்பதாம்‌ பயனில சொல்லாதலும்‌, செய்தலின்‌ என்ப 
தால்‌ ஈயனில செயலாதலும்‌ பெற்றாம்‌. ஈட்டார்கண்‌ வெறுப்பன 
செய்தல்‌ அவர்‌ ஈட்பை இழத்தற்‌ கேதுவா மாதலின்‌ ௮௮ தீ தாயிற்று, 
அதனினும்‌ இது திது என்றதால்‌ ௮௮ ஒருகாற்‌ பயன்‌ பிழைக்கினும்‌ 
பிழைக்கும்‌ இது பிழையாது என்பதாயிற்று. இது பிழையாப்‌ பய 
னாவது அறிவுடைய பல்லார்‌ நட்பைப்‌ பெறக்கூடா இழத்தல்‌ என்‌ 
பது உவமையாற்‌ பெறச்‌ இடக்கும்‌. 

பயனில கூறல்‌ ஈயனில செய்தவிற்‌. நிதென்ற இக்குறள்‌, (௨) 

பயனில கூறுவான்‌ ஈயனிலனே யென்ப வருங்குறள்‌$. 5 

௧௯௩. ஈயனில னென்பது சொல்லும்‌ பயனில 

பாரித்‌ துரைக்கு முரை. 

(இ- ள்‌.) பயனில - பயனில்லாத பொருளை, பாரித்து 
உரைக்கும்‌ உரை . (ஒருவன்‌) விரித்துச்‌ சொல்லுஞ்‌ சொல்‌ 
(தானே), ஈயனிலன்‌ என்பது - (அவன்‌), இனிமையில்லாத 
வன்‌ என்பதை, சொல்லும்‌ -. (பலருக்கும்‌) அறிவிக்கும்‌. 

(௫ - து.) பயனில சொல்லல்‌ இனிதாகாது. ' 3 


இல்லத்ம்‌] பயனில சொல்லாமை ரா௯ட௫ 


பயனில சொல்லுதல்‌. பல்லாரால்‌ முனியப்படுதவின்‌ (குறள்‌. 
௧௯௧) அது சொல்லுவானும்‌ ஈயனிலனாயினான்‌. கயணிலனாவான்‌ 
வெறுக்கப்படுவான்‌. இனி ஈயனாவ து நிதியெனச்‌ கொண்டு ஈண்டும்‌ 
பின்னும்‌ பொருள்‌ கூறினாரால்‌ பரிமேலழக ரெனின்‌, ஈயன்‌ என்பது 
பலபொருள்‌ ஒருசொல்லாதவின்‌ அதுவு மமையும்‌, மனப்பட்டது 
கொள்க, 

பயனில்சொல்‌ சய னிக்கு மென்ற திக்குறள்‌, (௬) 

நயனொடு ஈன்மையும்‌ நீச்குமென்பது வருங்குறள்‌ : 


௧௯௪. ஈயன்சாரா நன்மையி னீக்கும்‌ பயன்சாராப்‌ 
பண்பில்சொற்‌ பல்லா ரகத்து. 


(ஓ - ள்‌.) பல்லாரகத்து - கட்டன்‌ பலரிடத்து, 
பயன்சாராப்‌ பண்பில்‌ சொல்‌ - (ஒருவன்‌ கூறும்‌) பயனும்‌ 
பண்புமில்லாச்‌ சொற்கள்‌, ஈயன்சாரா - இனியவாகாவாய்‌, 
நன்மையின்‌ கனு - (அவனை) நற்பயன்‌ (பெறுதலினின்‌ அ) 
நீக்கும்‌. 

(௫ - து.) பயனில்சொல்‌ நன்மை தராது, : ' 

.... பண்பாவன இணிமையும்‌.உண்மையும்‌ முதலாயின. கன்மை 
யாவன ஆன்றோர்‌ மதிப்பும்‌ நட்பும்‌ முதலாயின. சொல்லுவான்‌ 
சொற்களில்‌: இல்லாத பயனும்‌ பண்பும்‌ சொல்லுவானுக்கும்‌ இல்லா 
வாயின, 

பயனில்‌ சொல்‌ நலத்தைத்‌ க்‌ இக்குறள்‌, (௪) 

உள்ள ஈலத்தையுங்‌ கெடுக்கு மென்பது வருங்குதள்‌ ( 

௧௯௫. . சீர்மை சிறப்பொடு நீங்கும்‌ பயனில 

நீர்மை யுடையார்‌ சோலின்‌. 

-(இ-ள்‌.) நீர்மை யுடையார்‌ - (ல்ல) தன்மையுடையார்‌, 
பயனில சொலின்‌ - பயனில்லாத சொற்களைச்‌ சொல்லுவ 
சாயின்‌, சீர்மை - (அவருடைய) பெருமை, சிறப்பொடு -. 


௯௬ திருக்குறள்‌ [அறம்‌ 


(கன்னோடியைர்‌.5) நன்கு மதிப்புடனே, நீங்கும்‌ - (அவரை 
விட்டு) ஒழியும்‌. 

(௫ - து.) பெரியோர்‌ பயனில சொல்லின்‌ அவர்‌ பெருமை. 
அழியும்‌, 

சீர்மை.பெருமை, கனம்‌ அல்லத புகழெனினும்‌ ஓக்கும்‌, இப்‌: 
பொருண்மையினை, *சறுமை பல செய்து சரழிக்கும்‌ * (தறள்‌.. 
௯௩௪) என்புழி விளங்கக்‌ காணலாம்‌. பெரியாரைப்‌ பிழையாமை. 
கூறுமிடத்துப்‌ பெரியாரைச்‌ “சீரார்‌ ' (தறள்‌-௯௦௦) என்றம்‌ 
காண்க, சீர்‌ என்னும்‌ இப்‌ பலபொருள்‌ ஒருசொல்‌ இடரோக்கிப்‌ 
பொருள்‌ கொள்ளப்படும்‌, * சீர்மை ெப்பொடு ' என்புழி ஒடு என்‌ 
பது “அதனோ டியைந்த ஒருவினைக்‌ ளெவி' (தொல்காப்பியம்‌. 
வேற்றுமையியல்‌-௧௩)யாய்‌ வந்த மூன்றாம்‌ வேற்றுமை யுருபு, 

பயனில சொல்லின்‌ சீர்மை யழியு மென்ற இ, (௫) 


சீர்மை யழிவதா லாம்பயன்‌ கூறுவ வருங்குறள்‌ : 


௧௯௬. பயனில்சோற்‌ பாராட்டு வானை மகனேனல்‌ 
மக்கட்‌ பதடி யெனல்‌. 

(இ -ள்‌.) பயனில்‌ சொல்‌ - பயனில்லாத சொற்களை, 
பரராட்டுவானை - பலகாலும்‌ சொல்லுபவனை, மகன்‌ எனல்‌ -. 
மக்களுள்‌ ஒருவன்‌ என்று சொல்லுதல்‌ ஒழிக; மக்கள்‌ பதடி. 
எனல்‌ - மக்களுள்‌ பதர்‌ என்று சொல்லுக. 

(இ - து.) பயனில்சொல்‌ பதர்‌ போல்வதாம்‌, 

மகனும்‌ மகளும்‌ மக்களின்‌ ஒருமையாதலின்‌ மக்களுள்‌ ஒருவன்‌ 
என்றாம்‌, பின்‌ மக்கட்பதடி என்பது நோக்கி. பதடியாவது பதர்‌... 
பதடி பதரே பொல்லுமாகும்‌ * என்பது பிங்கலம்‌. உள்ளீடின்றி' 
இலேசானதைப்‌ பதர்‌ என்ப. சீர்மை கனமெனினும்‌ அமையு: 
மென்பது மேற்‌ கூறினாம்‌, ஆகவே, அந்தக்‌ சனம்‌ நீங்கப்‌ படுவர்‌ 
என்று கூறியதையடுத்து, அதனால்‌ அவர்‌ இலேசென்னும்‌ பதர்த்‌ 
தன்மை எய்‌இனராவ ரென்ற இயைபு கண்டுகொள்க, எனல்‌ 


இல்லறம்‌] பயனில சொல்லாமை ரகூள்‌ 


என்னும்‌ வியங்கோண்முற்‌ நிரண்டனுள்‌ முன்னது எதிர்மறையி 
லும்‌ பின்னது உடன்பாட்டிலும்‌ வர்தன, தொல்காப்பியனார்‌ 
வியங்சோ ளீறு ளெம்தெடுத்துக்‌ கூறாது, எழத்ததிகாரத்து உயிர்‌ 
மயங்கியலுள்‌ (ச - ௮) அகர விற்றுச்‌ செய்கை கூறுனெறுழி 
* ஏவல்‌ கண்ணிய வியங்கோட்‌ ளெவி! என்றதால்‌ மெய்‌ யூர்ந்து 
வரும்‌ அகரவீறும்‌, பிராண்டு உடம்பொடு புணர்த்தலால்‌ அல்லீறும்‌ 
ஆலீறும்‌ கூறினாரென்றார்‌ சேனுவரையநம்‌ நச்சினுர்க்கனியரும்‌. 
தொல்காப்பியம்‌ வினையியல்‌ (உக - ம்‌) சூத்திரத்திற்கு அவருரை 
காண்க. அச்‌ சூத்திரவுரையிற்றானே நச்சினார்க்கினியர்‌, **ம௪ 
னெனல்‌ மக்கட்‌ பதடி, யெனல்‌ ' என உடம்பாடும்‌ மறையுமாய்‌ 
வருசலுங்‌ கொள்க ?' எனக்‌ கூறியிருத்தலுங்‌ காண்க, 

இவை யான பாட்டாலும்‌ பயனில கூறலின்‌ தீமை சொல்லப்‌ 
பட்டது. (௬) 


பயனில சொல்லாமையின்‌ ஈன்மை கூறுவன வருங்குறள்கள்‌: 


௧௯௭. நயனில சொல்லினுஞ்‌ சொல்லுக சான்றோர்‌ 
பயனில சொல்லாமை ஈன்று. 


(இ ள்‌.) சான்றோர்‌ - (கல்வி யறிவொழுக்கங்களால்‌) 
நிறைந்தோர்‌, ஈயன்‌ இல - இன்பமில்லாத (சொற்களை), 
சொல்லினும்‌ சொல்லுக - சொல்ல வேண்டினும்‌ சொல்லக்‌ 
கடவர்‌; பயனில - பயனில்லாத சொற்களை, சொல்லாமை - 
(அவரும்‌ பிறரும்‌) சொல்லாதிருத்தல்‌, ஈன்று - சன்மையாம்‌. 

(௫ - து) பயனில சொல்லாமை யாவர்க்கும்‌ நன்மை, 

இனியவை கூறலும்‌ ஓர்‌ அறமாதலின்‌ சான்றோர்‌ ஈயனிலவுஞ்‌ 
சொல்லார்‌, ஒருகாற்‌ சொல்லினும்‌ அமையும்‌ என்பார்‌ * சொல்லினுஞ்‌ 
சொல்லுக ? என எதிர்மறையும்மை கொடுத்துச்‌ கூறினார்‌. அவ்வா 
றமைவதும்‌ சான்றோர்க்கே என்பார்‌ ' சொல்லுக சான்றோர்‌ என்‌ 
மூர்‌. முன்னர்‌ 
௧௮௪) என்புழியும்‌ இத கொள்க, பயனில சொல்லுதல்‌ சான்‌ 


கண்ணின்று சண்ணறச்‌ சொல்லினும்‌ (தறள்‌ - 


௯௮ திருக்குறள்‌; [றம்‌ 


1 


ரோர்க்கே ஆகாதெனவே . க உல்‌ 'அசாதாதல்‌ சொல்ல 
வேண்டாவாயிற்று. 


பயனில சொல்லாமை ஈன்றென்ற இக்குறள்‌. (எ) 


பயனில சொல்லாமை அறிவுடைமை என்பது வருங்குறள்‌ : 


௧௯௮. அரும்பய னாயு மறிவினார்‌ சோல்லார்‌ 
பெரும்பய னில்லாத சோல்‌, 


(இ-ள்‌.) அரும்பயன்‌ - (அறிதற்கு) அரிய பயன்களை, 
அயும்‌ அறிவினர்‌ - ஆசாய வல்ல அறிவுடையோர்‌, பெரும்‌ 
பயன்‌ இல்லாத சொல்‌ - மிக்க பயன்‌ இல்லாத சொற்களை, 
சொல்லார்‌ - சொல்ல மாட்டார்‌. 

(௫ - து.) அறிவுடையர்‌ மிறைர்த பயன்‌ இல்லாத சொற்களைச்‌ 
சொல்லலாகாஅ. 

அறிதற்கரிய பயன்களை ஆராய வல்லார்‌ எனவே, தாம்‌ சொல்‌ 
லும்‌ சொற்கள்‌ தமக்கும்‌ பிறர்க்கும்‌ பயனுடையவா அல்லவா என 
அறிதலோடு அப்‌ பயன்‌ சிறிதா பெரிதா எனவும்‌ அறியவல்லர்‌ 
அவர்‌ என்பது முடிஈ்சது, அதனோடு, யாண்டும்‌ அரும்‌ பயனே 
சாடித்தேடும்‌ அவர்‌ தம்‌ கூற்றிற்‌ சறுபயனுடையவற்றைக்‌ கொள்ளு 
சல்‌ ஒவ்வா தென்பதும்‌ முடிந்தது. ஆதலால்‌, பெரும்பயணில்லாத 
சொற்களைச்‌ சொல்லா ராதல்‌ அவர்க்குக்‌ கடனாயிற்று. 

பெரும்‌ பயனில்லாத கூறாமை அறிவுடைமை என்றநிது. (௮) 
ஆகவே, பயனேயில்லாத கூறல்‌ மயக்க அறிவு என்பது வருங்‌ : 
குதிள 5 


௧௯௯. போருடீர்ந்த போச்சாந்தஞ்‌ சொல்லார்‌ மருடீர்ந்த 
மாசறு காட்சி யவர்‌. 

(இ-ள்‌.) மருள்‌ தீர்க்த - மயக்கத்தின்‌ நீங்யெ, மாசு 

அனறு காட்யெவர்‌ - தூய அறிவுடையோர்‌, பொருள்‌ தீர்ந்த - 


இல்லறம்‌] பயனில சொல்லாமை ரா௯்ஷ 


பயனில்‌ நீங்ய்‌ சொற்களை, பொச்சாம்‌ அம்‌ - மறச்தும்‌; 
சொல்லார்‌ - சொல்லமாட்டார்‌. 

(ஒ-து.) காய அறிவுடையோர்‌ பயனில்லாத சொற்களை 
ம்றச்துஞ்‌ சொல்லார்‌, 

பொச்சாப்பாவது, . மகிழ்ச்சியில்‌ தனி: பயன்‌ உண்மையும்‌ 
இன்மையும்‌ அறிதற்கு அறிவு தெளிக்திருத்தல்‌ இன்றியமையாது, 
தாய அறிவாயின்‌ ௮ஃதியாண்டும்‌ தெளீர்திராக்கும்‌. மாசுடை அதி. 
வாயின்‌ ம௫ழ்ச்சி மீறிய ஒரோவோ சமயங்களில்‌ கலங்கித்‌ தெளிவில 
தாகும்‌, அப்பொழுது உண்மை இன்மையாகவும்‌ இன்மை உண்மை 
யாகவும்‌ தோன்றி மயக்கத்தைச்‌ செய்யும்‌. அம்‌ மயக்கத்தை 
யுடையோர்‌ பயனில கூறல்‌ சாலும்‌, அம்‌ மயக்கம்‌ இல்லோர்க்கு. 
௮.௮ சாலாதென்பார்‌ * பொச்சார்தும்‌ சொல்லார்‌ ? என்றார்‌. எனவே 
பயனில சொல்வார்‌ மயக்க அறிவினராவர்‌ என்பதாயிற்று. 

இவை மூன்று பாட்டாலும்‌ பயனில சொல்லாமையின்‌ ஈன்மை 
கூறப்பட்ட அ, (௯) 

இதகாறுங்‌ கூறப்பட்டவற்றைத்‌ தொகுத்துக்‌ கூறுவது 
வருங்குறள்‌ : 


௨௦௦. சோல்லுக சொல்லிற்‌ பயனுடைய சோல்லற்க, 
சோல்லிற்‌ பயனிலாச்‌ சோல்‌. 


(இ-ள்‌.) சொல்லின்‌ - சொற்களில்‌, பயனுடைய - 
பயனுடைய வற்றை, சொல்லுக -; சொல்லின்‌ பயன்‌ இலாச்‌ 
சொல்‌ - சொற்களில்‌ பயனில்லாத சொற்களை, சொல்லற்க- 
சொல்லா தொழிக. 

(௫ - து,) பயனுடையவற்றைச்‌ சொல்லுக; பயனில்லன 
வற்றைச்‌ சொல்லா தொழிக. 

£ சொல்லுக பயனுடைய; சொல்லற்க பயனில? என்பதே 
சருதிய பொருள்‌ பயக்கும்‌, இருகாற்‌ ' சொல்லின்‌ என்றதும்‌, 
£ சொல்லற்க பயனில” என்பதே சாலுமாகப்‌ பயனிலாச்‌ சொல்‌ "* 
என்றதும்‌ மிகையாம்‌ பிறவெனின்‌, அற்றன்ன; ௮௮ சொற்பின்‌. 


உ௱ திருக்குறள்‌ (அதம்‌ 


வருநிலை யென்னும்‌ ௮ணிகோக்கி யமையுமென்பது, ஓக்கும்‌; 
பயனில சொல்லாமையைக்‌ சளெந்தெடுத்து வற்புறுத்த வரத விடத்‌ 
தில்‌, ௫ ஈயனில சொல்வினுஞ்‌ சொல்லுக சான்றோர்‌ பயனில சொல்‌ 
லாமை நன்று? (தறள்‌ - ௧௯௭) என்று கூறியதனணித்தாகச்‌ சொன்‌ 
னயங்கருதிப்‌ பொருட்பயன்‌ இல்லாச்‌ சொற்களை எழுரோ னியன்ற 
தொரு பாட்டில்‌ முச்சீராகத்‌ தொடுத்து வைப்பரோ ஆசிரியர்‌ என்‌ 
பது கடா. அதற்கு விடை : பயனென்ற துணையானே பொருட்‌ 
பயனே என்று கொள்ளற்க; கேட்போர்க்கு இனிமைபயத்தலும்‌ 
ஒரு பயனேயாம்‌. குழலெழீஇ யாழெழீஇத்‌ தண்ணுமை யிசைத்து 
ஒருவனை யின்புறு த்தல்‌ பயனில்செய்கையெனக்‌ கடியப்படாதன்றே! 
அங்ஙனமே ஒருவனை யின்புஐத்துதல்‌ ஒன்றே கருதிச்‌ சொல்லுஞ்‌ 
சொற்களும்‌ பயனுடையவேயாம்‌ ; அல்லவென்று கடியப்படாதென்‌ 
பதற்கு இவ்வாறு உடம்பொடு புணர்த்துச்‌ செய்யுட்‌ செய்தா ரென்‌ 
பது, இச்‌ கருத்தானன்றே பேராசிரியநம்‌ நூலிற்‌ கடியப்படுங்‌ 
குற்றமாவன விவையெனச்‌ கூறும்‌ தொல்காப்பியச்‌ சூத்திர (மா 
பியல்‌ - ௧௦௮) உரையின்‌ கண்ணே, “கூறியது கூறன்‌ முன்வைத்த 
தென்னையெனின்‌, அது ழமாலுட்போலச்‌ செய்யுட்கண்ணும்‌ 
பயன்பட வரின்‌ அமையுமென்றற்கென்பத ? எனக்‌ கூறு 
வாராயின ரென்க. எனினும்‌, சொல்லின்பம்‌ ஒன்றே கருதி 
ஒரோவதழிச்‌ செய்யுட்‌ செய்தல்‌ பிறர்க்காயின்‌ ஒவ்வும்‌, தெய்‌ 
வப்‌ புலவராய ஈம்‌ முதற்பாவலர்க்‌ கொவ்வாது, என்னை ? 
பிறர்‌ பலர்‌ செய்த £ சொல்லாற்‌ பரந்த பாப்‌ போலாது எந்தம்‌ 
வள்ளுவனார்‌ சுருங்கிய சொல்லால்‌ *இனையளவு போதாச்‌ சிறு புன்‌ 
னீர்‌ நீண்ட - பனையளவு காட்டும்‌ படித்தா” கச்‌ செய்யுட்‌ செய்தமை 
புலவர்‌ பலர்க்கும்‌ ஒப்ப முடிந்த தாகலின்‌ என்பது, அல்லாதாஉம்‌ 
“அரும்பய னாயு மறிவினா” ராய அவர்‌ “பெரும்‌ பயனிலாத ' சொல்லு 
வரோ என்பது. அஃதொக்கும்‌, £புலமிக்சவரைப்‌ புலமைதெரிதல்‌ - 
புலமிக்கவர்க்கே புலனாம்‌ ? (பழமோமி- ௭) என்பவாதலால்‌ 
“அரும்பயனாயு மறிவினா'ரது சொல்லிற்‌ பெரும்பயன்‌ கொள்ளுதல்‌ 
*அரும்பய னாயு மறிவினார்‌'க்கே அமென்பது பெறு சலின்‌, ஆசிரியர்‌ 
கூறிய இச்‌ செய்யுளிற்‌ பெரும்பயன்‌ கொள்ளுதல்‌ அவர்க்கே இயலும்‌ 


இல்லறம்‌] பயனில சொல்லாமை உ௱க 


என்பது, ஆயின்‌, ௮ரும்பயனாயு மறிவினராய ஆரியர்‌ பரிமேலழ 
கர்க்கு அஃ அ ஆகாமற்‌ போன தென்னையோ, றுபயனிற்றாக அவர்‌ 
கொண்ட பொருளே யன்றோ மேற்கூறிய தெனின்‌, பெரும்பயன்‌ 
கொள்ளற்‌ காகாமல்‌ அவர்‌ அச்‌ சிறுபயன்‌ கொண்டு கூறினால்லர்‌, 
அரும்பய னாயு மறிவினாராவார்‌ எவர்‌ உரையுமின்‌ றி ஆசிரியர்‌ சொற்ற 
அமுதத்‌ இருவாக்கிற்‌ பெரும்பயன்கொள்ள அறிவாராதலின்‌ அன்ன 
மீல்லாச்‌ சிற்றறி வினர்க்கே தாம்‌ கூறும்‌ உரையென்பதை உளங்‌ 
கொண்டு எளிதிற்‌ பெறகடெக்கும்‌ பொருளினையே விளங்கச்‌ 
சொல்லி யொழிர்தார்‌ என்பது, ஈண்டேயன்‌ றி வேறியாண்டியாண்‌ 
மூஃ்‌ தொவ்வுமோ ஆண்டெல்லா மிவ்வாறே கொள்க. அத்துணேத்‌ 
தகுதிரோக்கிச்‌ செல்லுதல்‌ இற்றைசாட்‌ சாலாசென்று அவர்‌ கூறா 
தொழிர்த பெரும்பயனைச்‌ கூற ஒருப்படுவார்‌ இச்‌ செய்யுட்குக்‌ கூறும்‌ 
பிறிதொரு பொருளாமாறு : 

சொல்வின்‌ - (கருதிய பொருளைச்‌) சொல்லியாக வேண்டுமா 
யின்‌, பயனுடைய சொல்லுக - பயன்‌ உள்ள சொற்களையே சொல்‌ 
௮௧. சொல்லின்‌ - சொற்களில்‌, பயன்‌ நிலாச்‌ சொல்‌ - பயன்‌ (நிலை 
பெற்று) நில்லாத சொற்களை, சொல்லற்க - சொல்லா தொழிக, 

(௫ - ௮.) சொன்னால்‌ பயனுடையவற்றைச்‌ சொல்லுக) 
பயன்‌ நிலைபேறில்லாச்‌ சொற்களைச்‌ சொல்லா தொழிக. 

£ சொல்லின்‌? என்பன இரண்டுள்‌ முன்னது செயின்‌ என்னும்‌ 
வாய்பாட்டு வினையெச்சம்‌; பின்னது ஏழாம்வேற்றுமை யுருபடுத்த 
யால்பகாவஃறிணைப்‌ பெயர்‌, சொன்னால்‌ என்பதாற்‌ பயந்த 
தென்னையோ வெனின்‌, சொல்லாமற்‌ சொல்லலே இறந்த தென்னும்‌ 
குறிப்புப்‌ பயர்‌த ௮. சொல்லாமற்‌ சொல்வதை அன்றாவின்‌ £ீழிருர்‌த 
அறமுதலாய நான்கினையும்‌ நால்வர்க்குச்‌ சொன்னமை கொண்டி 
தெளிக, எனவே குறிப்பா லுணர்த்தக்‌ கூடாதவற்றையே சொல்‌ 
லாற்‌ சொல்க என்ற தாயிற்று, சொற்களிற்‌ பயன்‌ நில்லாத சொற்‌ 
களைச்‌ சொல்லற்க என்றதாற்‌ பெறக்டெப்ப தியாதோ வெனின்‌, 
சொற்களில்‌ ஒருசொற்‌ பலபொருளவாயும்‌, பலபொரு சொரு 
சொல்லாயும்‌ வருவன பல, அவற்றுள்‌ குறித்த பயனை மனத்திற்‌ 


உ௱உ -  இருக்குறன்‌. ' : “ [அறம்‌ 


பசுமரத்தாணி போலப்‌ பதியச்‌ செய்வனவற்றை இடரோக்கித்‌ தேர்ச்‌ 
தெடுத்துச்‌ கூறுக என்பது பெறக்டெர்தனு, ' அதற்குதாரணம்‌ இக்‌ 
திருக்குறணூலிற்‌ பல விடத்தும்‌ பல்கிக்‌ டக்கக்‌ காணலாம்‌. இவ்‌ 
்‌ வதிகராச்திற்றானே முன்னர்‌ * சீர்மை நீங்கும்‌ * (௧௯௫) எனக்கூறிப்‌ 
பின்னர்‌! மக்கட்‌ பதடி.” (௧௯௬) என்ற அங்‌ காண்க; அன்றியும்‌ பதடி? 
எனக்கூறிய அக்‌ குறளிற்றானே * பயனில்சொல்‌” எனச்‌ சொல்லைப்‌ 
பெயராக வைத்து செல்லெனவும்‌ மொழி யெனவும்‌ இருபொருள்‌. 
கா நிறுத்தியது காண்க. மெல்லும்‌ புகழுஞ்‌ சொல்லுஞ்‌ 
சொல்லே என்பது பிங்கலம்‌. பயணில்‌ ரெல்லாவது பதரேயாம்‌. 
இவ்வாறதற்கு இரட்டுற மொழிக்தார்‌ இராமானுஜ கவிராயர்‌. இது 
இடக்க, 

இங்கனம்‌ தெள்ளிதிற்‌ புலப்படும்‌ எளிய பயனும்‌ அரிதிற்‌ 
புலப்படும்‌ பெரியயயனும்‌ கொள்ள வைத்தமையால்‌ எளியார்க்கு 
எஸிய பயனும்‌ அரியார்க்கு அரிய பயனும்‌ உளவாகும்படி சொஜ்க 
ளைத்‌ தெரிந்தெடுத்துச்‌ சொல்லுக என்பதும்‌ உடம்பொடு புணர்த்த 
உணர்த்தினா ராசிரியர்‌ என்று கொள்க, 

இவ்வதிகாரத்தில்‌ முதல்‌ ஆறு குறள்களால்‌ பயனில சொல்லு 
திலின்‌ தீமையும்‌; அடுத்த மூன்‌ அ குறள்களால்‌ பயனில சொல்லாமை 
யின்‌ ஈன்மையும்‌, இறுதிச்‌ குறளால்‌ தொகுப்புரையும்‌ கூறப்பட்டன. 


௨௧, தீவினையச்சம்‌ 


அஃதாவது இய செய்தற்‌ கஞ்சுவது. இதுகாறும்‌ விலக்கம்‌ 
பட்ட இியனவற்றையும்‌ அவற்றுளடங்காது எஞ்சிரின்ற பிற திவினை 
களையும்‌ தொகுத்து விலக்குதல்‌ கருஇற்று இவ்‌ வதிகாரமம்‌, சாண்‌ 
வழிக்காசு போலவும்‌ நீர்வழி மிதவை போலவும்‌ உள்ளமெவ்வழி' 
அவ்வழிச்‌ செல்வ அ வினையாதலால்‌, உள்ளம்‌ தீவழிச்‌ செல்ல அஞ்சி 
நல்வழிச்‌ செல்லுமாயின்‌ வினையும்‌ அவ்வழிச்‌ செல்லுமென்பதே 
பற்றித்‌ இவினை யச்சம்‌ என உள்ளத்தின்‌ தொழிலாக்கிக்‌ கூறினார்‌. 
மேலையதிகாரத்தில்‌ பயனில்சொல்‌ திச்சொல்‌ என்பதுபட வுரைதீது 
அதை விலக்கினார்‌, தீச்சொல்லே யன்றித்‌ இவினையும்‌ விலக்கப்படுவ 
சென்பதை இவ்வதிகாரத்தாற்‌ கூறுகன்றா ராதலின்‌ அதிகார இயைபு 
கண்டு கொள்க, 

இவ்வதிகாரத்தில்‌, திவினைக்கு அஞ்சுதலின்‌ சிறப்பும்‌ ௮ஞ்‌ 
சாமையின்‌ இழிவும்‌, திவினைக்கு அஞ்சதற்காய காரணமும்‌, தீ 
வினைக்கு அஞ்சாமையின்‌ தீமையும்‌, திவினைக்கு அஞ்சதவலின்‌ ஈன்‌ - 
மையும்‌ முறையே கூறுவான்‌ வைத்த ஆசிரியர்‌ முதற்கண்‌ திவினைக்கு 
அஞ்சு தவலின்‌ நெப்பையும்‌ அஞ்சாமையின்‌ இழிவையும்‌ தொகுத்துக்‌ 
கூறுகின்றார்‌. 


௨௦௧. தீவினையா ரஞ்சார்‌ விழுமியா ரஞ்சுவர்‌ 

தீவினை யென்னுஞ்‌ சேருக்கு. 

(இ-ள்‌,) தீவினை என்னும்‌ செருக்கு - தீவினை என்று 
சொல்லப்படும்‌ மயக்கத்துக்கு, தீவினையார்‌ - பாவிகள்‌, அஞ்‌ 
சார்‌ - அஞ்சமாட்டார்‌ ; விழுமியார்‌ - (பாவிகளல்லாத) 
சீரியர்‌, அஞ்சுவர்‌. 


(௫ - து.) தீவினைக்கு அஞ்சவோர்‌ £ரியர்‌; அஞ்சாதவர்‌ 
பாவியர்‌. 


௨௱௪ திருக்கு தன்‌ [அறம்‌ 


செருக்காயெ காரணத்தைக்‌ காரியம்‌ போலக்‌ கூறியதோர்‌ 
உபசார வழக்கு. £ பிறப்பென்னும்‌ பேதைமை ? (தறள்‌-௩௫௮) 
என்பதும்‌ ௮௮.  இிவினையால்‌ வரும்‌ செருக்கு * எனக்‌ சாரண 
மாவ்‌து திவினையென்று கொண்டாராற்‌ பிரயோக விவேகழடை 
மார்‌ (சேய்யுள்‌-௪௮) எனின்‌, அது அறிவு நாலொடும்‌ அதிகாரப்‌ 
பொருளொடும்‌ மாறுபடுதல்‌ கண்டு கொள்க, செருக்கென்னும்‌ 
பலபொரு ளொருசொல்‌ ஈண்டு மயக்கத்தை யுணர்த்திற்று, மயக்க 
மாவது ஆணவ மயக்கம்‌, * யானென தென்னுஞ்‌ செருக்கு (தறள்‌- 
௨௪௬) என்புழிப்போலக்‌ கொள்க, தீவினையார்‌ ஆணவமயக்கம்‌ 
பெரிதுடையாராதலால்‌ அவர்‌ அஞ்சாமையும்‌, விழுமியார்‌ ஆணவ 
மயக்கம்‌ பெரிதகன்‌ றவ ராதலால்‌ அவர்‌ அஞ்சுவ தம்‌ இயல்பாயின. 
அவை யியல்பாயினவாறு யாதோவெனின்‌, ஆணவமயக்கமாவத 
அறியாமையான்‌ வர்த மயக்கமாதலானும்‌, தீயின்‌ இயல்பினை அறி 
யாது மயங்கி விட்டிற்பூச்‌ித்‌ இயினை அஞ்சா தணு மாள்வது 
கண்கூடாகக்‌ காணச்‌ டெப்ப தொன்றாகலானும்‌, £ அஞ்சுவ தஞ்‌ 
சாமை பேதமை. அஞ்சுவ - தஞ்ச லறிவார்‌ தொழில்‌ ” (தறள்‌ - 
௪௨௮) என்பதாகலானும்‌ மயக்கமுடையார்‌ திவினைச்கஞ்சாமையும்‌ 
- மயக்கமில்லார்‌ தீவினைக்‌ கஞ்சுதலும்‌ இயல்பாயின வென்பது. 
இவ்வாற்றானும்‌ செருக்குக்‌ காரணமும்‌ இவினை காரியமுமாதல்‌ 
காண்க, **மேற்றொட்டுச்‌ செய்து கைவர்தமையான்‌ * அஞ்சார்‌ ? 
என்றும்‌, செய்தறியாமையான்‌ ₹ அஞ்சுவர்‌ ' என்றுங்‌ கூறினார்‌ ?” 
என்றார்‌ பரிமேலழகர்‌, 
இவினைக்கு அஞ்சு தலின்‌ இறப்புச்‌ கூறியதிது, (க) 
அஞ்சுதர்குக்‌ காரணங்‌ கூறுவன வருமிரு குறள்கள்‌ : 
௨0௨. தீயவை தீய பயத்தலாற்‌ நீயவை 
தீமினு மஞ்சப்‌ படும்‌. 
(இஃ ள்‌.) தீயவை - (தனக்கு இன்பம்‌ பயத்தலைக்‌ கரு 
இச்‌ செய்யும்‌) தீவினைகள்‌, தீய பயத்தலால்‌ - (கருதிய 
வின்பம்‌ பயப்பதை யொழிக்துத்‌ அன்பமாகும்‌) திமை 


இல்லறம்‌] தீவினையச்சம்‌ உ௱௫: 


களையே தருதலால்‌, தீயவை - (அத்தகைய) தீவினைகள்‌, 
(ஒருவனால்‌) தீயினும்‌ - நெருப்பி னும்‌ (கொடியவாக), அஞ்‌ 
சப்படும்‌ - அஞ்சப்படத்தக்கன. 

(இ - து). திவினை ரெருப்பினுங்‌ கொடி அ. 

நெருப்புச்‌ கொடி தாயினும்‌ யாண்டும்‌ கொடிதன்‌ அ ; ஈல்லதா' 
மிடனுமுண்டு, ௮ தியாண்டோ வெனல்‌ வேண்டா; அடி 
லாச்கவும்‌ இருள்‌ நீக்கவும்‌ குளிர்‌ போக்கவும்‌ அருக்கலானவற்றை. 
அராக்கவும்‌ உருக்கலானவற்றை உருக்கவும்‌ பயன்பட்டு ஈமக்கது' 
ஈல்லதாதல்‌ சாளு நாம்‌ கண்கூடாகக்‌ காணக்‌ இடப்பதொன்றே.. 
இங்ஙகனமத பயன்கொள்ளவும்‌ நிற்கு நிலமை ரோக்கியன்றே: 
ஆரியர்‌ அதனை அரசரோ டொப்பிட்டு அகலா சணுகாது இக்காய்‌. 
வார்‌ போல்க - விசல்வேர்தர்ச்‌ சேர்ர்தொழுகு வார்‌' (தறள்‌ - ௬௯௧): 
என்பாராயினர்‌ என்பது, இக்‌ கருத்தே பற்றிப்‌ பிறரும்‌ * அழலி: 
னீங்கா னணுகா னஞ்ச - நிழலினீங்கா னிறைச்ச கெஞ்சமோ - 
டெத்திறக்‌ தாசா னுவக்கு மத்திறம்‌ - அறத்திற்‌ நிரியாப்‌ படர்ச்சி 
வழிபாடே ' (நன்னூல்‌ - ௪௬) எனத்‌ தீயினை ஆசிரியனோ டொப்‌: 
பிட்டுச்‌ கூறுவாராயதாஉமென்க, * பிறிதொரு காலத்தும்‌ பிறி 
தொரு தேயத்தும்‌ பிறிதோ ருடம்பினுஞ்‌ சென்று சுடுதல்‌ திக்கின்‌: 
மையின்‌ இயினுமஞ்சப்‌ பவெதாயிற்று £ என்றார்‌ பரிமேலழகர்‌ 
இதுவும்‌ ஒவ்வும்‌, மேல்‌ * வினைப்பகை வீயா பின்சென்‌ றடும்‌ * 
(தறள்‌ - ௨௦௭) என்றதும்‌, * தொடிற்சுழ. னல்லஅ..... விடிற்சட. 
லாற்றுமோ தி? (தறள்‌ - ௧௧௫௯) என்றதுங்‌ காண்க. 

தியவை தியவே பயக்குமென்ற இக்‌ குறள்‌. (௨), 

ஆதலால்‌ தீயன கடித லறிவுடைமை யென்ப. வருங்குறள்‌ : 

௨௦௩ அறிவினு ளெல்லாந்‌ தலையேன்ப தீய 

செறுவார்க்குஞ்‌ செய்யா விடல்‌. 

(இ - ள்‌.) செறுவார்க்கும்‌ - (தம்மைப்‌) பகைப்ப்‌ 
வருக்கும்‌, தீய செய்யா விடல்‌ . இியவற்றைச்‌ செய்யா அ 
விடுதல்‌, அறிவினுள்‌ எல்லாம்‌ - (தமக்கு உறுதி சாடும்‌) 


உ௱௬ _ திறாக்குறள்‌ [அதம்‌ 


அறிவுகள்‌ .எல்லாவற்றுள்ளும்‌, தலை என்ப - முதன்மை 
(யாகச்‌ சிறந்தது) என்று சொல்லுவர்‌ (கல்லோர்‌). 
(௫ - து.) பகைவர்க்குத்‌ தமை செய்யாமை சிறந்த அ, 
£ஈதலிசைபட வாழ்த லஅவல்ல * அூதிய மில்லை யுயிர்க்கு £ 
(குறள்‌ - ௨௩௧) என்பவாதலானும்‌, அவ்‌ வூதியத்தைச்‌ * திய செறு 
வார்க்குஞ்‌ செய்யாது விடுவார்‌ ஈதலின்றியே எய்துத லானும்‌ 
அவர்‌ தலைசிறந்த அறிவுடையா ராயிற்று, என்னை! * ஒஅத்தார்க்‌ 
கொருநாளை யின்பம்‌ பொறுத்தார்க்குப்‌ . பொன்றும்‌ அணையும்‌ 
யுகழ்‌' (குறள்‌ - ௧௫௬) ஆகலா னென்பது. செறுவார்‌ பகைவரா 
(தலை * செறுவார்க்கு முள்ளழிக்க லாகா வரண்‌ ” (தறள்‌ - ௪௨௧) 
என்புழியும்‌ காண்க, செறுதல்‌ அழித்தலுமாம்‌, * உறுபசியு மோவாப்‌ 
பிணியுஞ்‌ செறுபகையுஞ்‌-சேரா இயல்வது காடு ' (குறள்‌ - ௭௩௪) 
என்புழிச்‌ செறுதல்‌ இப்‌ பொருட்டாதல்‌ காண்க. எனவே “செறு 
வார்க்கும்‌ இய செய்யாவிடல்‌ ” என்பது தன்னைக்‌ கொல்வார்க்கும்‌ 
. இமை செய்யா தொழிதல்‌ எனவும்‌ பொருள்‌ கொள்ளக்‌ கிடர்கது. 
.முன்னையதினும்‌ இப்‌ பொருள்‌ இறந்து காட்டிற்று, இதற்கு 
'மெய்ப்போநணையனர்‌ செயல்‌ சிறந்ததோர்‌ எடுத்‌ தக்காட்டு மாகும்‌. 
ஆயினும்‌, இல்லறத்தி னிற்பார்‌ எல்லாரும்‌ இதை மேற்கொண்‌ 
'டொழுகல்‌ இயலாதென்பதை யுட்கொண்டும்‌, இவ்வாறொழு? னது 
சாலச்‌.றெந்த தென்பதை அறிவுறுத்த வேண்டியும்‌ போலும்‌ ஆசிரி 
யர்‌ பகைஞ ரென்றேனும்‌ கொலைஞ ரென்றேனும்‌ கூறாது செறுவார்‌ 
என அவ்‌ விருபொருளும்‌ பயப்பச்‌ கூறியது. செய்யாது எனற்பா 
லது செய்யா எனச்‌ கடைகுறைர்‌ ௮ கின்றது. 
இவை _யிரண்டு. பாட்டானுர்‌ இவினைக்கு அஞ்சுதற்காய 
காரணம்‌ கூறப்பட்டது, (௩) 
திவினைக்‌ கஞ்சாமையின்‌ கேடு கூறுவன வரும்‌ ஆறு 
குறள்கள்‌: i 


௨௦௪. மறந்தும்‌ பிறன்கேடூ சூழற்க சூழி 
னறஞ்சூழுஞ்‌ சூழ்ந்தவன்‌ கேட. 


இல்லறம்‌] தீவினையச்சம்‌ உ௱எ 


(இ - ள்‌) மறந்தும்‌ - மறந்தானாலும்‌, பிறன்கேடு சூழின்‌ 
. பிறனுக்குக்‌ கேடு (தரும்‌ தீவினையைச்‌ செய்யக்‌) கருதினால்‌, 
சூழ்ர்தவன்‌ கேடு - (அங்ஙனம்‌) கருதியவன்‌ கெடுதற்கான 
வினையை, அறம்‌ சூழும்‌ - அறக்கட.வுள்‌ கருஅம்‌; (ஆதலால்‌) 
மற்ச்தும்‌ பிறன்கேடு சூழற்க - மறக்கானாலும்‌ பிறனுக்குக்‌ 
கேடு (விளைக்கும்‌ தீவினையைச்‌ செய்யக்‌) கருதா தொழிக, 

(இ “.து.) மறந்தும்‌ தீவினைசெய்யச்‌ கருதல்‌ ஒழிக, 

5 மறக்தும்‌ பிறன்கேடு' என்னுஞ்‌ சொற்றொடர்‌ குழற்க என்‌ 
னும்‌ முற்றொடும்‌ சூழின்‌ என்னும்‌ எச்சச்தோடும்‌ தனித்தனியே 
இயைந்து நின்றது. கேடென்பன விரண்டும்‌ காரியவாகு பெயர்‌, 
அறக்கடவுள்‌ கரு. அ,சலாவது அவன்‌ கெடச்‌ தான்‌ அவனைவிட்டு 
நீங்கச்‌ கருதல்‌. திவினை செயப்பட்டான்‌ தீவினை செய்தானை 
ஒறுப்பினும்‌ ஒறுக்கும்‌; ஒறக்கப்‌ பிற்படினும்‌ படும்‌; ஒக்கா தொழி 
யினும்‌ ஒழியும்‌. அவனுக்கு முற்பட்டு அறக்கடவுள்‌ அவனை ஒறுத்தல்‌ 
ஒருதலை யென்பார்‌ * சூழின்‌ அறஞ்குமும்‌ ? என்னார்‌. 

இிவினை சூழற்ச வென்ற திஅ. (௪) 

இவினை செய்யற்க வென்பது வருங்குறள்‌, 


௨௦௫. இலனேன்ற! தீயவை செய்யற்க செய்யி 
னிலனாகு மற்றும்‌ பேயர்த்து. 


(இ.-ள்‌.) இலை ஏன்று - (யான்‌) வறியன்‌ என்று 
(கருதி, ௮௮ தீர்தற்‌ பொருட்டு ஒருவன்‌), தியவை செய்‌ 
யற்க - திவினைகளைச்‌ செய்யா தொழிக; செய்யின்‌ -.செய்‌ 
வாயின்‌, பெயர்த்தும்‌ - பின்னும்‌, இலன்‌ அகும்‌ - வதிய 
வான்‌, i 

(௫ - து.) வறுமை கருதித்‌ திவினை செய்யின்‌ அவ்வறுமை 
மிகும்‌, 

மற்று அசைநிலை, இலன்‌: என்பன இரண்டில்‌ முன்னது 
தன்மை யொருமையினும்‌. பின்னது படர்க்கை யொருமையினும்‌ 


உ௱௮ திருக்குறள்‌ [அறம்‌ 


வந்த எதிர்மறைக்‌ குறிப்பு வினைமுற்றுக்கள்‌. அன்‌ விகுதி தன்மை. 
யொருமையிற்‌ குறிப்பு வினையைச்‌ சார்்து வருதலை 4 உளனா. 
வென்னுயிரை . யுண்டு ” (தறித்சிக்கலி.௨௨) என்புழியும்‌, (இலனெ 
ன்னு மெவ்வ முரையாமை * (குறள்‌-௨௨௩) என்புழியுங்‌ காண்க, 
ஈரிடத்தும்‌ இலமென்ற பாடமோது வாரும்‌ உளர்‌, அவர்க்கு. 
முன்னதாய இலம்‌ தன்மைப்‌ பண்மைக்‌ குறிப்பு முற்றும்‌ 
பின்னதாய இலம்‌ வறுமைப்‌ பொருட்டுமாம்‌, இலம்‌ வறுமை. 
யாதலை £ இலம்பர டொற்கமா யிரண்டும்‌ வறுமை ” என்னும்‌ 
தோல்காப்பீய ஊரியியந்‌ சூத்திரத்தானும்‌ (௩௬ம) £ இலமென்னு: 
முரிச்சொல்‌ பெரும்பான்மையும்‌ பாடென்னுர்‌ தொழிற்‌ பற்றி 
யல்லது வாராமையின்‌ இலம்பா டென்றார்‌' எனச்‌ சேனவ 
ரையர்‌ ஆண்டுக்‌ கூறிய உரையானும்‌ உணர்க, மணக்குடவர்‌ 
முன்னர்‌ இல மென்றும்‌ பின்னர்‌ இலனென்றும்‌ பாடங்‌ கொண் 
டார்‌. பெயர்த்தும்‌ இலனாகும்‌ என்றதால்‌ பொருள்‌ இலனாதலோடு 
கல்வி ஒழுக்கம்‌ முதலிய வற்றையும்‌ இழப்பன்‌ என்பதும்‌ பெறப்‌ 
படுதல்‌ காண்க. ” 


திலினை வறுமை பயக்கு மென்ற இக்குறள்‌, (௫) 
துன்பமும்‌ பயக்கு மென்பது வருங்குறள்‌ : 


௨௦௬. தீப்பால தான்பிறர்கட்‌ செய்யற்க கோய்ப்பால. 
தன்னை யடல்வேண்டா தான்‌. 


(இ-ள்‌.) கோய்ப்பால - அன்பஞ்‌ (செய்யும்‌) பகுதிய 
(வாய பாவங்கள்‌), தன்னை அடல்‌ வேண்டாதான்‌ - தன்னை 
வருத்துதல்‌ வேண்டாதவன்‌, திப்பால - திமைப்பகுதிய 
(வாய வினைகளை),தான்‌ பிறர்கண்‌ செய்யற்க - தான்‌ பிற 
ரிடத்திற்‌ செய்யா தொழிக. 

(௫ - த) தீவினை செய்வானைப்‌ பாவங்கள்‌ வருத்தும்‌. 

தீவினை யடுமென்ற திக்குஐள்‌, (சு): 

அஃ்தடுமாறு கூறுவது வருங்குறள்‌. 


இல்லறம்‌] இவினையச்சம்‌ உ௱௯ 


௨௦௭. எனைப்பகை யற்றாரு முய்வர்‌ வினைப்பகை 
வீயாது பின்சென்‌ றடூம்‌. 


(இ-ள்‌) எனைப்‌ பகை உற்றாரும்‌ - எத்தகைய பகை 
யுடையாரும்‌, உய்வர்‌ - (அதனால்‌ வரும்‌ துன்பத்தினின்று 
ஒருவா ற்முல்‌) தப்புவர்‌ ; வினைப்பகை - திவினையாயெ பகை, 
(அவ்வாறு தன்னை உடையாரைத்‌ அன்பத்தினின்று தப்ப 
விடுதல்‌ இன்றி) வியாது பின்‌ சென்று - (அவரை) நீங்காமல்‌ 
(அவர்‌ : சென்ற சென்ற இடத்தெல்லாம்‌) பின்தொடர்ந்து 
சென்று, அடும்‌ - வருத்தும்‌. 

(இ - து.) இவினை செய்தார்‌ உய்யார்‌. 

வீதல்‌ * நீங்குதல்‌. £ நிழறன்னை வீயாது - எனப்‌ பின்‌ வருங்‌ 
குறளினுங்‌ காண்க. * வீயா விழுமம்‌ * (தறன்‌ - ௨௮௪) என்பர்‌ 
போக்டியும்‌. (வீயா - அடம்பொடு நின்ற வுயிரு மில்லை * (புறம்‌ - 
௩௬௩) என்புழியும்‌ வீதல்‌ இப்‌ பொருட்டு, அடுதல்‌ - வருத்திதல்‌; 
வருத்துதல்‌-அன்புறுத்தல்‌, மேற்குறளினுங்‌ காண்க. “இன்பங்‌ கடன்‌ 
மற்றுச்‌ காமம்‌ அஃதடூங்கால்‌ - அன்ப மதனிற்‌ பெரி? (தறன்‌.- 
௧௧௬௬) என்புழி யது பின்னும்‌ தெளிவாக விளங்கிற்று. அடுதல்‌ 
கொல்லுதலுமாமாயினும்‌ அப்பொருட்குச்‌ சென்றசென்ற விடத்‌ 
தெல்லாம்‌ சென்று சொல்லுமெனல்‌ : ஒவ்வாத, என்னை ? ஒருகாற்‌ 
கொல்லப்படுவது பலகாற்‌ கொல்லப்படுவ தின்றாகலின்‌ என்க. உய்‌ 
தல்‌' தப்புதலாதலை * உயற்பால தோரும்‌ பழி ' (தறள்‌ -௪௦), *எச்‌ 
நன்றி கொன்றார்க்கு முய்வுண்டாம்‌ உய்வில்லை - செய்ச்சன்றிகொன்ற 
மகற்கு * (தறள்‌-௧௧௦) என்புழியும்‌ பிறாண்டும்‌ காண்க. 

தீவினை பிறவிகடோறும்‌ தொடருமென்ற திசு. (௭) 

தொடருமாற்றை விளக்குவது வருங்குறள்‌. 


௨௦௮.. தீயவை செய்தார்‌ கேடூத னிழறன்னை 


வீயா தடியுறைக்‌ தற்று. 
14 


உ௱௰ திருக்குறள்‌ [அறம்‌ 


(இ-ள்‌.) தீயவை செய்தார்‌ கெடுதல்‌ - வினைகளைச்‌ 
செய்தவர்கள்‌ கெடுதல்‌, (௭,த்தன்பைத்தெனின்‌) நிழல்‌ - (ஒரு 
வன்‌) நிழல்‌, தன்னை வீயாது - (கான்‌ எங்குச்‌ செல்லினும்‌) 
தன்னை விட்டு நீங்காது, அடி உறைக்தற்று - (கன்‌) அடிக்‌ 
கண்ணே (தொடர்க்‌ சென்று) தங்யெ தன்மைத்து. 

(௫ ஈது.) தீவினை ஒருவனை நிழல்போலத்‌ தொடர்ச்‌ ஏ வருத்‌ 
அம்‌, 

ஈண்டுப்‌ -பொருளாவன தியவை செய்தாரும்‌ அவர்‌ சேம்‌; 
உவமமாவன ஒருவன்‌ உருவும்‌ அவன்‌ நிழலும்‌, இவற்றிடைப்‌ பொது 
வின்‌ நின்ற நீங்கா அடனுறைதற்கண்ணே உவமஞ்‌ சென்ற து. 
எனவே உருவினை நிழல்‌ நீங்காது தொடர்சல்‌ போலத்‌ இிவினை 
செய்வாரைச்‌ கேடு 'மீங்கா த தொடரு மென்பதாயிற்று, அன்றியும்‌, 
ஒர்‌ உருவின்‌ நிழல்‌ அவ்வுருவினையே போலுமன்றிப்‌ பிறிதோ 
ருருவினைப்‌ போலாதாகவின்‌, திவினை செய்வாரைச்‌ தொடர்வது 
தீமையே யாதல்‌ இயைபுடைச்‌ தென்பது மாயிற்று. 

தீவினை பற்றினால்‌ விடாதென்ற ௮, (௮) 
அதவின்‌ அதை ரெருங்கலு மாகா தென்பது வருங்குறள்‌ : 

௨௦௯, தன்னைத்தான்‌ காதல னாபி னெனைத்தொன்றுந்‌ 

துன்னற்க தீவினைப்பால்‌. கக, 

(இ-ள்‌.) (ஒருவன்‌) தன்னைத்தான்‌ காதலனாயின்‌ - கன்‌ 
கலத்தைத்‌ தான்‌ விரும்புதலுடையனாயின்‌, இவினைப்பால்‌ - 
திவினையாயெ பகுதி, எனைத்தொன்றும்‌ - எத்தன்மையதா 
மொன்றனையும்‌, அனனற்க - பொரும்துத லொழிக, 

(௫ - த.) திவினைத்‌ தொடர்புக்கு இடங்கொடுத்தலாகா ௮, 

அன்னுதல்‌ - பொருந்துதல்‌ ; £ அன்னியார்‌ அன்னிச்‌ செயின்‌ * 
(தறள்‌-௪௯௪) என்புழியுங்‌ காண்க, ஈல்வினை தீவினை என வினைப்‌ 
பகுதி யிரண்டாகலின்‌ * இவினைப்‌ பால்‌ ? என்றார்‌, ஒன்றைச்‌ 
காதலிப்பது அதன்‌ ஈலத்தைக்‌ காதலிப்பதே யன்றிப்‌ பிறிதில்லை 


இல்லறம்‌] தீவினையச்சம்‌ உ௧௧ 


யாதலின்‌ சன்னை என்றது தன்‌ ஈலத்தை யாயிற்று, தீயவை செய்‌ 
தார்‌ தாமே கெடுதலை மேல்‌ விளக்கினாராகலின்‌ ஈண்டு இவ்வாறு 
கூறினார்‌. 
இவை யாறுபாட்டாலும்‌ தீவினை. செய்தலின்‌ தீமை கூறப்‌ 
பட்டது. (௯) 
தீவினை செய்யாமையின்‌ ஈன்மை கூறுவது வருங்குறள்‌ :. 


௨௧௦. அருங்கேட னென்ப தறிக மருங்கோடித்‌ 

தீவினை செய்யா னேனின்‌. 

(இ-ள்‌.) (ஒருவன்‌) மருங்கு ஓடி. - கொடிய வழியிற்‌ 
சென்று, தீவினை செய்யான்‌ எனின்‌ - தீவினைகளைச்‌ செய்யா . 
ஞயின்‌, (அவன்‌) அருங்கேடன்‌ - கேடு இல்லாதவன்‌, என்‌ 
பது அறிக - என்பதை அறிர்துகொள்க, 

(௫ * து.) தீவினை செய்யாதவனுக்குக்‌ கேடில்லை. 

அருமை - இன்மை, அருங்கேடன்‌ - கேடரியன்‌ ; சொற்கள்‌ 
நிலைமாறின. வேள்வி செய்தவர்‌ எனற்பால.து செய்த வேள்வியர்‌ 
என மாறி நிற்றலும்‌ காண்க. _ (௧௦) 

இவ்‌ வதிகாரத்தில்‌ மதம்‌ குறளால்‌ தீவினையஞ்சலின்‌ சிறப்பும்‌ 
அஞ்சாமையின்‌ இழிவும்‌, அடுத்த இரு குறள்களால்‌ திவினை அஞ்சற்‌ 

காய காரணமும்‌, அடுத்த ஆறு குறள்களால்‌ திவினை யஞ்சாது செய்‌ 


தலின்‌ தீமையும்‌, இறுதிக்‌ குறளால்‌ திவினை அஞ்சிச்‌ செய்யாதொழி 
தலின்‌ ஈன்மையும்‌ கூறப்பட்டன. 


௨௨. ஒப்புரவறிதல்‌. 


௮ஃதாவது உலக உடையினை அறிச்து செய்தல்‌. உலககடை 
யினை அறிதலாவத உலகம்‌ ஈடைபெறுவஅ மக்கள்‌ பலர்‌ கூடி. ஒரு 
வர்க்கொருவர்‌ உபகாரம்‌ செய்து வாழ்வதாற்றான்‌ என்னும்‌ உண்மை 
யினை அறிதல்‌, அவ்வுண்மை யாங்கனம்‌ பெறப்பட்டதோ வென்‌ 
னின்‌, யாம்‌ சாடொறுங்‌ கண்கூடாகக்‌ கண்டுங்‌ கொண்டும்‌ வருதலாற்‌ 
“பெறப்பட்டசென்க,. என்னை? சாம்‌ உண்ணும்‌ ஊணும்‌ உடுக்கும்‌ உடை 
யும்‌ இருக்கும்‌ இல்லமும்‌ அய்க்கு மின்பமும்‌ இவற்றின்‌ தொகுப்பாக 
வாழும்‌ வாழ்க்கையும்‌ ஈம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ பிறருதவி யின்றிச்‌ 
தாமே யமைத்‌ தக்கொண்ட வாசா, பலருதவியுல்‌ கூடியமைச்ச 
வாசலி னென்பது. ஒருவன்‌ உண்ணும்‌ ஒருபிடி சோறுதானும்‌, 
உழுவாரும்‌ விதைப்பாரும்‌ அறுப்பாரும்‌ தெழிப்பாரும்‌ குவிப்பாரும்‌: 
காப்பாரும்‌ வித்பாரு மின்றி அவனுக்கு எய்‌அமாறில்லை, இன்னும்‌, 
நிலத்தில்‌ விளையும்‌ செல்‌, இலையிற்‌ சோறாவதற்கு எத்துணை மக்கள்‌ 
உதவியை ராடிற்றென்‌,ஐ ஊடுருவி நோகச்‌ கணிப்பி னத்தொகை 
இலம்பூது பயக்கும்‌, அவரெல்லாம்‌ பண்டு மேவலுங்‌ கொள்‌ 
வாருங்‌ கொடுப்பாருமாய்ச்‌ கருதப்படினும்‌ ஊன்றி கோக்குவார்க்கு 
அவரெல்லாம்‌ ஒப்புரவென்னுங்‌ கடப்பாடு பற்றி ஓழுனெல்ல த உலக 
ஈடை இடை பூஐபடு மென்பது தெள்ளி தின்‌ விளங்கும்‌, ஆகவே,ஊ.ிய 
கோக்யெ வாணிகத்தநினளவி னில்லாது கைம்மாறு வேண்டாச்‌ 
கடப்பாடு நாடி உயர்ச்‌ ௮ செல்வது பெறுதற்கரிய மக்கட்‌ பிறவியைப்‌ 
பெற்றார்க்குச்‌ சிறந்து காட்டிற்று, எனவே, ஒப்புரவறித லாவது 
பிறர்க்குதவுங்‌ கடப்பாடறிர்துதவ லென்பதாயி ற்ற. மேலை யதி 
காரத்தில்‌ தவிரத்‌ தகுவனவற்றுள்‌ முற்‌ கூறப்படாதவற்றையெல்லாம்‌. 
தொகுத்துத்‌ திவினையெனச்‌ கூறி அவற்றை அஞ்சித்‌ தவிர்தல்‌ 
வேண்டு மென்பது கூறப்பட்டது, இவ்வதிகாரத்தில்‌, செய்யத்‌ 
தகுவனவந்றுள்‌ மூற்‌ கூறப்படாதவற்றை யெல்லார்‌ தொகுத்து 
ஓப்புர வெனக்‌ கூறி அதனை அறிர்து செய்தல்‌ வேண்டு மென்பது 
கூறப்படுகின்றது. இவ்‌ வாற்றான்‌ அதிகார இயைபு காண்க, 
அல்லதூஉம்‌, மேல்‌ அஞ்சத்தகுவது கூறினார்‌ ; * அஞ்சுவ - தஞ்ச 


ஒப்புரவறிதல்‌ ௨௧௩ 


அறிவார்‌ தொழில்‌ ” (தறள்‌ - ௪௨௮) என்ப தாகலான்‌, அவ்வறிவார்‌ 
தொழிலோ டியைபுற்றுக்‌ இடக்தது அறிவ தறிதல்‌ என்பதே பற்றி 
ஈண்டு அறியத்தகுவ அ கூறினார்‌ என்றலுமாம்‌. 

இல்‌ வதிகாரத்தில்‌ ஒப்பு/வினது இறப்பும்‌, ஒப்புரவுடைமைக்கு . 
மஃதின்மைக்கு முள்ள ஏற்றத்‌ தாழ்வுகளும்‌, ஒப்புரவு செய்யுமாறும்‌, 
முறையே கூறுவான்‌ வைத்த ஆசிரியர்‌ முதற்கண்‌ ஒப்புரவின து 
சிறப்புக்‌ கூறுகின்றார்‌ : 

௨௧௧. கைம்மாறு வேண்டா கடட்பாடு மாரிமாட்‌ 

டேன்னாற்றுங்‌ கோல்லோ வுலகு. 


(இ-ள்‌.) மாரிமாட்டு - (தாம்‌ உயிர்வாழ்‌தற்கு இன்றி 
யமையாது வேண்டப்படும்‌ நீரைத்‌ தருகின்ற) மேகங்க 
ளிட,த்‌. ௮, உலகு - உலகத்துயிர்கள்‌, என்‌ ஆற்றும்‌ - என்ன 
(கைமாறு) செய்னெறன ? (ஒன்று மில்லை. ஆதலால்‌ மாரி 
போல உலகிற்குப்‌ பயன்படும்‌ மேன்மக்கள்‌ செய்யும்‌) கடப்‌ 
பாடு - ஒப்புரவுகளும்‌, கைம்மாறு வேண்டா - கைமாறு 
நோக்குவன வல்ல. 


(ஓ - து.) கைமாறு கருதாது பிறர்க்‌ குதவுக, ற 


கொல்‌, ஓ - அசைநிலை, உதவிசெய்த லெவ்வாற்றானும்‌ தவிரத்‌ 
தகுவதன்று என்பதைக்‌ கடப்பா டென்னுஞ்‌ சொல்லே விளச்இ 
நின்றது. கடப்பாடு, ஒப்புரவு, உதவி, உபகாரம்‌, வேள்வி, 
வேளாண்மை, கொடை என்னும்‌ இவை முதலியன ஒரு 
பொருளன. இவற்றுட்‌ கடப்பாடென்பது கடமையாதலும்‌ £ கடமை 
யைத்‌ தொலைத்தேன்‌ ? என்னும்‌ வழக்கால்‌ ௮௮ தவிரப்படுவதன்றா 
தலும்‌ அறிக. கடப்பாடென்ற வளவிலே கைமாறு வேண்டப்‌ 
படாதாதல்‌ பெறப்படு மாதலால்‌ அதிகார வசத்தால்‌ பெறப்பட்ட 
ஒப்புரவே கைம்மாறு வேண்டா கடப்பாடு; கடப்பாடென்பது 
காரணம்‌ விளக்கி நின்றது யாங்கனமோ வெனின்‌, ஒப்புரவாவது 
கடப்பாடாதலால்‌, சைம்மாறு வேண்டா என இங்கன மென்க, 
செய்வார து வேண்டாமை செயல்களின்‌ மேனின்றஅ, 


௨௧௪ திருக்குறள்‌ [அறம்‌ 


ஒப்புரவு செய்தல்‌ மக்கள்‌ உடமை யென்றதி௮. (௧) 
மக்கள்‌ த்த பொருளும்‌ அதற்கே யென்பது வரும்‌ 
குறள்‌ : 


௨௧௨. தாளாற்றித்‌ தந்த போருளேல்லாக்‌ தக்கார்க்கு, 
வேளாண்மை செய்தற்‌ பொருட்டு. 


(இ-ள்‌.) தாளாற்றி - (ஒருவன்‌ தொழில்களில்‌) 
மூயன்௮ு, தந்தபொருள்‌ எல்லாம்‌ - ஈட்டிய. பொருள்‌ 
முழுதும்‌, தக்கார்க்கு - தகுதியுடையவர்க்கு, வேளாண்மை. 
செய்தற்‌ பொருட்டு - உபகாரம்‌ செய்தற்காக, 

(௫ - து.) ஒருவன்‌ பொருள்‌ தேடுதல்‌ ஈல்லார்க்‌ குபகாரம்‌ 
செய்யும்‌ பொருட்‌ டாதல்‌ வேண்டும்‌. 

எனவே, தானே யுண்டற்‌ பொருட்டும்‌ வைத்து இழத்தற்‌ 
பொருட்டு மன்றென்ப தாயிற்று, ஈண்டுச்‌ கொள்ளப்பட்ட 
பொருளே மணக்தட்வரம்‌ கொண்டார்‌, அரிரியர்‌ பரிமேலழகர்‌ 
தக்சார்க்சாயின்‌ தாம்‌ தர்த பொருளெல்லாம்‌ வேளாண்மை செய்தற்‌ 
பொருட்டாம்‌ என்று கொண்டார்‌. அது வலிர்து சொண்டதாத 
லோடு “உதவி வரைத்தன்‌ றுதவி யுசவி செயப்பட்டார்‌ சால்பின்‌ 
வரைத்து * (குறள்‌-௧௦௫) எனச்‌ கூறியதாற்‌ பெறப்படும்‌ பயனைக்‌ 
கருதாத சாதலும்‌ கண்டுகொள்க, இச்‌ கருத்தே பற்றிப்‌ பின்‌ வந்த 
சான்றோரும்‌ *சச்கார்ச்கே ஈவர்‌ சகார்க்களிப்பா நில்லென்று - மிக்‌ 
கார்க்‌ குசவுவார்‌ விழுமியோர்‌ ... எக்காலும்‌ - நெல்லுக்‌ இறைப்பது 
நீரன்றிக்‌ காட்டுமூளிப்‌ புல்லுக்‌ ஹைப்பரோ போய்‌" என்பாராயி 
னர்‌. வேளாண்மை செய்தற்குப்‌ பொருளீட்டல்‌ வேண்டு மென்‌ 
பம்‌ ட முயற்சி வேண்டு மென்பதும்‌ ஈண்டுப்‌ பெறப்‌ 
பட்டன, £ தாளாண்மை யென்னுர்‌ தசைமைக்கட்‌ டங்கிற்றே - 
வேளாண்மை யென்னுஞ்‌ செருக்கு" (தறள்‌ - ௬௧௩) என்பதுன்‌ 


காண்க, 


பொருளாலாம்‌ ஒப்புரவென்‌ ற இக்குறள்‌, (௨) 


இல்லறம்‌] ஒப்புரவறிதல்‌ ௨௧௫ 
ஒப்புரவுபோல ஈல்லவாவன வேறில்லை யென்பஅ வருங்குறள்‌. 


௨௧௩. பத்தே ளுலகத்து மீண்டும்‌ பேறலரிதே 
ஒப்புரவி னல்ல பிற. 


(இ-ள்‌.) .ஒப்புசவின்‌ - ஒப்புரவினைப்‌ போல, ஈல்ல பிற - 
நல்லன பிறவற்றை, புத்தேள்‌ உலகத்தும்‌ - தேவருலகத்தி 
அம்‌, ஈண்டும்‌ - இவ்வுலகத்திலும்‌, பெறல்‌ அரிஅ - பெறுதல்‌ 
அரிது. 

(௫ - து) ஒப்புரவுபோல ஈல்லதொன்றை இவ்வுலகத்திலும்‌ 
பெற முடியாது ; தேவருலகத்திலும்‌ பெற முடியா, 

கொள்வோருங்‌ கொடுப்போரு மில்லாமல்‌ எல்லாரும்‌ ஒரு 
தீன்மையரானோர்‌ தேவராதலால்‌ அவராலகத்தில்‌ ஒப்புரவு செய்ய 
இயலாமையின்‌ ஆண்டு ௮ஃது அரிதாயிற்று. ஒருவர்க்கு ஆப்‌ பிறி 
தொருவர்க்கு ஆகாத ஈகை முதவியன போலாது இஃது எல்லாருக்‌ 
கும்‌ ஒப்ப ஆவதொன்றாதலால்‌ ஈண்டு ௮ருமையுடையதாயிற்று, ஈண்‌ 
டருமையாயது இது போல்வது பிறிதின்மையால்‌, பெறற்கரிதென்‌ 
அம்‌ பாடமுண்டு, 

இவை மூன்ற பாட்டாலும்‌ ஒப்புரவினது நெப்புக்‌ கதம்‌ 
பட்டது. (௯) 

ஒப்புரவுடைமையின்‌ ஏற்றமு மஃதின்மையின்‌ தாழ்வுங்‌ கூறு 
வது வருங்குறள்‌ 7 

௨௧௪. ஒத்த தறிவா னுமீர்வாழ்வான்‌ மற்றையான்‌ 

சேத்தாருள்‌ வைக்கப்‌ படும்‌. 

(இ-ள்‌.) உயிர்‌ வாழ்வான்‌ - உயிரோடு கூடி வாழ்பவ 
னாவான்‌, ஓத்தது அறிவான்‌ - உலகநடை யறிந்து உபகாசஞ்‌ 
செய்பவன்‌; மற்றையான்‌ - அதை யறிந்து செய்யாதவன்‌, 
செத்தாருள்‌ வைக்கப்படும்‌ - (உயிருடையவனே யானாலும்‌) 
செத்தவருள்‌ ளே ஒருவனாகக்‌ கருதப்படுவன்‌. 


. ௨௧௬ திருக்குறள்‌ [அதம்‌ 


" (இ. து.) ஒப்புரவு செய்யாதவன்‌ பிணச்தோ டொப்பன்‌. 
உயிருக்கு உரிய அறிவுடைமை காணப்படாததினாலே, ஒப்புர 
வறியாதவன்‌ உயிரில்லாப்பிணம்‌ போன்றான்‌, வைக்கப்படுசலாவது 
உள்ளத்தில்‌ வைச்கப்படுதல்‌ ; அஃதாவது கருதப்படுதல்‌, 
ஒப்புரவுண்மை யின்மைகளின்‌ வேறுபாடு கூறியதி ௮. (௪) 
ஒப்புரவு செய்யுமாறு கூறுவன வரும்‌ ஐந்து குறள்கள்‌ : 


௨௧௫. ஊருணி நீர்நிறைந்‌ தற்றே யுலகவாம்‌ 
பேரறி வாளன்‌ நிரு. 


(இ-ள்‌.) உலகு அவரம்‌ - உலகத்தார்‌ விரும்புற, 
பேர்‌ அறிவாளன்‌ - (ஒப்புரவறியும்‌) பெரிய அறிவுடைய 
ன, திரு - செல்வம்‌, ஊருணி நீர்‌ - ஊரார்‌ நீர்‌ உண்ணுதற்‌ 
டமான குளத்தின்‌ நீர்‌, நிறைச்தற்று - நிறைதல்‌ பேரலும்‌, 

(௫ - து.) அறிவுடையான்‌ செல்வம்‌ விரும்பி வந்தார்‌ கொள்ளு 
மீளவு பயன்படும்‌, - 

உண்ணப்படுவத உணி யென வினைமுதலாய்‌ நின்றஅ. அறி 
வாளனதைலால்‌ செல்வம்‌ பொருட்‌ செல்வம்‌ கல்விச்‌ செல்வம்‌ இரண்‌ 
மனையும்‌ குறிக்கும்‌. விரும்பி வருவார்‌ வேட்சைக்கும்‌ தேவைக்கும்‌ 
போதிய அளவாக ஊருணி நீர்தரு,சல்‌ போல அறிவாள னும்‌ சனது 
இருபெருஞ்‌ செல்வத்தை அவாவி வேண்டி வந்தார்க்கு அவர்‌ அவாத்‌ 
தீர வேண்மெளவு கொடுப்பானாகலோடு, ஊருணி நீர்‌ கொள்ளக்‌ 
கறையாஅ வருவாயால்‌ என்றும்‌ நிறைந்திருச்தல்‌ போல அவன்‌ 
செல்வமும்‌ கொள்ளச்‌ குறையாது வருவாயால்‌ என்றும்‌ நிறைந்‌ 
திருக்கும்‌ என்பது பெறுதும்‌, உலகவாம்‌ என்பதற்கு உலக நடையை 
விரும்பிச்செய்யும்‌ என்றார்‌ பரிமேலழகர்‌; அதிகாரம்‌ கருதிப்போலும்‌. 
௮௮ கருதின்‌ வருவித்துக்‌ கொள்ளப்படலாம்‌. மனப்பட்டவாறு 
கொள்க. பின்வரு மிரு பாட்டுக்கட்கும்‌ இஃதொக்கும்‌, 

அறிவாளன்‌ திரு பயன்படுமாறு கூறிய இத. (௫) 

சயனுடையான்‌ திரு பயன்படுமாறு கூறுவது வருங்குறள்‌. 


இல்லறம்‌] ஒப்புரவறிதல்‌ ௨௧௭ 


௨௧௬. பயன்மர முள்ளூர்ப்‌ பழுத்தற்றாற்‌ செல்வ 

நயனுடை யான்கட்‌ படின்‌. 

(இ-ள்‌.) செல்வம்‌ - செல்வமான அ, கயனுடையான்‌ 
கண்‌- (ஒப்புரவு செய்யும்‌) இனிமையுடையவனிடத்தே, படின்‌- 
உண்டாகுமாயின்‌, (அத) பயன்‌ மரம்‌ - பயன்தரும்‌ மரம்‌, 
உள்ளூர்‌ - ஊரஈடுவே, பழுத்தற்று - பழுத்தல்‌ போலும்‌, 

(இ- து.) ஈயனுடையான்‌ செல்வம்‌ நெருங்கினார்‌ பலர்க்கும்‌ 
இனியதாய்ப்‌ பயன்படும்‌, 

கயன்‌ விரும்புசற்குரிய இனிமைக்‌ குணமாதல்‌ முற்‌ கூறப்‌ 
பட்டத. ஒப்புரவு செய்தல்‌ அத்தகைய தாதலால்‌ அதனை ஈயன்‌ 
என்றார்‌. ஊர்‌ ஈடுவுட்‌ பயனுடைய மாம்‌ பழுத்தால்‌ அப்‌ பழங்கள்‌ 
தாமே கனிவுமிகுதியாற்‌ கழ்‌ விழும்‌ து நெருங்கிச்‌ செல்வார்‌ பலரும்‌ 
விரும்பிச்‌ சொள்ள அவர்க்கு இனிமை பயத்தல்‌ போல, இனிமைச்‌ 
குணம்‌ மிகுர்சவன்‌ தன்‌ உள்ளக்‌ கனிவால்‌ தன்னை செருங்கனோர்க்‌ 
கெல்லாம்‌ தன்‌ செல்வத்தை வலியச்‌ கொடுத்து.அவர்க்கு இன்பம்‌ 
யயத்தலைக்‌ கருதுவான்‌ என்பதாயிற்று, ஊருள்‌ எனற்‌ பாலது 
உள்ளூர்‌ என முன்பின்னாக மாறி கின்றது போவி, ஆல்‌ . அசை. 
படுசல்‌ . உண்டாதல்‌ ; எற்பாடு என்பதன்கண்ணும்‌ படுதல்‌ “இப்‌ 
பொருட்டாதலை விளக்௫ஞர்‌ ஆசிரியர்‌ சிவதானயோகிகள்‌; தோல்‌ 
காப்பியச்‌ சூத்திரவிநத்தி காண்க; £ உலகநீதி பலவற்றுள்ளும்‌ 
ஒப்புரவு சிற்‌. சமையின்‌ அதனையே ஈயன்‌ என்றார்‌” என்பஅ பரிமே 
லழகர்‌ உமை. 

ஈயனுடையான்‌ செல்வம்‌ பயன்படுமாறு கூறியஇச்‌ குறள்‌ : (௬) 

பெருர்சசையான்‌ செல்வம்‌ பயன்படுமாறு கூறுவ வருங்‌ 
குள 

௨௧௭. மருந்தாகித்‌ தப்பா மரத்தற்றாற்‌ சேல்வம்‌ 

பெருந்தகை யான்கட்‌ படின்‌, 

(இ-ள்‌.) செல்வம்‌ - செல்வமான து, பெருக்சகையான்‌ 
கண்‌ - (ஒப்புரவு செய்யும்‌) பெரியதகைமையுடையா னிடத்‌ 


௨௧௮ திருக்குறள்‌ [அறம்‌ 


தில்‌, படின்‌ - உண்டானால்‌, (௮) மருச்காலி - (வேரும்‌. 
அடியும்‌ க்ப்‌ கொம்பும்‌ இலையும்‌ பூவும்‌ காயும்‌ கனியும்‌ 
விதையுமாய தன்‌ உறுப்புக்கள்யாவும்‌ பிணிகட்கு) மருந்தாக, 
கப்பா - தப்பாத, மரத்தற்று - மரத்தைப்‌ போலும்‌, 


(ஓ - து,) பெருர்தகையான்‌ செல்வம்‌ பலரது வறுமைப்‌: 
பிணியை நீக்கப்‌ பயன்படும்‌. 


தீப்புதலாவது வேண்டுவார்‌ சென்று கொள்ளுதற்‌ கரிதான 
மலையுச்சி முட்புதர்‌ முதவிய இடங்களில்‌ நின்றாதல்‌, கண்ணுக்கு. 
எளீதிற்‌ புலப்படாத மறைவிடங்களில்‌ நின்றாதல்‌, கால வேறு 
பாட்டால்‌ இலை பூ காய்‌ கனி முதலிய உறுப்புக்களில்‌ வேண்டுவது: 
குறைர்தாதல்‌ பயன்படாமற்போதல்‌, அங்ஙனம்‌ பயன்படாமை யில்‌ 
லாத மரம்‌, வேண்டுவார்க்கு எளிதிற்‌ படைத்துத்‌ சன்னுடைய. 
உறுப்புக்களை அவர்‌ தைத்துக்‌ கொள்ளவும்‌ தன்‌ கேட்டைக்‌ கரு. 
தாது, தனக்கு உயிரேயனைய வேரை அவர்‌ வெட்டிக்‌ கொள்ளினும்‌: 
வருந்தா அ கொடுத்‌ அப்‌ பிணியுற்றார்ப்‌ பிணியைத்‌ தீர்ச்சற்குப்‌ பயன்‌ 
படுதல்போல, பெரும்தகைமை யுடைமையானும்‌, தன்‌ உதவியை: 
ஈாகோர்க்கு எளிதிற்‌ டைப்பனாய்‌, தன்‌ செல்வம்‌ அவர்‌ கொள்வ 
சாற்‌ குறைபடுவதைச்‌ சிறிதும்‌ கருகாத, பிறர்‌ வருத்தம்‌' நீங்கத்‌ 
தனது உயிரையே கொடுக்க வேண்டினும்‌ வருந்தாது கொடுத்து வறு 
மைப்பிணியுற்றார்‌ வறுமையைத்‌ தீர்த்தப்‌ பயன்‌ படுதலைச்‌ கருதா 
வான்‌ என்பதாயிற்று, 


இலை மூன்று பாட்டானும்‌ ஒப்புரவு செய்தல்‌ ௮ றிவுடைமை 
யும்‌ இனியதும்‌ பெருர்‌தகைமையும்‌ ஆம்‌ என்பதம்‌, அறிஞரும்‌ இனி 
யரும்‌ பெருச்சுகையாளரும்‌ எனக்‌ குணவேறுபாட்டால்‌ மூவேறு. 
வசைப்பட்டார்‌ ஒப்புரவு செய்யுங்கால்‌ ௮ பயன்படுமா ற்றின்‌ வேழ: 
பாடும்‌, ஊருணியும்‌ பயன்மரமும்‌ மருந்தாகத்‌ தப்பா மரமும்‌ தாம்‌: 
பயன்படுமாற்றிற்‌ றிது வேறுபடினும்‌ தம்‌ பொருளைப்‌ பிறர்க்குப்‌: 
பயன்படுத்தலல்ல அ தமக்கே பயன்‌ படுதீதச்‌ கருதாமையில்‌: ஒன்று: 
பட்டாற்‌ போல மேற்கூறிய அறிஞர்‌ முதலிய மூவரும்‌ பிறர்க்குதவு, 


இல்லறம்‌] ஒப்புரவறிதல்‌ ௨௧௯. 


மாற்றின்‌ வேறுபடினும்‌ தம்‌ பொருளைத்‌ தமக்கே பயன்படுத்திக்‌. 
கொள்ளுதலைச்‌ கருகாமையில்‌ ஒன்‌அபட்டாராதலும்‌ பெறப்பட்டன. 
செல்வர்‌ ஒப்புரவு செய்யுமாறு கூறின விவை, (௪). 
வறிஞர்‌ ஒப்புரவு செய்யுமாறு கூறுவன வருமூன்று குறள்கள்‌ 5. 


£௨௧௮. இடனில்‌ பருவத்து மோப்புரவிற்‌ கோல்கார்‌ 
கடனறி காட்சி யவர்‌. 


(இ-ள்‌.) கடன்‌ அறி - (தம்முடைய) கடப்பாட்டை 
அறிக்க, காட்சியவர்‌ - இயற்கை அறிவுடையவர்‌, இடனில்‌ - 
(உதவி செய்வதற்குரிய செல்வம்‌) விரிவற்ற, பருவக்அம்‌ -. 
காலத்திலும்‌, ஒப்புசவிற்கு - ஒப்புரவு செய்தற்கு, ஒல்கார்‌ - 
(உள்ளம்‌) தளரார்‌. 

(௫ - து.) ஒப்புரவு கடப்பாடாதலை அறிர்தவர்‌ வறுமையிலும்‌. 
ஒப்புரவு செய்வர்‌, 

ஒப்புரவு கடப்பாடாதல்‌ அதிகாரத்‌ தொடக்கத்திலே கூறப்‌ 
பட்டது, கடனைத்‌ தீர்ச்ச வேண்டுமென்ற கருத்துடையவன்‌ அது 
இர்த்தற்கு வேண்டும்‌ பொருளை முற்றுமுடைய னல்லனாயினும்‌ “ 
தன்‌ நிலைமைக்‌ கேற்றவாறு இறுகச்‌ சிறுகக்‌ கொடுத்தாயினும்‌ கடன்‌: 
கொடுத்தானுக்கு உழைத்தல்‌ முதலியவாற்றால்‌ ஆவன செய்தரயினும்‌: 
அச்கடனைத்‌ திர்ப்பானன்றே? அவ்வாறே பிறர்க்குதவல்‌ மக்கள்‌: 
கடன்‌ என்னும்‌ உண்மையினை அறிந்தவன்‌ அதற்குரிய பொருட்‌. 
செல்வம்‌ இலனாயினும்‌ தனக்குள்ள தற்‌ கேற்றவாறு பிறர்க்குதவுவன்‌ ; 
அததானும்‌ இயலாதேல்‌ மெய்யாலும்‌ மொழியாலும்‌ பிறர்க்குக்‌ 
செய்யலான உதவிகள்‌ பலவுள வாதலின்‌ அவைகளைச்‌ செய்வானே 
யன்றிப்‌ பொருளில்லையே என்னு உளர்தளர்க்து அது காரணமாக: 
ஒப்புரவு செய்தலைச்‌ சைவிடான்‌ என்பத பெறப்படும்‌, * வழங்குவ 
அள்வீழ்ர்தச்‌ கண்ணும்‌ பழங்குடி. - பண்பிற்‌ றலைப்பிரித லின்று” 
(தறள்‌ - ௯௫௫) என்று ஆரியர்‌ பிற்கூறு தலும்‌ ஈண்டு நோச்ச ம்‌. 
பாலது, 


௨௨௰ திருக்குறள்‌ [அறம்‌ 


அறிஞர்‌ வறிஞசாயின்‌ ஒப்புரவு செய்யுமாறு கூறிய இச்‌ 
குறள்‌, (2) 

கயனுடையார்‌ வறியராயின்‌ ஒப்புரவு செய்யுமாறு கூறுவது 
வருங்குறள்‌ 2 


௨௧௯. நயனுடையா னல்கூர்ந்தா னாதல்‌ செயுகீர 
சேய்யா தமைகலா வாறு. 


(இ-ள்‌.) ஈயனுடையான்‌ - (ஒப்புரவு செய்யும்‌) 
இனிமையுடையவன்‌, ஈல்கூர்க்தான்‌ ஆதல்‌ - வறுமையுற்று 
னாவ௮, செயுரீர - செய்யுச்‌ தன்மைய (வான ஒப்புரவுகளை 
யெல்லாம்‌), செய்யாத - செய்யாமல்‌, அமைகலா ஆறு- 
அமையமாட்டாத இயல்பு (கோக்கியாம்‌). 

(௫ - து.) இனிமைக்குண முடையார்‌ வறிஞரானால்‌ தம்‌ வறு 
மைக்கு வருக்தார்‌ ; பிறர்க்குப்‌ பொருளாற்‌ செய்யத்தக்க ஒப்புரவு 
களைச்‌ செய்ய மாட்டாமை குறித்தே வரும்‌ அவர்‌. 

இனிமைக்குண முடையவன்‌ என்றதால்‌ அவன்‌ தன்‌ மொழி 
அகலும்‌ செயலாலும்‌ பிறர்க்கு இனிய செய்தலாடிய ஒப்புரவி ற்‌ குறை 
படா னாதல்‌ பெறப்பட்டது, பிறர்க்கும்‌ இன்பமே பயக்கும்‌ கருதி 
அடைய னாதலால்‌ இலன்‌ என்னும்‌ எவ்வம்‌ உரைப்பரனுக்குக்‌ 
கொடுத்த அவ்‌ வெவ்வத்தைப்‌ போச்சமாட்டாமல்‌ தான்‌ அவ்‌ வில 
'னென்னு மெவ்வ முரைக்க வேண்டுதலின்‌ அவனுக்கு வறுமை இரு 
வாற்றானு மெவ்வ மாயிற்து, எவ்வம்‌ - ன்பம்‌, 

ஈயனுடையான்‌ வறியனாயின்‌ ஒப்புரவு செய்யுமாறு கூறிய இச்‌ 
குறள்‌, (௯) 

பெருர்தகையான்‌ வறியனாயின்‌ ஒப்புரவு செய்யுமாறு கூறுவது 
வருங்குறள்‌ : 


௨௧௦. ஒப்புரவி னான்வருங்‌ கேடேனி னஃதோருவன்‌ 
விற்றுக்கோட்‌ டக்க துடைத்து. 


இல்லறம்‌] ஒப்புரவறிதல்‌ ௨௨௧ 


(இ-ள்‌.) ஒருவன்‌--, ஓப்புரவினான்‌ - ஒப்புரவு செய்த 
லால்‌, கேடுவரும்‌ எனின்‌ - (பொருட்‌) கேடு வருமென்று: 
சொன்னால்‌, அஃதை - அவ்வொப்புரவு, விற்றுக்கோள்‌ .. 
(ஓன்றை) விற்று (ஒன்று) கொள்ளுதல்‌ (ஆய வாணிக 
மாம்‌), தக்கது உடைத்து - தகுதியை உடையது. 


(௫ - து.) ஒப்புரவு செய்தலினாற்‌ பொருட்‌ கேடுவ்ருமென்று: 
கருதினால்‌ ஒப்புரவைக்‌ கொடுத்துப்‌ பயன்‌ கொள்ளும்‌ வாணிகமாகச்‌ 
கொள்வதோ டொக்குமென்‌ அ கொண்டு அவ்வாறு கருதல்‌ செய்யார்‌ 
பெருந்தகையார்‌. 


எனவே பெருந்தகையாளர்‌ ஒப்புரவு செய்தலால்‌ வருங்‌ கேட்‌. 
டைக்‌ கேடாசக்‌ கொள்ளார்‌, ஆக்சமெனவே கொள்வர்‌ என்பதா 
யிற்று. ஒருவன்‌ என்பதை விற்றுக்கோள்‌ என்பதோ டியைச்‌அப்‌. 
பொருள்‌ சொள்ளினுமாம்‌. £அக்கேடு ஒருவன்‌ தன்னை விற்றுயினுங்‌: 
கொள்ளும்‌ தகுதியை யுடைத்து? என்றார்‌ பரிமேலழகர்‌. 


வாணிகம்‌ ஊதியங்‌ கருதிச்‌ செய்வது. ஒப்புரவு கடப்பாடாகச்‌..... 
கருதிச்‌ செய்வது. ஆதலால்‌ வாணிகதச்திற்காம்‌ ஊதியத்தை ஒப்புரவி' 
னால்‌ கொள்ள விரும்புதல்‌ ஏற்புடைத்தன்‌ ரூயிற்று, தக்கதெனத்‌ 
தகுதி குறித்தமையின்‌ ஈண்டுச்‌ சட்டப்பட்டார்‌ பெருர்தகையாள 
சாயினர்‌, அவருடைய பெருந்தகைமையைக்‌ கண்டு உலகமும்‌ ௮வ 
ருடைய கேட்டைக்‌ கேடாகச்‌ கொள்ளாதென்பதும்‌ இதனாற்‌ 
பெறப்படும்‌, என்னை? தகுதியுடையார்‌ ஈடுவுடையாராதல்‌ தகுதி: 
யெனவொன்று நன்றே பகுதியாற்‌.பாற்பட்‌ டொழுகப்‌ பெறின்‌” 
(குறள்‌ - ௧௧௧) என்றதனானும்‌, அவர்‌ கேடு கேடன்றாதல்‌ *கெடுவாக. 
வையா துலக நடுவாக - நன்றிக்கட்‌ டங்யொன்‌ மாழ்வு * (தறள்‌ -. 
௧௧௭) என்றதனானும்‌ முன்னே பெறப்பட்டமையி னென்பது. (௫௦): 


இவ்‌ வதிகாரத்தில்‌ முதல்‌ மூன்று குறள்சளால்‌ ஒப்புரவின த 
சிறப்பும்‌, அடுத்த குறளால்‌ ஒப்புரவு செய்வாற்கும்‌ செய்யாற்கு முள்ள: 


௨௨௨ இருக்குறள்‌ 


(வேறுபாடும்‌, அடுத்த மூன்று குறள்களால்‌ அறிஞர்‌ ஈயனுடையார்‌ 
பெருந்தகையார்‌ என அறிவின்‌ பெருமையாலும்‌ உள்ளத்தின்‌: 
பெருமையாலும்‌ அவை யிரண்டும்‌ ஒத்தியலும்‌ பெருமையாலும்‌ 
மூவகைப்பட்ட இயல்பினர்‌ செல்வமுற்ற காலத்தில்‌ ஒப்புரவு 
செய்யுமாறும்‌, இறுதி மூன்று குறள்களால்‌ ௮ம்‌ மூவரும்‌. வறுமை 
யுற்ற சாலத்‌இல்‌ ஒப்புரவு செய்யுமாறும்‌ கூறப்பட்டன. 


௨௩. ஈகை 


அஃதாவது, வறியராய்‌ ஏற்றார்ச்குச்‌ குறியாது கொடுத்தல்‌. 
ஒப்புரவாவத்‌ தன்னோ டொத்தார்க்கும்‌ உயர்ச்தார்க்கும்‌ தாழ்ச்‌ 
தார்க்கும்‌ பல்லாற்றானும்‌ உலகசடை கருதி உதவிசெய்தலைச்‌ கரு 
தற்று, இது அன்னதன் றி வறியராய்த்‌ தன்மாட்டு வர்து இல்லை 
'யென்று இரம்தவர்க்கு இல்லை யென்னாது கொடுத்துப்‌ பொதவின்‌ 
அவர்‌ வறுமைப்பிணி திர்த்தலையும்‌ இறப்பின்‌ அவர்‌ பசிப்பிணி ஒர்த்‌ 
தலையுங்‌ கருஇற்று, ஓராற்றான்‌ இதுவும்‌ ஒப்புரவி னடங்குமாயினும்‌, 
“உண்டி கொடுத்தோர்‌ உயிர்‌ கொடுத்‌ தோரே? (மணிமேகலை) என்ப 
வாதலான்‌ அச்‌ சிறப்பு நீக்கி வேறாகக்‌ கூறப்பட்டது. இதனான்‌ அதி 
கார வியைபு காண்க. “இது மறுமை ரோக்யெ தாதலின்‌ இம்மை 
சோக்யெ ஒப்புரவறிதலின்பின்‌ வைச்சுப்பட்ட த? என்றார்‌ பரிமே 
லழகர்‌, அறமாவன எல்லாம்‌ இருமையு ரோக்யெவே யாதல்‌ அறன்‌ 
வலியுறுத்தலாற்‌ றெளீயப்பட்ட த. அற்றாக ஒன்று இம்மை ரோல்‌ 
ற்று, ஒன்று மறுமை ரோக்கிற்‌ றெனல்‌ ஏற்குமாறு காண்டுலேம்‌, 
சாண வல்லார்‌ கொள்க. 

இணி யொருசாரார்‌ இஅ செல்வரால்‌ செய்யப்படுவ சொன்‌, 
லால்‌, கல்கூர்ச்‌ சா ரல்லாதாராஜ்‌ செய்யப்படும்‌ ஒப்புரவின்பின்‌ கூறப்‌ 
பட்ட தென்பர்‌. ஒப்புரவும்‌ செல்வராற்‌ செய்யப்படுவதாதல்‌ மேலை 
யதிகாரத்திற்‌ பல்லாற்றுனும்‌ கண்டோம்‌, *இலனென்னும்‌ எவ்வ 
முரையாமை மீதல்‌' (௨௨௩) எனவும்‌ ₹சாதலி னின்னாத இல்லை 
யினிததாஉ*மீத வியையாக்‌ கடை” (௨௩௦) எனவும்‌ ஆசிரியர்‌ இவ்‌ 
வதிகாரத்திற்றானே கூறுதலானும்‌, “ஆற்லவா ராற்றல்‌ பசியா ற்றல்‌” 
(௨௨௫) “அற்றா ரழிப9ி ிர்த்தல்‌? (௨௨௬) பாத்தூண்‌ மரீ இயவனை' 
(௨௨௭) (தாமே தமியருணல்‌ * (௨௨௧) என இவ்வாறெல்லாம்‌ பி 
இிர்த்தலையே சிறந்தெடுத்துக்‌ கூறுதலான்‌ அது ஈகை யென ப்படுதற்‌ 
குரித்தாதலானும்‌, அவ்‌ வீகை யாவர்க்குமா மென்பது தானே செளி 
யக்கடத்தலோடு யாவர்க்கு மா முண்ணும்போ தொரு கைப்பிடி' 
திருமந்திரம்‌) என இவ்வாறு வரும்‌ ஆன்றோர்‌ உரைகளாலும்‌ 
தெளியச்‌ டெத்தலானும்‌ செல்வரல்லார்க்கும்‌ ஈகை  உரித்தாதல்‌ 


௨௨௪ திருக்குறள்‌ - [அதம்‌ 


பெறப்படும்‌. ஆதலாற்‌ செல்வசாற்‌ செய்யப்படுவது ஈகையெனக்‌ 
கொண்டு கொள்ளும்‌ அதிகார இயைபு இயையா தென்க. 

இனி, இவ்‌ வதிகாரத்தில்‌, ஈகையின்‌ இலக்கணமும்‌, ஈத லின்‌ 
இறப்பும்‌, ஈயாமையின்‌ இழிவும்‌ முறையே கூறுவான்‌ வைத்த 
ஆசிரியர்‌ முதற்கண்‌ ஈகையி னிலக்கணங்‌ கூறுகின்றார்‌. 


௨௨௧. வறியார்க்கோன்‌ நீவதே மீகைமற்‌ றேல்லாங்‌ 
குறியெதிர்ப்பை நீர துடைத்து. 


(இ-ள்‌.) வறியார்க்கு- ஒரு பொருளும்‌ இல்லாதார்க்கு, 
ஒன்று ஈவதே- (அவர்‌ வேண்டியது) ஒன்றைக்‌ கொடுப்பதே, 
ஈகை- ஈகையாவ த; மற்றெல்லாம்‌- ஒழிந்த எல்லாக்கொடை 
யும்‌, குறி எதிர்ப்பை - குறிக்கப்பட்ட பயனைப்‌ பின்‌ கொடுத்‌ 
தலாயெ, மீரது - தன்மையை, உடைத்து - உடையசாம்‌. 

(௫ - து.) பயன்‌ கருதாது வறியார்க்குக்‌ கொடுப்பதே ஈகை. 

எதிர்ப்பை - ஐகாரவீற்றுத்‌ தொழிற்பெயர்‌ ; எதிர்கொடுத்த 
(வென்னும்‌ பொருட்டு. குறியெதிர்ப்பையாவத, அளவு குறித்து 
வாங்‌ அவ்வாங்கய வாறே கொடுத்தல்‌, நீரது என்பதில்‌ அது 
வென்பஅ பகுதிப்பொருள்‌ விகுதி. 

ஈகையின்‌ இலக்கணங்‌ கூறிய இச்‌ குறள்‌, (௧) 

ஈகையின்‌ இறப்புக்‌ கூறுவன வரும்‌ ஆறு குறள்கள்‌: 


௨௨௨. நல்லா றேனினுங்‌ கொளறீது மேலுலக 
மில்லேனினு மீதலே ஈன்று. 


(இ- ள்‌.) கொளல்‌ - ஏற்றல்‌, கல்லா றெனினும்‌-- 
கன்மை (பயக்கும்‌) கெறியென்பா ருளராயினும்‌, தீது - 
(௮௫) தீயதாம்‌, மேலுலகம்‌ - (ஈந்தரர்க்கு) மேலுலகம்‌ 
(எய்துதல்‌), இல்‌ எனினும்‌ - இல்லை யென்பா ருளராயினும்‌, 
ஈதலே ஈன்று - ஈதலே நல்லது. 


இல்லறம்‌] ஈகை ௨௨௫ 


(௫ - து.) ஈதலே சிறந்த அறமாம்‌. 

உம்மை ஈரிடத்தும்‌ எதிர்மறைக்கண்‌ வந்தது. கொளல்‌ ஈல்லா 
ழென்பா ரில்லை; ஈதலால்‌ மேலுலகம்‌ இல்லென்பா ரில்லை என்ற 
வாறு, ஏகாரம்‌ பிரிரிலைக்கண்ண த; பிறவறங்களின்‌ ஈதல்‌ சிறந்த 
தென்றவாறு, கொளல்‌ இதாதலை இரவச்சம்‌ என்னும்‌ (௭௭) 
அதிசாரத்தாற்‌ பிற்கூ ஐுவராதலால்‌ ஈகையின்‌ நன்மை கூறவந்த 
இடத்தில்‌ அதைக்‌ கூறியது £வர்தது கொண்டு வாராத அணர்த்தல்‌* 
(தோல்காப்பியம்‌-மாபியல்‌ ௧௧௦) என்னும்‌ உத்தி. 

ஈதல்‌ ஒருவனுக்கு சன்றென்ற திக்‌ குறள்‌. (௨) 

குலத்துக்குஞ்‌ சிறப்பென்பது வருங்குறள்‌ : 

௨௨௩. இலனேன்னு மேவ்வ முரையாமை யீதல்‌ , 

குலனுடையான்‌ கண்ணே யுள. 


(இ-ள்‌.) இலன்‌ என்னும்‌ - (யான்‌) வறியேன்‌ 
(என்று இரப்பான்‌) சொல்லும்‌, எவ்வம்‌ - இன்பம்‌ (தரும்‌ 
சொல்லை), உரையாமை - (தான்‌ பிறரிடதீஅச்‌) சொல்லா 
மையும்‌, ஈதல்‌ - (அவ்வாறு சன்னிடத்துச்‌ சொல்லி இரப்பா' 
அக்குக்‌) கொடுத்தலும்‌, குல னுடையான்‌ கண்ணே ற்‌ 
குடிப்‌ பிறந்தவனிடத்தே, உள - உள்ளனவாம்‌. 

(இ - து.) இரர்தார்க்கு இல்லை யென்னாது கொடுத்தல்‌ ஈற்‌ 
குடிப்‌ பிறர்தவனுக்கே யாம்‌, 

மேற்குறளில்‌ * கொளல்‌ இத ; ஈதல்‌ ஈன்று * என்றார்‌. அவை 
யிரண்டனுள்‌ முன்னதை ஒழிதற்கும்‌ பின்னதைச்‌ செய்தற்கும்‌ 
உரியான்‌ இவனென்பதை இக்‌ குறளால்‌ கூறினார்‌. உரையாமை 
மீதல்‌ என்பது உம்மைத்தொகை, இணி இதனை வினையெச்சச்‌ 
தொட ராகச்கொண்டு (1) இலனென்னு மெவ்வத்தை ஒருவன்‌ தன்‌ 
னிடத்‌ துச்‌ சொல்லாமல்‌ அதற்குத்‌ தானே முற்பட்டுக்‌ கொடுத்தல்‌ 
எனவும்‌, (2) இலன்‌ என்னு மெவ்வத்தைச்‌ தன்னிடத்அக்‌ கூறிப்‌ 
பயன்பெராமல்‌ பிநனொருவனிடம்‌ சென்று இரப்பான்‌ உரையாமல்‌ 
கொடுத்தல்‌ எனவும்‌, (8) இலனென்னு  மெவ்வத்தைத்‌ தன்னிடம்‌ 

15 


௨௨௬ திருக்குறள்‌ [அதம்‌ 


இரப்பானுரைக்கத்‌ தான்‌ இரப்பானிடம்‌ உரையாமல்‌ கொடுத்தல்‌ 
எனவும்‌ பொருள்‌ கூறுவாரு முளர்‌, அவ்வர்து கொள்வார்க்கு உள 
வென்னும்‌ பன்மைவினைக்குறிப்பு இடர்ப்பாடுதருத்லின்‌, அவ்‌ 
விடர்ப்‌ பாட்டை ஒழிக்க அவர்‌ ஈயப்படும்‌ பொருள்‌ பலவாதலின்‌ 
ஈதல்‌ பொருட்பன்மைபற்றி வந்த பன்மை யென்பர்‌. 

இரத்தல்‌ அன்பர்‌ தருவ தென்ற இக்‌ குறள்‌, (௩) 

இரச்கப்படுதலும்‌ ஈயாவிடத்துத்‌ இன்பமே யென்பது வருங்‌ 
குறள்‌, 

௨௨௪. இன்னா திரக்கப்‌ படூத லிர்ந்தவ 

ரின்முகங்‌ காணு மீளவு. 


(இ -ள்‌:) (இரத்தலேயன்‌ றி) இர்க்கப்படுதல்‌ - இரக்கப்‌ 
படுதலும்‌, இன்னாது - இனிதர்கர்‌ அ, இரந்தவர்‌ - இரதீதலைச்‌ 
செய்தவர்‌, இன்முகம்‌ - (தாம்‌ இரந்த பொருளைப்‌ பெற்ற 
தால்‌ ரெஞ்சமுவர்‌து அவர்‌ காட்டும்‌) இனிய முகத்தை, 
காணுமளவும்‌ - (இரக்கப்பட்டோன்‌) பார்க்குர்‌ அணையும்‌, 

(இ - து.) இரர்தார்க்‌ யாமை இன்னாது, 

_இரக்கப்படுதலும்‌ என இரத்தலைத்‌ தழுவி நின்ற எச்சவும்மை 
ய்ம, அளவும்‌ என அச்‌ காலம்‌ முற்றையும்‌ குறித்து நின்ற முற்றும்‌ 
மையும்‌ விகாரத்தாற்‌ றொக்க்ன. இரக்கப்படுதல்‌ தன்பா லொருவர்‌ 
இரக்கத்‌ தான்‌ அவர்க்கு ஈயும்‌ நிலையிலேனும்‌ மறுக்கும்‌ நிலையிலேனும்‌ 
நிற்றல்‌. தான்‌ ஈய இரந்தவர்‌ அதனால்‌ மகிழ்ச்யுறும்ள்வும்‌ இரக்கப்‌ 
படுதலாெய தன்‌ நிலை இன்னாதெனவே தான்‌ மறுக்கும்‌ நிலையினனா 
யின்‌ அது பெரிதும்‌ இன்னாதாத்ல்‌ சொல்ல வேண்டர்‌ வ்ர்யித்ற்‌, 
இக்‌ கருத்தானே பிறரும்‌, 

£ கல்லாமை யச்சங்‌ கயவர்‌ சொழிலச்சஞ்‌ 
சொல்லாமை யுள்ளூமோர்‌ சோர்வச்ச்‌-_—மெல்லர்‌ 
மீரப்பார்க்கோன்‌ நீயாமை யச்ச ம்ரத்தாரிம்‌ 
மாணாக்‌ குடிப்பிறச்‌ தார்‌, (நர்லடிஅ ௧௪௫) 
என்றார்‌. எனவே; இரப்பார்‌ இரப்பவை யெல்லாங்‌ கர்வாது கொடுத்‌ 
தல்‌ வேண்டு மென்பதாயிற்று, 


இல்லறம்‌] ஈகை ௨௨௭ 


இரர்தவர்‌ துன்பத்தை நீக்கவேண்டுமென்ற இத. (௪) 
பத்துன்பத்தை நீக்கல்‌ சிறந்தது என்பது வருங்குறள்‌ ; 


௨௧௫. ஆற்றுவா ராற்றல்‌ பசியாற்ற லப்பசியை 
மாற்றுவா ராற்றலிற்‌ பின்‌. 


(இ-ள்‌) ஆற்றுவார்‌ - (தவத்தால்‌) வலியவர்க்கு, 
ஆற்றல்‌ - வல்லமையாவ அ; பசி ஆற்றல்‌ - (தம்மையுற்ற) 
படியைப்‌ பொறுத்தல்‌ ; (அவ்‌ வல்லமைதான்‌) அப்‌ பசியை - 
(பொறுத்தற்‌ கரிய) அந்தப்‌ பசியை, மாற்றுவார்‌ - (ஈதலி 
னால்‌) ஒழிப்பாரஅ, ஆற்றலின்‌ பின்‌ - வல்லமைக்குப்‌ பிற்‌ 
பட்டதாம்‌, ச்‌ ‘ 

(இ - து.) பிறர்‌ பசியை ஆற்றுவோர்‌, தம்‌ பசியைப்‌ பொதுக்‌ 
கும்‌ தவத்தினரினும்‌ மேம்பட்டோர்‌, 

தாமும்‌ பசித்‌ தப்‌ பிறரையும்‌ படிநிர்க்ச மாட்டாத தவத்தினர்‌ 
ஆற்றலினும்‌, தம்‌ பசியையும்‌ பிறர்‌ பசியையும்‌ திர்க்க வல்ல ஈவோர்‌ 
ஆற்றல்‌ மேம்பட்ட தாதவின்‌ இவ்வா அ கூறினார்‌. 


பப்பிணியைகத்‌ தீர்த்தல்‌ வன்மையிற்‌ இறந்தது என்றதிக்‌ 


குறள்‌, (௫) 
அதுவே வைப்பிற்‌ றந்த சென்பது வருங்குறள்‌ : 


௨௨௬. அற்றா ரழிபசி தீர்த்த லஃதோருவன்‌ 
பேற்றான்‌ பொருள்வைப்‌ புழி. 


(இ - ள்‌.) அற்றார்‌ - பொருளற்றவாஅ, அழி பசி- 
(எல்லா நன்மைகளையும்‌) அழிக்கும்‌ பசிப்பிணியை, தீர்த்தல்‌ 
- நீக்குக ; அஃதை - அங்கனம்‌ நீக்கல்‌, பொருள்‌ பெற்றான்‌ 
ஒருவன்‌ - பொருளைப்‌ தப்ப ஒருவன்‌, வைப்புழி - 
(அப்‌ பொருளைத்‌ தனக்கு உதவ) வைக்குமிடமாகலான்‌. 

(இது) வறிஞர்‌ பசியைத்‌ தீர்க்கப்‌ பயன்படும்‌ பொருள்‌ 
வேண்டுங்கா லுதவ்‌ வைத்த சேமகிகிபோலும்‌, 


௨௨௮ இருக்குறள்‌ [அறம்‌ 


ஈதல்‌ ஓர்‌ அறமாதலானும்‌, அறம்‌ £ பொன்றாத்‌ அணை” (தறள்‌* 
௩.௬) யாதலானும்‌, பிப்பிணி தர்த்தற்குப்‌ பயன்படும்‌ பொருள்‌ ' 
ஈகையாகிய அறமாகிப்‌ பொன்றாத்‌ துணையாதலானும்‌ 4 ப௫ிதிர்த்தல்‌ 
பொருள்‌ வைப்புழி ' என்னார்‌. திர்த்தல்‌ - தல்லீற்று வியங்கோள்‌, 

பிறர்‌ பசியைத்‌ இர்ச்கவென்ற இச்‌ குறள்‌. (௬) 

அத செய்வானைப்‌ ப௫ப்பிணி தீண்டா தென்பது வருங்குறள்‌, 


௨௨௭. பாத்தூண்‌ மரீஇ யவனைப்‌ பசியேன்னுக்‌ 
தீப்பிணி தீண்ட லரிது. 


(இஃ ள்‌.) (எஞ்ஞான்றும்‌) பாத்து ஊண்‌ - பகுத்து 
உண்டலை, மரிஇயவனை - பழனெவனை, பி என்னும்‌ திப்‌ 
பிணி - பசி என்று சொல்லப்படும்‌ கொடிய ரோய்‌, தீண்டல்‌ 
அரிஅ - பற்றுதல்‌ இல்லை, 

(இ. து.) பிறர்க்கு இட்டுச்‌ தான்‌ உண்ணுமவனைப்‌ பூப்பிணி 
அணுகாது. 

பிணியாவத ரோய்‌ ; உடம்பின்‌ உறுப்புக்களை ச்‌ அன்பமின்றி' 


4 


இயந்க வொட்டாமற்‌ கட்டிவைத்தாற்‌ போலச்‌ செய்தலின்‌ ௮ஃது 
அப்பெயர்‌ பெற்றது. பர), உடம்பின்‌ அகவுறுப்புப்‌ புறவுறுப்புச்சளைச்‌ 
கட்டிவைத்தாற்போலச்‌ செய்தலோடு உள்ளத்தின்‌ எழுச்சியையும்‌: 
அறிவின்‌ செளர்ச்சியையும்‌ தடுத்துக்‌ கட்டிவைத்தாற்போலச்‌ செய்து 
அன்புறுத்தலின்‌ பசியைப்‌ பிணியென வாளா கூறாஅ * தீப்பிணி * 
என்றார்‌. பிறர்‌ சோயைத்‌ இர்க்கவல்லான்‌ தன்‌ ரோயைத்‌ தீர்ச்ச 
வல்ல சல்‌ சொல்லாதே யமைதவின்‌, பிறர்‌ பசியைக்‌ இர்ப்பான்‌ 
தன்‌ பசியையும்‌ இர்க்க மாட்டுவான்‌ என்பதாயிற்று, 

இவை யாறு பாட்டாலும்‌ ஈதலின்‌ சிறப்புச்‌ கூறப்பட்ட. () 

ஈயாமையின்‌ இழிவு கூறுவன வரும்‌ மூன்று குறள்கள்‌ : 


௨௨௮. ஈத்துவக்கு மின்ப மறியார்கோ ருமுடைமை 
வைத்திழக்கும்‌ வன்க ணவர்‌. 


இல்லறம்‌] ஈகை ௨௨௯ 


(இ-ள்‌) தாம்‌ உடைமை - தாம்‌ உடைய பொருளை, 
வைத்து - (ஈயாது தொகுத்து) வைத்து, இழக்கும்‌ - (பிறகு 
அதைப்‌ பிறர்‌ கொள்ளத்‌ தாம்‌) இழக்கும்‌, வன்கணவர்‌ - 
கொடியர்‌, ஈத்து - (வறியார்க்கு வேண்டியவற்றைக்‌) 
கொடுத்து, உவக்கும்‌ - (அவ்‌ வறியவர்‌) உவத்தலான, 
(கொடுத்தவர்‌ அடையும்‌) இன்பம்‌ - இன்பத்தை; அறியார்‌ 
கொல்‌ - (நகர்ந்து) அறியாரோ? 

(இ -து. பிறர்க்கு ஈயாதார்‌ தம்‌ பொருளை யிழப்பர்‌, 

உவக்கும்‌ என்பது காரணப்பொருட்டாய்‌ வர்த பெயரெச்சம்‌, 
அஃது இன்பம்‌ என்னும்‌ காரியப்‌ பெயர்கொண்டு முடிர்ததி. அறிம்‌ 
தாராயின்‌ மேலும்‌ மேலும்‌ அவ்‌ வின்பத்தை கச்சி ஈதலைச்‌ செய்வா 
ரேயன்றிப்‌ பொருளைச்‌ சேர்த்துவைத்து இழக்க ஒருப்படார்‌ என்‌ 
பார்‌ £ அறியார்கொல்‌ ? என்றார்‌. ஒருமுறை கொடுத்து ௮ தனால்‌ 
வரும்‌ இன்பத்தை அகர்ந்தவர்‌ பின்‌ ௮௮ செய்யாமல்‌ வைச்திழவா 
ராதலின்‌ வைத்திழப்பார்‌ ஒருபொழு அம்‌ கொடுத்தறியா வன்கண 
சாயினர்‌, இதற்கு இவ்வாறன்றி அருளூடையார்‌ எய்‌அம்‌ இன்‌ 
பத்தினைக்‌ கண்டறியார்கொல்லோ என்று பொருள்கொண்டார்‌ பரி 
மேலழகர்‌, ஈந்து எனற்பாலது ஈத்து என வலிக்கும்வழி வலித்த 
லாயித்று, 

செல்லமுடையார்‌ ஈயாமையின்‌ இழிவு கூறியஇது, (௮) 

செல்வர்‌ தேடுவார்‌ ஈயாமையின்‌ இழிவு கூறுவது வருங்குறள்‌. 


௨௨௯. இரத்தலி னின்னாது மன்ற நிரப்பிய 

தாமே தமிய ருணல்‌, 

(இ-ள்‌.) நிரப்பிய - (பொருளின்‌ குறைவை) நிறைகக்‌ 
(வேண்டி, (வறியார்க்கு ஈயாது) தாமே தமியர்‌-தாமே தமிய 
சாக, உணல்‌ - உண்ணுதல்‌, (ஒருவர்க்கு) இரத்தலின்‌ . (பிறர்‌ 
யாற்‌ சென்று) இரத்தலினும்‌, மன்ற - நிச்சயமாக, இன்னாது - 
துன்பஞ்‌ செய்வதாம்‌, 


௨௩௰ திருக்கு ற்ள்‌ [அறம்‌ 


(இ - து.) பொருள்சேர்க்கும்‌ ஆசையால்‌ பிறர்ச்கியா அ தானே 
உண்டல்‌ இரத்தலினும்‌ இழிவாம்‌. 

பொருளின்‌ குறைவை நிஹைத்தலாவது, இச்தஅுணைப்‌ பொருள்‌ 
ஈட்டக்‌ கடவேம்‌ எனக்‌ குறித்துக்கொண்டு அதனை ஈட்டுவதிலே 
சாட்டமாய்‌ இவறிக்‌ கூட்டுதல்‌. .இவறுதல்‌ - உலோபஞ்‌ செய்தல்‌, 
நிரப்பிய என்பது செய்யிய என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌, 
இசனே அகாவீற்றுப்‌ பலவின்‌ பெயராகக்‌ கொண்டு * தேடிய 
உணவுகளை * என்றுரைப்பாரு முளர்‌. இரத்தற்‌ குள்ளது அப்‌" 
பொழுதை இழிவே; பின்‌ ஈல்குர வில்லை. தமியருண்டற்கு அவை 
யிரண்டு மூளவாமாகவின்‌ * இரத்தலின்‌ இன்னாது ' என்றார்‌. 

பொருள்‌ தேடுவார்‌ ஈயாமையின்‌ இழிவு கூறியதி ௮. (௯) 

பொருள்‌ இல்லார்‌ ஈயக்கூடாமையின்‌ இழிவு கூறுவது வருங்‌: 
குதிள்‌ : 

௨௩௦. சாதலி னின்னாத தில்லை மினிததூஉ 

மீத லியையாக்‌ கடை. 


(இ-ள்‌.)' (ஒருவர்க்குச்‌) சாகலின்‌ - சாதலினும்‌, இன்‌ 
னததில்லை - அன்பந்தருவ தொன்று இல்லை; அதூஉம்‌ - அச்‌. 
தலும்‌, ஈதல்‌ இயையாக்கடை - (வறியார்க்குக்‌) கொடுத்தல்‌ 
முடியாத விடத்து, இனி. - இனியதாம்‌. 

(இ - து.) வறியார்க்‌ கீயமுடியாத வறுமையுழத்தலினும்‌ சாதல்‌: 
கல்லது, 

* ஓத்ததறிவா னுயிர்வாழ்வான்‌ மற்றையான்‌ செத்தாருள்‌ வைச்‌ 
கப்படும்‌” (குறள்‌-௨௧௪) என முன்னுங்‌ கூறினமையின்‌, ஒப்புரவறி' 
தலிற்‌ இறச்ச ஈகையைச்‌ செய்யமாட்டாமையினாலே செத்தாருள்‌ 
வைக்கப்பட்டுப்‌ பிறர்க்குப்‌ பயன்படா யாக்கையைப்‌ பூயிக்குச்‌ 
சுமையாக தைன உயிர்‌ வாழ்தலினும்‌ சாதல்‌ கல்ல 
தாயிற்று. (௧௦) 

இவ்‌ வதிசாரத்தில்‌, முதற்‌ குறளால்‌ ஈகையின்‌ இலக்சணமும்‌ 
அடுத்த ஆறு குறள்களால்‌ ஈதலின்‌ இறப்பும்‌, இறுதி மூன்று குறள்‌ 
களால்‌ ஈயாமையின்‌ இழிவும்‌ கூறப்பட்டன. 


௨௪. புகழ்‌ 
அஃ தாவ, இல்வாழ்க்கைமு,கல்‌ ஈசையிறாகச்‌ சொல்லப்பட்ட 
இல்லறத்தின்‌ வழுவாதார்ச்கு இம்மைப்‌ பயனாக இவ்வுலகின்சண்‌ 
நிகழ்ர்து அவரிறர்‌தும்‌ தான்‌ இறவாது நிற்கும்‌ ஈல்லுரை. இத 
பெரும்பான்மையும்‌ ஈதல்பற்றி வருதலீன்‌ அதன்பின்‌ வைக்கப்‌ 
பட்டது. 
இவ்‌ வதிகாரத்தில்‌, புகழின்‌ றெப்பும்‌, புகழ்‌ உடையார அ 
மேன்மையும்‌, அஃதில்லாரது தாழ்வும்‌, தொகுப்புரையும்‌ முறையே 
கூறுவான்‌ வைத்த ஆரியர்‌ முதற்கண்‌ புகழது சிறப்புச்‌ கூறு 
ின்றார்‌. 
உஙக. ஈத லிசைபட வாழ்த லதுவல்ல 
தூதிய மில்லை யுயிர்க்கு. 


(இஃள்‌.) ஈதல்‌ - (வறியார்க்கு) ஈக; இசைபடவாழ்தல்‌ - 
(அதனாற்‌) புகழுண்டாக வாழ்க; அதுவல்ல - அப்புகழல்‌ 
லது; உயிர்க்கு - மக்களுயிர்க்கு, ஊதியம்‌ - பயன்‌, இல்லை - 
(பிறிதொன்று) இல்லை (யாகலான்‌). 


ச 


(இ-து.) மக்களாய்ப்‌ பிறச்சதற்குப்‌ பயன்‌ புகழுண்டாக 
வாழ்தலே. 

இசைபட வாழ்தற்குச்‌ கல்வி ஆண்மை முதலிய பிற காரணங்‌ 
களும்‌ உளவேனும்‌, அவையெல்லாம்‌ * பசிவர்திடப்‌ பற்‌ துபோம்‌ ”. 
£குடிப்பிறப்‌ பழிக்கும்‌ விழுப்பம்‌ கொல்லும்‌ - பிடித்த கல்விப்‌ 
பெரும்புணை விடூஉ - சாணணிகளையு மாணெழில்‌ சிதைக்கும்‌... 
படுப்பிணி யென்னும்‌ பாவி ' என்றார்‌ மணிமேகலையினும்‌ (௧௧-ம்‌ 
காதை ௭௬-௮0). ஆதலான்‌ அப்‌ ப௫ப்பிணியைசத்‌ தீர்க்கும்‌ ஈகை 
இசைபட வாழ்தற்குச்‌ சிறச்த தாயிற்று. உயிர்க்கெனப்‌ பொதுப்படக்‌ 
கூறினாரேனும்‌ மக்களூயிர்க்கே ஏற்ற சாயினமை அறியற்பாற்று. 

புகழ்பட. வாழ்க என்ற திக்‌ குறள்‌, (௧) 

புகழ்படவாழ்தல்‌ ஈகையானே யாமென்ப அ வருங்குறள்‌ : 


௨௩௨ திருக்குறள்‌ [அறம்‌ 


௨௩௨. உரைப்பா ருரைப்பவை யெல்லா மிரப்பார்க்கோன்‌ 
நீவார்மேல்‌ நிற்கும்‌ புகழ்‌. 

(இ-ள்‌.) உரைப்பார்‌ - சொல்லுபவர்‌, உரைப்பவை 
எல்லாம்‌ - சொல்லுபவை யெல்லாம்‌, (யாவை யென்று 
நோக்கின்‌) இரப்பார்க்கு - (வறுமையால்‌) இரப்பவருக்கு, 
ஒன்‌ அ - (அவர்‌ வேண்டிய அ) ஒன்றை, ஈவார்மேல்‌ - கொடுப்‌ 
பவர்‌ மீது; நிற்கும்‌ - நிற்கின்ற, புகழ்‌ - புகழ்களே (யாதல்‌ 
காணலாம்‌). 

(இ- து.) உலகம்‌ கூறுவதெல்லாம்‌ ஈவாரது புகழே, 

புகழ்‌, உரையும்‌ பாட்டுமென இருவகைப்படும்‌, அவற்றுள்‌ உரை 
எல்லார்க்கு முறிய அ; பாட்டோ புலவர்ச்கே உரியது, ' எல்லார்க்கு 
முரிய உரையை எடுத்துக்‌ கூறவே, புலவர்க்கே உரிய பாட்டும்‌ 
இனம்பற்றிக்‌ கொள்ளப்படும்‌, படவே, பாடுவார்‌ பாடுவன ஈவார்மே 
னிற்கும்‌ புகழா மென்பதும்‌ பெற்றாம்‌. * உரையும்‌ பாட்டு மூடை 
யோர்‌ லெரே-மசை.பிலை போல மாய்ச்திசினோர்‌ பலரே,” (புறம்‌- ௨௭) 
என்புழி * உரையும்‌ பாட்டும்‌ ? என்பதற்குப்‌ புகழும்‌ பாட்டு மெனப்‌ 
புறசானூற்‌ அரையாசிரியர்‌ பொருளுரைத்தமையும்‌ ஈண்டுக்‌ கவனிச்‌ 
க்த்பாற்று, £ ஏற்றம்‌ கயொத மிசைமெய்ப்‌ பாடு - சீர்த்தி இர்த்தி 
சோல்‌ தஇகழ்புகழாகும்‌ * என்ப து பிங்கலம்‌. 

இனி இதற்குப்‌ (புகழ்‌ பிறர்மேலும்‌ நிற்குமென) உரைப்பார்‌ 
உரைப்பவை யெல்லாம்‌ (உரைக்க) ; புகழ்‌ ஈவார்மேலே நிற்கும்‌ என 
இரு முடிபாக்கிப்‌ : பொருளுரைப்பாரு முளர்‌, அத ஈகையைச்‌ 
சிறப்பித்‌ததன்றிப்‌ புகழைச்‌ சறப்பிச்ச தாகாமை யுணர்ம்‌ த கொள்க, 

புகழ்‌ ஈவார்மேல்‌ நிற்குமென்ற திக்‌ குறள்‌. (௨) 

அழியாது நிற்கு மென்பது வருங்குறள்‌. 

௨௩௩. ஒன்றா வுலகத்‌ துயர்ந்த புகழல்லாற்‌ 

பொன்றாது நிற்பதொன்‌ நில்‌, 

(இ-ள்‌.) ஒன்றா உலகத்து - (பொன்றாது நிற்றலைப்‌) 
பொருந்தாத உலகத்தில்‌, உயர்ந்த புகழல்லால்‌ - ஓங்கிய புக 


இல்லறம்‌] புகழ எக 


மல்லது, பொன்றாது நிற்பது - அழியாமல்‌ நிலைநிற்பஅ, 
ஓன்று இல்‌ - பிறிதொன்று இல்லை. 

(௫ - து.) கில்லா வுலகத்த நிற்பது புகழொன்றே. 

உலக நிலையாமையினை த்‌ துறவறவியலினும்‌ (அதிசாரம்‌ ௬௪) 
* பன்னெறியானு நில்லாவுலகம்‌ ? எனத்‌ தொல்காப்பியத்தினும்‌ 
(புறத்திணை-௧௮) காண்க. இனிப்‌ பரிமேலழகர்‌ ஒன்றா உயர்ந்த 

எனக்‌ கொண்டு இணையற ஓங்கிய எனப்‌ பொருளுரைத்து, இணை 
யற ஓங்கு சலாவது கொடுத்தற்கரிய உயிருஅப்புப்‌ பொருள்களைக்‌ 
கொடுத்தமை பற்றி வருதலாற்‌ றன்னோ டொப்பதின்றித்‌ தானே 
உயர்தல்‌. அத்தன்மைத்‌ தாயெ புகழே செய்யப்படுவ தென்பதாம்‌ ” 
என்றார்‌. ஈண்டுரைத்த வெல்லாம்‌ உயர்ச்த என்பது கொண்டே 
கொள்ளச்‌ டெர்தன, இணி ஒன்றா என்பதற்கு ஒரு வரர்த்தையாகச்‌ 
“சொல்லின்‌ எனவும்‌, ஒருதலையாகப்‌ பொன்றாது நிற்பதெனவும்‌ 
'பொருளுரைப்பாரு முளர்‌ என அவர்‌ கூறிய பிறர்‌ மதங்களும்‌ 
அறிக, 

இவை மூன்று பாட்டானும்‌ புகழத இறப்‌ புச்‌ கூறப்பட்டது. 

புகமுடையாரது மேன்மை கூறுவன வருமிரு குறள்கள்‌ ₹ 

௨௩௪. நிலவரை நீள்புக ழாற்றிற்‌ புலவரைப்‌ 

போற்றாது புத்தே ளுலகு. 

(இ-ள்‌.) (ஒருவன்‌) நிலவரை - நிலவெல்லைக்கண்ணே, 
நீள்‌ புகழ்‌ - (பொன்றாஅ நிற்கும்‌) உயர்க்த புகழை, ஆற்றின்‌ - 
'செய்வானானால்‌, புத்தேளுலகு - தேவர்‌ உலகம்‌, புலவரைப்‌ 
போற்றாது - (அவனை யல்ல தன்னிடத்திலுள்ள) தேவரைப்‌ 
"பேணாது. ்‌ 

(இ - து.) தேவர்கள்‌ தம்மவரைப்‌ பேணாது தம்மிடத்‌ 
,சடைக்த புகமுடையோரையே பேணும்‌, 

புகழுடம்பால்‌ இவ்‌ வுலகத்தினும்‌ நிலை பெற்று, மறுமைப்‌ பய 
இசைப்‌ புத்தேளுடம்பெடுத்து,ச்‌ தம்முலகினும்‌ நிலைபெறும்‌ புகழுடை 


௨௩௪ திருக்குறள்‌ [அம்‌. 


யார்‌ போலவன்றிப்‌ புத்தேளுடம்பொடு தம்‌ உலகில்‌ நிலைபெறுத 
லொன்றே பெற்றவர்‌ தேவராதலின்‌ அவர்‌ புசமுடையார்போலச்‌ 
சிறப்புடையா ரல்லராயினர்‌. புலவர்‌ என்பது தேவர்க்குரிய 
பொதுப்பெயர்களிலொன்‌ அ. புலவர்‌ - ஞானிகள்‌ எனக்‌ கொண்டார்‌ 
பரிமேலழகர்‌, ஞானியர்க்குரியது வீடேயன்றித்‌ டை அதுத்த 
காண்க. புசமுடையோர்‌ தேவருலகடைதலைப்‌ * புலவர்‌ பாடும்‌ 
புகழுடையோர்‌ விசும்பின்‌ . வலவ னேவா வான வூர்தி - யெய்அட- 
வென்பதஞ்‌ செய்வினை முடித்து? (புறம்‌ - ௨௮) என வரும்‌ ஆன்‌ 
றோர்‌ கூற்றானும்‌ தெளிக. * செல்விருச்‌ தோம்பி வருவிருக்து: 
பார்த்திருப்பான்‌ - ஈல்விருர்‌து வானத்தவர்க்கு * என்ற குறளும்‌ 
(௮௬) ஈண்டு கோக்கந்‌ பாலது, 

புசழுடையோர்‌ தேவருல சடைர்து அவராற்‌ பேணப்படுவ 
ரென்ற திக்‌ குறள்‌. (௪) 

அவராற்‌ பேணப்படுவதற்குக்‌ காரணமாகப்‌ புசமுடையோர்க்‌: 
செய்தும்‌ இம்மைச்சிறப்பைச்‌ கூறுவது வருங்குறள்‌ : 


௨௩௫. நத்தம்போற்‌ கேடு முளதாகுஞ்‌ சாக்காடும்‌ 
வித்தகர்க்‌ கல்லா லரிது. 
ப்ர ்‌ (- ள்‌.) வித்தலர்க்கு அல்லால்‌ - : அதிவுடையேரர்க்‌. 
கல்லாமல்‌ (பிறருக்கு), நத்தம்‌ (ஆகும்‌) - ஆக்கமாகும்‌, கேடு- 
வறுமையும்‌, (அரிது - இல்லை); உளதாகும்‌ - வாழ்வதாகும்‌,. 
சாக்காடும்‌ - இறப்பும்‌, அரிது - இல்லை. 

(௫- து.) அறிவுடையோர்‌ ஈந்து வறியசாவதைச்‌ தமக்கு. 
ஆக்கமாகவும்‌, ஈகையாற்‌ புகழை சாட்டி. இறத்தலை வாழ்வாகவும்‌: 
கொள்வர்‌. 

ஈந்து என்பது உயர்‌ என்னும்‌ பொருட்டாய தனிவினைப்‌' 
பெயர்‌. அஃதப்‌ பொருட்டாதலை “பெரியவர்‌ கேண்மை பிறைபோல 
நாளும்‌ - வரிசை வரிசையா சத்தும்‌” (நாலடி-௧௨௫) என்புழிக்‌: 
காண்க. அது ஈத்து என வலித்தலாய்‌ அம்மிறுதி பெற்ற வினைப்‌: 
பெயராய்‌ ஈத்தம்‌ என்றாயது. எனவே, ஈத்தமாவது உயர்வாயிற்று.. 


இல்லறம்‌] புகழ்‌ ... ௨௩௫ 


உயர்வு ஆச்சமாதல்‌ கண்டு கொள்க. ஈந்தடியாக கத்தம்‌ பிறக்தாற்‌ 
போலப்‌ பொருர்‌௮, இருக்‌, இயங்கு, மயங்கு, உறங்கு, அடங்கு,. 
அஞ்சு, எஞ்சு, ஈண்டு, தோண்டு முதலியவத்றடியாப்‌ பொருத்தம்‌, 
திருத்தம்‌, இயக்கம்‌, மயக்கம்‌, உறக்கம்‌, அடக்கம்‌, அச்சம்‌, எச்சம்‌,. 
ஈட்டம்‌, தோட்டம்‌ முதலிய பெயர்கள்‌ பிறர்தவாறனு காண்க, 
போல்‌ என்பது உரையசை; அ௮ல்தாவது பொருட்பேறு குறி: 
யாத கட்டுரைச்சுவைபட வருவது; எனவே, அசைத்தலே பொரு: 
ளாக வருவதாம்‌. இது * ஒப்பில்‌ போலியு மப்பொருட்டாகும்‌ ? என்‌ 
னும்‌ தொல்காப்பிய (இடையியல்‌ - ௨௮௦) குத்திரத்தால்‌ அமையும்‌.. 
ஈண்டு அப்பொருட்‌ டென்றது உரையசை யாதற்‌ பொருட்டு. 
அரிது என்பன ஒருமை வினையாத்லால்‌, கேடென்பதனொடும்‌. 
சாக்கா டென்பத னொடுர்‌ தனித்தனியே கூட்டி உரைக்கப்பட்டது. 
ஆகும்‌ என்பது முன்னுஞ்‌ சென்ற ஈத்தத்தோடியைர்‌ த ௮. கொடுத்த 
லாற்‌ பூதவுடம்பு வறுமையுறினும்‌ புகழுடம்பு செல்வமுறுதலின்‌ 
கேடு ஈத்தமாயிற்று, பூதவுடம்பு இறக்கனும்‌ புகழுடம்பு நிலைபெறுத 
வின்‌ சாக்காடு உளதாயிற்று. வறுமையை ஆக்கமாகவும்‌, இறப்பை: 
இருப்பாகவும்‌ மாற்றும்‌ சதுரப்பாடுடைமையின்‌ வித்தக ராயினர்‌.. 
இவ்விரண்டு பாட்டாலும்‌ புகமுடையார்‌ மேன்மை கடறப்‌ 
பட்டத, (8). 
புகழில்லாரது தாழ்வு கூறுவன வரும்‌ நான்கு குறள்கள்‌ : 


௨௩௬. தோன்றிற்‌ புகழோடு தோன்றுக வஃதிலார்‌ 
தோன்றலிற்‌ றோன்றாமை ஈன்று: 


(இஃள்‌.) தோன்றின்‌ - (மக்களாய்ப்‌) பிறர்கால்‌, புக. 
ழொடு - புகமுக்கேலவாகிய குணத்தோடு, தோன்றுக - 
பிறக்கக்கடவர்‌; அஃது இலார்‌ - அக்குணம்‌ இல்லாதவர்‌, 
தோன்றலின்‌ - (மக்களாய்ப்‌) மிறத்தலினும்‌, தோன்றாமை ஃ 
பிறவாமை, ஈன்று - நல்லதாம்‌. 


(இ - து.) புகழ்பட வாழாதார்‌ பிறவிப்பயனை எய்தார்‌. 


௨௩௬ திருக்குறள்‌ [அறம்‌ 


புகழ்‌ - ஆகுபெயர்‌, அஃதிலார்‌ என உயர்‌இணையீற்றதாய்ச்‌ 
சொன்னமையின்‌ மக்களாய்‌ என்பது பெறப்பட்டது. எனவே 
மச்சளாய்ப்‌ பிறவாமை ஈன்று என்பதாயிற்று, அதனடியாக, விலங 
காய்ப்‌ பிறத்தல்‌ ஈன்று என்பது அருத்தாபத்தியாற்‌ பெறக்‌ இடச்‌ 
கும்‌, பிறவாவிடின்‌ வசைபெறு ௪ வின்றா மாதலின்‌ பிறவாமை ஈன்று 
என்றார்‌, 

புகழொடு வாழமாட்டாதார்‌ பிறவாமை ஈன்‌ ஜறென்றதிஅ. (௬) 

பிறப்பின்‌ இகழப்படுவ ரென்ப அ வருங்குறள்‌ ; 


௨௩௭. புகழ்பட வாழாதார்‌ தக்கோவார்‌ தம்மை 
யிகழ்வாரை நோவ தெவன்‌. 


(இ-ள்‌.) புகழ்பட - (தமக்குப்‌) புகழ்‌ உண்டாக, வாழா 
தார்‌. வாழமாட்டாதார்‌, (அ. பற்றிப்‌ பிறர்‌ தம்மை இகழ்ந்த 
வழி, இவ்விகழ்ச்டு ஈம்‌ மாட்டாமையான்‌ வச்ச தென்று) 
.அற்நோவார்‌ - தம்மை(க்‌ தாமே) சோவாமல்‌, தம்மை இகழ்‌ 
வாரை - தம்மை இகழும்‌ பிறரை, கோவ எவன்‌ - கோவது 
-ஏன்‌ ? 

ஸ்‌ (௫ து.) புகழ்பட வாழாதார்‌ தம்மை இகழ்வாரை வெறுத்த 
“விற்‌ பயனில்லை, 

இகழ்ச்சிக்குரியரா யிரும்‌து இகழ்ச்சியைப்‌ பெறப்‌ பின்வாங்கு 

“வதில்‌ பயணின்‌ நென்பார்‌ £ இகழ்வாரை கோவ தெவன்‌ * என்றார்‌. 
புகழ்பட. வாழாதார்‌ இகழப்படுவ ரென்ற திஅ. (எ) 
அவ்வாறு இகழப்படுவதற்குச்‌ காரணம்‌ புகழ்பட வாழாமையே 

"என்பது வருங்குறள்‌. 


௨௩௮, வசையென்ப வையத்தார்க்‌ கெல்லா மிசையென்னு 
மெச்சம்‌ பெறாஅ விடின்‌. 

(இஃள்‌.) இசை என்னும்‌ - புகழ்‌ என்னும்‌, எச்சம்‌ - 

எச்சத்தை, பெறாஅவிடின்‌ - (பெறுவது யாவர்க்கும்‌ முடிவ 


இல்லறம்‌] புகழ்‌ ௨௧௭ 


தாகவும்‌ ௮௮) பெறாவிட்டால்‌, வையத்தார்க்கு எல்லாம்‌ - 
உலடல்‌ வாழும்‌ மக்கள்‌ எல்லாருக்கும்‌, வசை என்ப - வசை. 
யாகும்‌ என்று சொல்லுவர்‌ (அறிவுடையோர்‌). 

(௫ - து.) இசையே யாவர்க்குமாம்‌ எச்சம்‌. 

தம்மாற்‌ பெறப்பட்டுத்‌ தமக்குப்‌ பின்‌ தம்‌ பெயர்‌ விளக்கும்‌. 
மக்களை எச்சமென்ப, அங்கனமே தம்மால்‌ ஆச்சப்பட்டுத்‌ தமக்குப்‌ 
பின்‌ தம்‌ பெயர்‌ விளக்கி நிற்கும்‌ புகழை எச்ச மென்றார்‌. புகழின்‌ 
இன்மையே இகழ்ச்சியாதவின்‌ பிறிதொரு காரணம்‌ வேண்டா 
இகழப்படுசற்‌ கென்பது கருத்து. ஈகையும்‌ ௮௮ பற்றியாம்‌ புகழும்‌, 
செல்வர்க்கே யுரியவல்ல வென்பசை இதனானு மூணர்க. 

இசையிலாமை வசையா மென்ற திக்‌ குறள்‌. (௮). 

இசையிலார்‌ கூட்டுறவால்‌ வசையிலா நிலமும்‌ வசைபெனும்‌, 
என்ப அ வருங்குறள்‌ : 

௨௩௯. வசையிலா வண்பயன்‌ குன்று மிசையிலா 

யாக்கை பொறுத்த நிலம்‌. ” 


(இ-ள்‌.) இசையிலா-புகழில்லாத, யாக்கை-உடம்பை,, 
பொறுத்த நிலம்‌ - சமந்த பூமி, வசையிலா - பழிப்பில்லாத, 
வண்பயன்‌-வளப்பத்தையுடைய வினைவு, குன்அம்‌-குறையும்‌, 

(இ - து.) புகழில்லாதவன்‌ வாழுமிடத்தில்‌ நிலத்தின்‌ விளை" 
வும்‌ குறையும்‌, 

எனவே, பாழ்நிலம்‌ என அவர்‌ வாழும்‌ நிலமும்‌ வசைபெறுவ 
தாயிற்று. இசைபட வாழ்தலல்ல அ உயிர்க்கு ஊ.தியமில்லை யா தவின்‌,, 
உயிரிருர்‌ அம்‌ அதனாற்‌ பயன்‌ கொள்ளாத யாக்கை என்பது தோன்ற. 
*இசையிலா யாக்கை' என்றார்‌. அவ்‌ வியாக்கை பூமிக்குச்‌ சுமையென்‌ 
பார்‌ யாக்கை பொறுத்த கிலம்‌' என்றார்‌. விளைவாவன நெல்முத விய. 
அவை குன்றுதற்கேது அவற்றைக்‌ கொள்வான்‌ அவதிறைப்பிறர்க்‌ 
இரத பெறலாகும்‌ பயனைப்‌ பெருமையும்‌, அத்தகையானுக்குத்‌ தாம்‌. 


பயன்படலாலான வெறுப்பும்‌. 


௨௩௮ திருக்குறள்‌ [அறம்‌ 


இவை நான்கு பாட்டாலும்‌ புகழில்லாரது தாழ்வு கூறப்‌ 
பட்ட. (௯) 

புகழுடையார து மேன்மையினையும்‌ ௮ஃதில்லாரது தாழ்வினை 
யும்‌ தொகுத்துச்‌ கூறுவது வருங்குறள்‌ : 


௨௪௦. வசையோழிய வாழ்வாரே வாழ்வா ரிசையோழிய 
வாழ்வாரே வாழா தவர்‌. 


(இ- ள்‌.) வசை ஒழிய - (தமக்கு) வசையுண்டாகாமல்‌, 
வாழ்வாசே - வாழ்பவரே, வாழ்வார்‌ - (உயிரோடு) வாழ்பவ 
ராவர்‌; இசை ஒழிய - (தமக்குப்‌) புகழுண்டாகாமல்‌, வாழ்‌ 
வாரே . வாழ்பவரே, வாழாதவர்‌ - (உயிரோடிருர்அம்‌) இறம்‌ 
தவ ராவர்‌, 

(௫ - து.) புகழோடு வாழ்பவரே பத்க்‌, ; ஏனையோர்‌ செத்‌ 
தாருள்‌ வைக்கப்படுவர்‌. 

வசை யொழிதலே இசையும்‌ இசையொழிதலே வசையுமாதல்‌ 
இதனானும்‌ பெறப்பட்டது. இசையொழிய வாழ்வார்‌ வாழாதவர்‌ 
என்றது மேல்‌ இசையிலா யாக்கை என்றதை விளக்கியவாறு, 
4 வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ - தெய்வத்துள்‌ 
வைக்கப்‌ படும்‌” (தறள்‌-௫௦) என இல்லறவியவின்‌ தொடக்க அதி 
காரத்‌ இறுதியிற்‌ கூறி அவ்வியலின்‌ முடிவதிகாமத்‌ திறுதியாகிய 
ஈண்டு * வசையொழிய வாழ்வாரே வாழ்வார்‌ ? என்றமையின்‌ 
இல்லறத்தின்‌ முடிவான பயன்‌ இம்மையிற்‌ புகழும்‌ மறுமையில்‌ 
அப்‌ புகழாற்‌ பெறப்படும்‌ துறக்க வின்பமும்‌ (குறள்‌ - ௨௩௪) ஆதல்‌ 
பெறுதும்‌, (௧௦) 

இவ்‌ வதிகாரத்தில்‌, முதல்‌ மூன்று குறள்களால்‌ புகழின்‌ 
இறப்பும்‌, அடுத்‌ த இரண்டு குறள்களால்‌ புகமுடையாரது மேன்மை 
யும்‌, அடுத்த நான்கு குறள்களால்‌ அஃதில்லா£அ தாழ்வும்‌, இறுதிச்‌ 
குறளால்‌ தொகுப்புரையும்‌ கூறப்பட்டன. 

இவ்‌ வியல்‌, (1) இல்லிரும்‌ ௫ (2) வாழ்க்கைத்‌ அணை நலத்தோடு 
கூடி (8) மக்களைப்‌ பெற்று (4) அன்பு பாராட்டி (5) விருந்தோம்பி 


.. இல்லறம்‌] புகழ்‌ ௨௩௯ 


(6) இனியவைகூறி (7) செய்ஈன்றி யறிர்து (8) கடுவுநிலை தவ 
ரூமல்‌ (9) அடக்கத்தோடு (10) ஒழுக்கம்‌ பிழையாமல்‌ (11) பிறனில்‌ 
விழையாமல்‌ (12) பொறை பூண்டு (18) அழுக்காறகற்றி (14) 
வெஃகாஅ, (15) புறங்கூராது (16) பயனில சொல்லாது (17) 
திவினை யஞ்சி (18) ஒப்புரவறிந்தூ (19) ஈகை செய்து (20) புகழ்பட 
வாழ்தலே இல்லறத்‌ தின்‌ இலச்கணமா மென்பது கூறிற்று, 

இணி, ஆசிரியர்‌ கடியப்படுவனவாயெ பிறனில்‌ விழைதல்‌ 
அழுக்காறு முதலியவற்றை அவை நின்றவாறே கூறி இவை 
.கடியப்படுமெனச்‌ கூறாத, கடியப்படுதலை உடம்பொடு புணர்த்திப்‌ 
பிறனில்விழையாமை அழுக்காறாமை என இவ்வாறு எதிர்மறை வாய்‌ 
பாட்டாற்‌ கூறியது இஃது அறத்துப்பால்‌ என்பது கருதியென்க. 
பின்னரும்‌ அறவறவியற்கு மி& தொக்கும்‌. என்னை? பிறனில்‌ 
விழைதல்‌ முதலாயின அதமெனப்படாமையினென்ப அ, 

இல்லறவியன்‌ முற்றும்‌. 


௪ 


௩. அறவ றவியல்‌ 


அறமாவஅ இல்லறச்‌ தஅறவறமென இருபகுதிப்‌ படுவதாதல்‌ 
முன்னர்க்‌ கூறப்பட்டது. அவ்விரு பகுதியுள்‌ மு.த்பகுதியான இல்ல 
றங்‌ கூறி முடித்துத்‌ அறவறங்‌ கூறுவா னெடுத்‌துக்‌ கொண்டார்‌, 
அருளுடைமை முதலாக அவாவறுத்த லிறுதியாகப்‌ பதின்மூன்றதி 
காரங்களாகப்‌ பகுத்து அத்‌ அறவறத்தின்‌ இயல்‌ கூறுகின்‌றமையின்‌ 
இது துறவறவியல்‌ எனப்பட்டது. அறவு ஐம்புலன்களையும்‌ வென்‌ 
றடக்கிய வெற்றிகிலையாதலின்‌ வாகைத்‌ இணைப்பாற்‌ படும்‌, இவ்‌ 
வெற்றி அருளுடைமையோடு கூடி எய்தப்படுவதொன்றா தலால்‌ 
அருளுடைமை முதலாகத்‌ அறவு கூறப்படுவதாயிற்று, ஆசிரியர்‌ 
தொல்காப்பியனுர்‌ * அருளொடு புணர்ந்த அகத்‌ யானும்‌ ” (புறத்‌ 
திணையியல்‌ - ௨௧) என்றஅங்‌ சாண்க, இனி, அத்‌ துறவற தான்‌ 
அதனைமேற்கொண்டார்‌ தம்‌ வினைமாசு தீர்ந்து அந்தக்கரணங்கள்‌ 
அாயவாதற்‌ பொருட்டுக்‌ காக்கும்‌ விரதங்களும்‌, அவற்றான்‌ அவை 
அயவாயவழித்‌ தோன்‌ அவதாகிய ஞானமு மென இருவகைப்படும்‌, 


விரதம்‌ ்‌ 

அவற்‌ தள்‌, விரதங்களாவன, அறமானனவே செய்வலெனவும்‌ 

அறமல்லன ஒழிவலெனவும்‌, ஜம்புலனையும்‌ அடக்‌ ஆள்வலெனவும்‌ 

உறுதியோடு மேற்கொள்ளப்படுவன. அவை அருளுடைமை முத 

லாகக்‌ கொல்லாமை யிறுதியாக ஒன்பதாயின. அவற்றை இயைபு 

ரோக்கி முறைப்பட வைத்த ஆசிரியர்‌ முதற்கண்‌ அருளுடைமை 
. கூறுகின்றார்‌. 


16 


௨௫. அருளுடைமை. 


அஃதாவது தொடர்பு பற்றாது இயல்பாக எல்லா உயிர்சண்‌ 
(மேலுஞ்‌ செல்லும்‌ உள்ள நெஒழ்ச்9 ; யாதாயினும்‌ ஓர்‌ உயிர்‌ இடர்ப்‌ 
படுமிடத் தச்‌ தன்னுயிர்‌ வருந்‌ தினாற்போல வருச்தும்‌ ஈரரு டைமை, 
இல்லற,ச்சினின்று செய்‌ அ பழயெ அன்பின்‌ மூதர்ச்சயேயிஃ சாதல்‌ 
“ அருளென்னு மன்பீன்‌ குழவி” (தறள்‌- ௭௫௭) என்பதாற்‌ பெறச்‌ 
இடெர்தத. இவ்வாற்றான்‌ இல்லற,ச்தையும்‌ அறவறத்தையும்‌ இயைபு 
படுத்தி நிற்பதாதலானும்‌, அறவறத்தின்‌ அடிப்படை யாதலானும்‌ 
இலது ஈண்டுக்‌ கூறப்பட்ட ௮. 

இவ்‌ வதிகாரத்தில்‌ அருளுடைமையது இறப்பும்‌, அருள்‌ 
செய்வார்க்குள தாகும்‌ ஈன்மையும்‌, ௮௮ செய்யார்க்‌ குளதாகும்‌ 
இமையும்‌, அருள்‌ செய்சல்‌ ஆமாறும்‌ முறையே கூறுவான்‌ வைத்த 
ஆசிரியர்‌ முதற்கண்‌ அருரூடைமைய து சிறப்புக்‌ கூறுகின்றார்‌, 


௨௫௧. அருட்செல்வஞ்‌ சேல்வத்துட்‌ செல்வம்‌ பொருட்‌ 
பூரியார்‌ கண்ணு மூள. [சேல்வம்‌ 

(இ - ள்‌.) செல்வத்துள்‌ செல்வம்‌ - செல்வங்கள்‌ பல 
அற்றுள்ளூம்‌ (சிறக்க) செல்வமான அ, அருட்செல்வம்‌ - 
அருளான்‌ வரும்‌ செல்வமாம்‌, பொருள்‌ செல்வம்‌ - பொரு 
வான்‌ வரும்‌ செல்வங்கள்‌, பூரியார்‌ கண்ணும்‌ - ழ்மக்களி 
மத்தம்‌, உளவாம்‌ - உண்டாமாதலால்‌, 

(௫ - து.) செல்வத்துட்‌ சறர்தத அருட்செல்வம்‌, 

பூரியார்‌ - இழ்மக்கள்‌, பூரியம்‌ என்னுஞ்‌ சொல்‌ பல்சோடியின்‌ 
மிக்கதோர்‌ எண்ணைக்‌ குறிப்பதாய்‌ வழங்குகிற த, பல்கோடி 
மக்களில்‌ மேன்மக்கள்‌ லெராயும்‌ இழ்மக்கள்‌ பலராயு மிருப்பதூ 
கருதிக்‌ 8ீழ்மக்களே எண்மிகுஇ குறிக்கும்‌ பூரியம்‌ என்னும்‌ சொல்‌ 
.லடியாகப்‌ பூரியர்‌ என வழங்கினர்போலும்‌; ஆராயற்பாற்று. பூரியர்‌ 
கள்‌ உயர்வில்லாச்‌ இீழ்மச்களாகலை £வரைவிலா மாணிழையார்‌ 
“மென்றோள்‌ புரையிலாப்‌ பூரியர்க ளாழு மளறு* (குறள்‌ - ௯௧௯) 
அன்பதினுங்‌ காண்க. 


அருளுடைமை ௨௪௩. 


அருளான்‌ வரும்‌ செல்வமாவதூ, உயிர்களைக்‌ காத்து அவ்வறத்‌ 
தான்‌ உயர்தல்‌. உயர்ர்தாரிடத்‌ தல்ல தில்லாத அருட்‌ செல்வம்‌, 
உயர்ந்தார்‌ தாழ்ச்தார்‌ இருவரிடத்தும்‌ ஒப்ப உளவாகும்‌ பொருட்‌ 
செல்வங்களினும்‌ சிறச்சவாறு காண்க. பூரியார்‌ கண்ணும்‌ என்ப 
தில்‌ உம்மை பூரியார்‌ இழிவு குறித்ச லின்‌ இஜிவுசிறப்பும்மையும்‌, 
சரியார்‌ கண்ணு முளவெனப்‌ பொருள் தருதலின்‌ இ௱ச்‌தது தழீஇய 
எச்சவும்மையுமாம்‌. 

அருளுடைமை செல்வமுடைமையா மென்ற இச்‌ குறள்‌, (க) 

துணையுடைமையுமா மென்பது வருங்குறள்‌ : 


௨௪௨. நல்லாற்று னாடி யருளாள்க பல்லாற்றாற்‌ 
றேரினு மஃதே துணை. 


(இ-ள்‌.) அருள்‌ - அருளை, சல்‌ ஆற்றால்‌ - ஈகில வழி 
யாலே, நாடி - சேடி, ஆள்க- செய்க; (ஏனெனில்‌) பல்‌ 
ஆற்றால்‌ - (அளவைகளும்‌ ஒன்றோடொன்‌ றெொவ்வாக சம 
யங்களுமான) பல வழிகளால்‌, தரினும்‌ - (உயிரத்துணே 
யாவதியாதென) ஆராய்ந்காலும்‌, அஃதே - அவ்வருளே, 
அணை - (உயிர்க) அணை (என்பது தெளியப்படும்‌). ' 

(இ - து.) அருளே ஒருவனுக்கு உயிர்‌, சீதணை, 

நல்ல வழியாலே தேடிச்‌ செய்தலாவது, ஊனுண்‌ டுயிர்கட்‌ 
சருளுடையே மென்பாரும்‌, ஊரைப்‌ பறித்து அறச்சாலை கட்டி 
உயிர்கட்‌ கருளுடையே மென்பாரும்‌ உளராதலின்‌, அவர்‌ போலா, 
புலான்‌ மறுத்தல்‌ முகலாய அறரெறியிலே கின்று அவ்வாற்‌ 
ரம்‌ பக்குவப்பட்டெழும்‌ அருளைச்‌ செய்தல்‌. அல்லாத அருள்‌ 
போலியே யொழிய உண்மையாகா தென்பது கருத்து... இக்‌ 
கருத்தானே தொடருமதிகாரச்‌ தொடக்கத்தும்‌ * ஊனுண்பான்‌ 
எங்கன மாளு மருள்‌ * (௨௫௧) என்றார்‌ ஆசிரியர்‌, இல்வதிகாரத்‌ 
இனும்‌ ௨௪௪; ௨௪௬, உ௫௯வத குறள்களான்‌ இக்கருத்து வலி 
யுறுத்தப்படும்‌, அளவைகளாவன காண்டல்‌ கருதல்‌ உரை என்னும்‌ 


௨௪௪ ்‌ இருக்குறள்‌ [அறம்‌ 


இவை மூன்றும்‌ இவை சார்பாக எழும்‌ ஒப்பு முதலிய பிறவுமாம்‌, 
சமயங்கள்‌ ஒன்றோடொன்றொல்வா : வாதலை ஒன்றே பொரு 
ளெனின்‌ 'வேறென்ப வேறெனி-னன்றென்ப வாறு சமயத்தார்‌ 
எனக்‌ கூறிய கல்லாடர்‌ உரையானும்‌, ஏனைச்‌ சான்றோ ருரையா 
னும்‌ பிறவாற்ருனும்‌ அறிக. 

£ நல்லாற்முனாடு யருளாள்க * என்பதற்கு *அளவைக ளானும்‌ 
பொரும்‌ து மாற்றுனும்‌ ஈன்றான ரெறியிலே நின்று நமக்குத்‌ 
துணையா மறம்‌ யாதென்‌ றாராய்ச்து அருளுடையராக' என்று 
பொரு ரரரைத்தார்‌ ஆசிரியர்‌ பரிமேலழகர்‌. ஈண்டுரைத்த பொரு 
ளெல்லாம்‌ * பல்லாற்றுற்‌ றேரினும்‌ என்பதாம்‌ பெறக்டெத்தல்‌ 


கண்டு கொள்க. 

இவை யிரண்டு பாட்டாலும்‌ அருளஅ சிறப்புச்‌ கூறப்பட்ட. 

அருள்செய்சலான்‌ ஆம்‌ நன்மைகள்‌ இவையெனச்‌ கூறுவன 
வரும்‌ மூன்று குறள்கள்‌ : 

௨௪௩. அருள்சேர்க்த நெஞ்சினார்க்‌ கில்லை யிருள்சேர்ந்த 

வின்னா வுலகம்‌ புகல்‌. 

(இ-ள்‌.) இருள்‌ சேர்க்த . இருள்‌ இரண்ட, இன்னா 
உலகம்‌ - துன்ப உலகமாகிய கரகத்துள்‌, புகல்‌ - புகுதல்‌, 
அருள்‌ சேர்ந்த - அருளோடு பொருசக்திய, கெஞ்சிஞார்க்கு - 
உள்ளத்தவர்க்கு, இல்ல. 

(இ - து.) அருளுடையார்க்கு நாகத்‌ அன்பயில்லை, 

அருளுடையோர்‌ உயிர்க்குத்‌ அன்பமில்லை யென்ற திக்‌ 
குறள்‌. (௩) 

அதற்‌ கேன கூறுவது வருங்குறள்‌ : 

௨௪௪. மன்னுயி ரோம்பி யருளாள்வாற்‌ கில்லென்ப 

தன்னுமி ரஞ்சும்‌ வினை. 


அறவதம்‌] அருளுடைமை ௨௪௫ 


(இ - ள்‌.) மன்‌ உயிர்‌ - நிலைபேறுடைய உயிர்களை, 
இம்பி - பேணி, அருள்‌ துர்க ந அருள்‌ கெட்டவன்‌, 
தன்‌ உயிர்‌ - தன்னுடைய உயிர்‌, அஞ்சும்‌ - அஞ்சுதற்கேது 
வாயெ, வினை - இவினைகள்‌, இல்‌ என்ப - உளவாகா என்பர்‌ 
(சான்ஜோர்‌.) 

(௫ - தூ.) அருளுடையார்‌ தீவினை செய்யார்‌. 

உயிர்‌ என்றது ஈண்டு வன்ன ஆன்மா கித்தமாகவின்‌ .. 
மன்னுயிர்‌ என்றார்‌. அஞ்சுதல்‌ அன்பம்‌ கோக்கு அஞ்சுதல்‌. என்ப 
என்று சான்றோர்மே லேற்றிச்‌ சொன்னார்‌. * ஈல்லாற்றால்‌ ஈாடிச்‌ 
செய்யப்படுவதே அருள்‌ என்ப தவர்‌ அணிபென ற்கு. 

அருளுடையார்‌ அன்பமுறாமைக்கு ஏது கூறிய இக்குறள்‌, (௪) 

சான்று கூறுவ வருங்குறள்‌ : 


௨௪௫. அல்ல லருளாள்வார்க்‌ கில்லை வளிவழங்கு 
மல்லன்மா ஞாலங்‌ கரி. 


(இ-ள்‌.) அருள்‌ - ஆளவார்க்கு - அருளுடையார்க்கு, 
அல்லல்‌ இல்லை - அன்பம்‌ இல்லை ; கரி - (அதற்குச்‌) சான்று, 
வளி. வழங்கும்‌ - காற்று இயங்குகன்‌ ற, மல்லல்‌ - வளப்‌ 
பத்தையுடைய, மா - பெரிய, ஞாலம்‌ பூமியே. 

(௫ - து.) அருளுடையார்‌ அன்பமுறார்‌ என்பதற்கு இச்‌ 
கிலவுலகே சான்று. 

நிலம்‌ தன்னைக்‌ சுற்றியும்‌ வெட்டியும்‌ மிதித்தும்‌ வைத்தும்‌ 
வருத்தவார்ச்கும்‌ பல்வகை வளங்களும்‌ கனிச்து விளைத்த்விஞலே 
தன்‌ பெருமைக்குச்‌ சிறிதும்‌ குறைவின்றி சன்‌ நிலை அளங்கி வரும்‌ 
'காதிருத்தல்‌ கண்கூடான சான்றாயிற்‌. அம்‌ நிலத்து வீசும்‌ 
காற்றோ தசொருகால்‌ மூ£ண்டெழுர்து அருள்‌ சிறிதுமின்றி மாங்‌ 
களைச்‌ சாடியும்‌ மலர்களை உதிர்த்தும்‌ முட்களை வீழ்த்தும்‌, விலங்‌ 
இனங்களை வெருட்டியும்‌ கலங்களைக்‌ கவிழ்தீதும்‌ பல்லுயிர்க்கும்‌ 
பெருங்கேடு விளைப்பதோடு, நீரும்‌ நெருப்பும்‌ வெகுண்டெழுக்தால்‌ 


௨௪௭ திருக்குறள்‌ [அறம்‌ 


அவற்றிற்குர்‌ அணைகின்று இன்னலைப்‌ பெருக்கும்‌ இயல்பிற்றாதவின்‌ 
அஃ தியாண்டும்‌ ஒரு நிலையில்‌ நில்லாது அங்கங்கோடி அல்லலுற்ற 
வண்ணமாய்‌ இருத்தலால்‌, அருளற்ணர்‌ அவ்வாறு அல்லலுழர்‌ ௪ கெட்‌ 
டலைவார்‌ என்பதற்குச்‌ சான்றாகிற து. ஆதலின்‌ *வளிவழங்கு மல்‌. 
லன்மா ஞாலங்‌ கரீ? என்றார்‌. 

இணி, ஆசிரியர்‌ பரிமேலழகர்‌ வளிவழங்கும்‌ மல்லன்மா ஞாலங்‌ 
சரி என்பதற்குச்‌ * காற்றியங்குகின்ற வளப்பத்தையுடைய பெரிய 
நாலச்அு வாழ்வார்‌ சான்று ? எனப்‌ பொருள்கூறி, அகலத்தில்‌ * சான்‌ 
ராவார்‌ தாங்‌ கண்டு தேறிய பொருளைக்‌ காணாதார்க்குத்‌ தேற்றுதற்‌ 
குரியவர்‌, அருளாள்வார்க்கு அல்ல லுண்டாக ஒருகாலத்‌.தம்‌ 
தரிடத்தும்‌ ஒருவருங்‌ கண்டறிவர ரின்மையின்‌, இன்மை முகத்தான்‌ 
ஞூாலச்தூர்‌ யாவருஞ்‌ சான்றென்பார்‌, வளிவழங்கு மல்லன்மா 
ஞாலங்‌ கரி யென்றார்‌, எனவே, இம்மைக்க ணென்பஅ பெற்றும்‌. 
ஞாலம்‌ ஆகுபெயர்‌,” எனச்‌ கூறிச்‌ "சென்றார்‌. மணக்தடவரும்‌ 
ஞாலத்தை ஆகுபேயராகக்‌ கொண்டார்‌. குறித்சது ஆகுபெயர்ப்‌ 
பொருளாயின்‌, “வளீவழங்கு மல்லன்மா' என கின்ற அடையெல்லாம்‌ 
அவ்‌ வாகுபெயர்ப்‌ பொருளைச்‌ நெப்பியா அ இயற்பெயர்ப்‌ பொரு 
கோச்‌ சிறப்பித்து நிற்றலாற்‌ பெறச்‌ டெக்கும்‌ பயன்‌ யாதென்க, பய 
னின்றேனும்‌ ஆகுபெயராய்ச்‌ கொள்வதே பொருச்துமெனிற்‌ 
கொள்க, 

இவை மூன்று பாட்டானும்‌ அருளுடையார்க்‌ குளதாகும்‌ 
ஈன்மை கூறப்பட்ட. (௫) 

அருளில்லார்க்‌ குளதாகும்‌ இமை கூறுவன வரும்‌ சான்று 
குறள்கள்‌ 5 


௨௪௬. போருணீங்கிப்‌ போச்சாந்தா ரென்ப ரருணீங்கி 
யல்லவை செய்தோழுகு வார்‌. 
(இ-ள்‌.) அருள்‌ நீங்கி - (உயிர்கண்‌ மாட்டுச்‌ செய்யத்‌ 


தகும்‌) அருளை விட்டு, அல்லவை - (தவிரத்‌ தீரும்‌) கொடுமை 
களை, செய்து ஒழுகுவார்‌- செய்து வருபவர்‌, பொருள்‌ நீங்‌ 


துறவறம்‌] அருளுடைமை ௨௪௪ 


(உறுதிப்‌) பொருளை விட்டு விலகி, பொச்சாம்தார்‌ - (அதனால்‌ 
வருங்‌ கேட்டை) மறந்தவர்‌, என்பர்‌ - என்று சொல்வர்‌ 
(சான்றோர்‌). 

(௫ - து.) அருளில்லாதவர்‌ அறத்தை மறச்தவர்‌. 

உறுதிப்‌ பொருளாவது அறம்‌, உயிர்ச்‌ குறுதியாவது அறமே. 
யாதலானும்‌, அவ்வறத்தைக்‌ கைவிட்டவர்‌ உறுதியின்றிக்‌ கெட்‌ 
டலைவா ராதலானும்‌, அக்‌ கேடு கருத்தி லிருப்பின்‌ அவர்‌ அருளைக்‌ 
கைவிடாராதலானும்‌, அவர்‌ தங்‌ கேட்டை மறர்தவரே யாவர்‌ என்‌ 
பார்‌ “பொச்சாந்தார்‌' என்றார்‌, பொச்சாப்பு-மறவி, 

அருளீல்லார்‌ உறுஇப்‌ பொருளைக்‌ கைவிட்டவராவர்‌ என்றது 
இக்‌ குறள்‌. ்‌ (ச) 

உறுதிப்பொருளைக்‌ சைவிட்டமையான்‌ அவர்‌ வீட்லெக இன்‌ 
பத்தை இழப்பர்‌ என்பது வருங்குறள்‌ : 


௨௪௭. அருளில்லார்க்‌ கவ்வுலக மில்லை போருளில்லார்க்‌ 
கிவ்வுலக மில்லாகி யாங்கு. i 


(இ-ள்‌.) பொருள்‌ இல்லார்க்கு - பொருள்‌ இல்லா 
தவர்க்கு, இவ்வுலகம்‌ - இவ்வுலக இன்பம்‌, இல்லாகி ஆங்கு “ 
இல்லையானாற்‌ போல, அருள்‌ இல்லார்க்கு - அருள்‌ இல்லாத 
வர்க்கு, அவ்வுலகம்‌ இல்லை - வீட்டுலக இன்பம்‌ இல்லை, 

(இ து.) அருளில்லார்க்கு வீட்டின்பம்‌ இல்லை. 

அவ்வுலகம்‌ இவ்வுலகம்‌ என்பன ஆண்டு நுகரப்படும்‌ இன்பத்‌ 
அக்காதலின்‌ ஆகுபெயர்‌, இவ்வுலக இன்பங்கட்கெல்லாம்‌ பொருள்‌ 
காசணமானாற்போல அவ்வுலக இன்பங்கட்‌ கெல்லாம்‌ அருள்‌ காரண 
மென்ப தாயிற்று, அருளைப்பற்றிக்‌ கூறவ்க்தவிடத்தில்‌ பொருளை 
அதற்குப்‌ பயனுவமையாக்கிப்‌ பொருளின்‌ சிறப்பையும்‌ ௮ஃ்தின்மை 
யின்‌ கொடுமையையும்‌ கூறினார்‌. 

அருளின்மையைப்‌ பொருளின்மையோ டொப்பிட்டுக்‌ கூறிய 


திது. (௭) 


௨௫௨] $ திருக்குறள்‌ [அறம்‌ 


பொருளின்மையினும்‌ வன்க அன்‌ எமை மிகுதி 
கூறுவது வருங்குறள்‌. 


௨௪௮. . பொருளற்றார்‌ பூப்ப ரோருகா லருளற்றா 
ரற்றார்மற்‌ றாத லரிது. 


(இ-ள்‌.) பொருள்‌ அற்றார்‌ - பொருள்‌ இல்லாதவர்‌, 
ஒருகால்‌ - ஒருகாலத்தில்‌, பூப்பர்‌ - (செல்வத்தாற்‌) பொலிவார்‌; 
அருள்‌ அற்றார்‌ - (அவ்வாறன்‌.தி) அருள்‌ இல்லாதவர்‌, அதி 
றார்‌ - அழிந்தவரே; மற்று ஆதல்‌ அரிது - - (பின்‌ ஒரு காலத்‌ 
அம்‌) உள்ளவரா தல்‌ இல்லை. 

(இ - து.) அருளில்லாதார்‌ எக்காலத்தும்‌ உன்மையடையார்‌. 

அறுதலாகிய வினையை மாற்றி அறாமை குறித்தலில்‌ மற்று 
வினைமாற்றின்சண்‌ வத்தது. பொருளின்மை ஊழான்‌ ஆயதாயின்‌ 
அவ்வூம்‌ அகலுங்காலத்து அவ்வின்மையும்‌ அகலுமாகலின்‌ “பொரு 
ளற்ணர்‌ பூப்ப சொருகால்‌ 1 என்றார்‌. அருள்‌ அன்னதன்‌ றென்பார்‌ 
“அருளற்றார்‌ அற்றார்மற்‌ ருதலரிது * என்றார்‌. கடைசின்ற . அற்றார்‌ 
என்பதில்‌ தேற்றேகாரம்‌ தொக்க ௮. 

அருளில்லார்‌ ஈன்மை எய்தா ரென்ற திக் குறள்‌, (௮) 

அவர்‌ செய்யும்‌ அறங்களும்‌ சன்மை பயவா என்பத வருங்‌ 
குறள்‌ : 


௨௪௯. தெருளாதான்‌ மெய்ப்பொருள்‌ கண்டற்றாற்‌ றேரி 
னருளாதான்‌ செய்யு மறம்‌. - 

(இ-ள்‌) அருளாதான்‌ செய்யும்‌ அறம்‌ - அருள்‌ 
செய்யாதவன்‌ செய்யும்‌ அறத்தை, தேரின்‌ - ஆராயின்‌, 
(௮.௮) தெருளாதான்‌ . ஞானமுறாதவன்‌, மெய்ப்பொருள்‌ 
உண்மைப்‌ பொருளை, கண்டற்றால்‌ - உணர்தல்‌ போலும்‌. 


(இ - து.) அருளில்லாதவன்‌ செய்யும்‌ அறம்‌ பயன்படா. 


துறவறம்‌] அருளுடைமை . ௨௪௯ 


-. மெய்ப்பொருளாவது அறிவு நூல்களிற்‌ கூறப்படும்‌ உள்‌ 
பொருள்‌. அறிவைத்‌ தொழிற்படுத்தி வளர்த்து ௮௮ முற்றிப்‌ 
பக்குவப்பட்டபின்‌ அதைச்‌ கருவியாகக்‌ கொண்டு அறியத்‌ தக்கது 
உண்மைப்‌ பொருள்‌. ஆகலின்‌, அத்தகைய உண்மைப்‌ பொருளை 
அறிவைப்‌ -பண்படுத்திப்‌ பழகாத அறிவிலி அறியான்‌, ஒருகால்‌ 
அவன்‌ அப்‌ பொருளை ஆன்றோர்‌ வாயிலாகச்‌ கேட்பினும்‌, அல்ல 
நூல்களிற்‌ காணினும்‌ அப்‌ பொருளை உணர மாட்டாமையால்‌ அத 
னாற்‌ பெறத்தக்க பயனைப்‌ பெறாசொழிவன்‌. அவ்வாறே அருளில்‌ 
லாதவன்‌ அறஞ்‌ செய்தலரிஐ; ஒருகாற்‌ செய்யினும்‌ எல்லா அ௮றங்‌ 
கட்கும்‌ அடிப்படையான அருள்‌ இல்லாமையால்‌ அவன்‌ செய்யும்‌ 
ஏனை யறங்கள்‌ நிலை பெறாவாய்‌ அவனுக்குப்‌ பயன்படா சீறிய 
மென்றவா ஸுயித்று, 

இவை நான்கு பாட்டாலும்‌ அருள்‌ செய்யாதார்ச்‌ குளதாகும்‌ 
திமை கூறப்பட்ட. (க) 


அருள்‌ செய்யுமா கஐவ அ வருங்குறள்‌ : 


௨௫௦.  வலியார்முற்‌ றன்னை நினைக்கதான்‌ றன்னின்‌ 
மேலியார்மேற்‌ செல்லு மிடத்து. 


(இ-ள்‌) தான்‌ - (அருளில்லாதவன்‌ ) தான்‌, தன்‌ 
னின்‌ - தன்னைவிட, மெலியார்மேல்‌ - எளியவர்கள்‌ மீது, செல்‌ 
அமிடத்து - (அவரை வருத்தச்‌) செல்லும்‌ பொழுது, வலி 

யார்முன்‌ - (தன்னின்‌ வலியார்‌ தன்னை வருத்த வரும்‌ 
' பொழுஅ அவ்‌) வலியாரின்‌ முன்னே, அன்னை - தான்‌ அஞ்சி 
நிற்கும்‌ நிலையினை, நினைக்க - நினைக்கக்கடவன்‌. 

(௫ - து.) தன்னினும்‌ வலியார்‌ தன்னை அருளின்றி வருத்‌ 
இன்‌ தன்‌ நிலை யாதாமென்பதைக்‌ கருதுபவன்‌ தன்னினு மெலி 
யாரைத்‌ தான்‌ வருத்தா தவர்க்‌ கருள்‌ செய்வான்‌. 

மெலியார்‌ என: உயர்திணை வாய்பாட்டாற்‌ கூறினாராயினும்‌ 
அஸ்றிணைப்‌ பாற்பட்ட ஏனை உயிர்களும்‌ கொள்ளப்படும்‌. அருள்‌ 


௨௫௰ இருக்குறள்‌ 


என்பது உயிர்சண்மாட்டுச்‌ செலுத்தப்படும்‌ உள்ள நெகிழ்ச்சி, 
சீவகாருணியம்‌ என்பது வட நூல்‌ வழக்கு, தன்னுயி ரஞ்சுமாற்றை. 
நினைக்கவே இவ்‌ வுயிருமவ்வாறே அஞ்சு மென்றுணர்ர்து அதன்‌ 
மீது அருளஞுடையனா மென்பது கருத்து, 

இவ்‌ வதிகாரத்தில்‌, ரசல்‌ இரண்டு குறள்களால்‌ அருளுடைமை. 
யின்‌ சிறப்பும்‌, அடுத்த மூன்று குறள்களால்‌ அருள்செய்வார்க்குள- 
தாகும்‌ சன்மையும்‌, அடுத்த சான்கு குறள்களால்‌ ௮௮ செய்யார்ச்குள 
தாகும்‌ தீமையும்‌, இறுதிக்‌ குறளால்‌ அருள்‌ செய்யுமாறும்‌ கூறப்‌: 
பட்டன. 


௨௬. புலான்‌ மறுத்தல்‌ 

அஃதாவது ஊனுண்டலை ஒழிதல்‌, ஊனாவதூ உயிர்‌ நீக்கப்‌ 
- பட்டதசாகலின்‌, அதனை உண்டல்‌, உயிர்கண்மாட்டுச்‌ செல்லும்‌ 
அருளுடைமைக்கு மாறாகலின்‌ ௮௯௮ ஒழிதல்‌ அருளுடைமைக்கு 
இயைபுடை ச்தாயிற்று, இதனான்‌ அதிகாரமுறைமை விளங்கும்‌, 
அற்றேல்‌, உயிர்‌ நீக்கலாயெ கொல்லுதலைத்‌ சவிர்த லன்றோ 
ஈண்டுச்‌ சொலற்பாலத ; அஃதொழிச்து அதன்‌ காரியமாய்ப்‌ 
போதரும்‌ புலான்‌ மறுத்தலைக்‌ கூறிய தென்னையோவெனின்‌, 
ஊனுடை உயிர்களையே யன்றி ஓரறிவுயிர்களாகிய புன்‌ மர முத 
வியவற்றையும்‌ உண்ணலாகாதென விலக்குவது கொல்லாமை 
யாகவின்‌, அவ்வறத்சைக்‌ கடைப்பிடித்‌ தொழுகல்‌ தவத்தின்‌ 
முதிர்ச்து ஞானத்திற்‌ கருகராய்‌ நிற்பார்க்கன்றி ஏனையோர்ச்‌ கரி 
சாகல்‌ நோக்கி அருளுடைமை சார்பாகச்‌ செய்யப்படும்‌ விரதப்பகுஇ 
யுள்‌ எளிமையுடைய புலான்மறுத்தலை முதலினும்‌ அருமையுடைய 
கொல்லாமையை ஈற்றினும்‌ வைத்த முறைமை கண்டு கொள்க, 
அல்லதாஉம்‌ தன்னூன்‌ பெருக்கற்குத்‌ தான்‌ பிறிநான்‌ உண்ணலைச்‌ 
தவிர்சலினும்‌ தன்னுயிர்‌ நீப்பினும்‌ சான்பிறி இன்னுயிர்‌ நீக்கும்‌ 
வினையைத்‌ தவிர்சல்‌ அருமையுடைத்‌ தாதலுங்‌ காண்க, ன 

இனி, இவ்வஇிகாரக்தில்‌ புலான்‌ மறுத்தற்கும்‌ அருரூடைமைக்‌ 
கும்‌ உள்ள இயைபும்‌, புலாலுண்டலின்‌ இழிவும்‌, புலா லுண்ணாமை 
யின்‌ இறப்பும்‌ முறையே கூறுவான்‌ வைத்த ஆசிரியர்‌, முதற்கண்‌ 
புலான்‌ மறுத்தற்கும்‌ அருளுடைமைக்கும்‌ உள்ள இயைபினைப்‌ பல்‌ 
லாற்றானும்‌ விளக்குகின்றார்‌. 

௨௫௧. தன்னூன்‌ பெருக்கற்குத்‌ தான்பிறி தூனுண்பா 

னேங்ஙன மாளு மருள்‌. 

(இ-ள்‌.) ,சன்‌ ஊன்‌ பெருக்கற்கு - தின்‌ உடம்பைப்‌ 
பெருக்கச்‌ செய்தற்‌ பொருட்டு, கான்‌... பிறிது ஊன - மத்‌ 
றோர்‌ (உயிரின்‌) உடம்பை, உண்பான்‌ - உண்ணுமவன்‌, 
அருள்‌ - (உயிர்கண்மாட்டு இரக்கமுடைமையாகிய) அருளை, 


எங்ஙனம்‌ - எப்படி, ஆளும்‌ - செய்வான்‌. 


௨௫௨ திருக்குறள்‌ [அதம்‌ 


(இ. த.) ஊனுண்பான்‌ அருள்‌ செய்யமாட்டான்‌, 

- எனவே, பயனில்லாத உடல்‌ பெருத்தலைப்‌ பயனென்‌ றெண்‌ 
ணிச்‌ கொடுமை செய்பவன்‌ கொடியரிற்‌ கொடியன்‌ என்றவாறு 
யிற்று, ஊனைப்‌ பெருக்க ஊனைத்‌ தின்று ஊனே காட்டமாய்‌ 
உழல்பவன்‌, உயிரைப்‌ பற்றி உயிர்கண்மாட்டுச்‌ செய்யப்படும்‌ 
அருளுக்குப்‌ புறம்பானவ னாதல்‌ தேற்றம்‌, “எங்ஙனமாளு மருள்‌ ' 
என்றது அருளா னென்பதுபடகின்‌ ற இகழ்ச்சிக்‌ குறிப்பு, 


ஊனுண்பான்‌ அருளாளான்‌ என்ற இத, (௪) 


அதனை உவமை முகத்தான்‌ விளக்குவன வரும்‌ இரண்டு 
குறள்கள்‌ : ச 


௨௫௨. போருளாட்சி போற்றா தார்க்‌ கில்லை யகுளாட்சி 
யாங்கில்லை யூன்றின்‌ பவர்க்கு, 


(இ-ள்‌.) பொருள்‌ ஆட்சி- பொருள்‌ செயல்‌, போற்று 
சார்க்கு - (அதனைப்‌) பேணாதவர்க்கு, இல்லை, அங்கு - ௮௮ 
போலவே, அருள்‌ ஆட்டு - அருள்‌ செய்தல்‌, ஊன்‌ இன்ப 
வர்க்கு - புலால்‌ உண்பவர்க்கு, இல்லை - இல்லையாம்‌. 

(௫ - து பொருளைப்‌ போற்றாதார்‌ பொருள்‌ செய்யாராதல்‌ 
போல அருளைப்‌ போற்றாமல்‌ ஊன்‌ உண்பவர்‌ அருள்‌ செய்யார்‌, 

பொருள்‌ செயலாவத, பொருளைச்‌ சேகரித்து அதனாற்‌ பயன்‌ 
கொள்ளுதல்‌. பொருட்பயனை இழசத்தற்குக்‌ காரணம்‌ அதனைப்‌ 
போற்றாமை போல, அருட்பய னிழத்தற்குக்‌ காரணம்‌ ஊனுண்டல்‌ 
என்பதாயிற்று, 

ஊனுண்பார்‌ அருளாமையை. உவமையான்‌ விளக்கிய இச்‌ 
குறள்‌ ; (௨) 

அவ்‌ வருளாமைக்‌ சாய காாணத்தை உவமையான்‌ விளக்குவது 
வருங்குறள்‌ 2 


அறவறம்‌] புலான்‌ மறுத்தல்‌ ௨௫௩. 


௨௫௩. படைகொண்டார்‌ நெஞ்சம்போ னன்றாக்கா தொன்றி' 
னுடல்சுவை யுண்டார்‌ மனம்‌. 


(இ-ள்‌.) ஒன்றின்‌ - ஓர்‌ உயிரின, உடல்‌ சுவை உண்‌ 
டார்‌ - உடலைச்‌ சுவைபட உண்டவாது, மனம்‌ -உள்ளமான து,. 
படைகொண்டார்‌ - கொலைக்கருவியைக்‌ (கையிற்‌) கொண் 
டவாது, நெஞ்சம்‌ போல - உள்ளத்தைப்‌ போல, ஈன்று 
ஊக்கானு - (அர்த ஊனையே நோக்குவ நல்லது) அருளை 
கோக்கா அ. 

(௫ - த.) ஊனுண்டவர்‌ உள்ளம்‌ அருளை நாடாது, 

“படை கொண்டவர்‌ அப்படையைக்‌ கையாளுதலையே காடுவ: 
ராதலினானும்‌, அங்ஙனம்‌ கையாளுதல்‌ பிறி சோ ரயிரைச்‌ கொல்லு 
தலை வேண்டுதலினானும்‌. அவர்‌ நாட்டமும்‌ உயிர்‌ கொல்லாமையாயெ: 
அருளுடைமையும்‌ ஒன்றோடொன்று மூரணாய்‌ ஒருங்கு நில்லாவா 
யின. அவ்வாறே ஊன்‌ சுவைத்து அவ்‌ வின்பத்தை நஇகர்ற்தவர்‌ 
அதனை மேலுமேலு இசர்தலையே நாடுவ ராதலினானும்‌, அவ்‌ வின்‌ 
பத்தைத்‌ தரும்‌ ஊன்‌ பிறிதோ ரயிரைச்‌ கொன்‌ றல்லஅ பெறப்படுவ 
தன்றாக லானும்‌, அவர்‌ நாட்டமும்‌ உயிர்கொல்லாமையாதிய அரு 
கூடை.மையும்‌ ஒன்றோ டொன்று மூணாய்‌ ஒருங்கு நில்லா வாயின, 
எனவே, ஊன்‌ உண்பார்‌ அருரூடைய சாகா ரென்பதாயித்து. 

ஊனுண்டல்‌ அருளுடைமை யாகாதென்பதை உவமையான்‌: 
விளக்னெ இவை யிரண்டு குறள்களும்‌. (௩): 

ஊனுண்ணாமைக்கும்‌ அருளுடைமைக்கும்‌ உள்ள இயைபினை ச்‌ 
தொடர்பு காட்டி விளக்குவது வருங்குறள்‌; 


௨௫௪. அருளல்ல தியாதேனிற்‌ கொல்லாமை கோறல்‌. 
பொருளல்ல தவ்வூன்‌ நினல்‌. 


(இ-ள்‌.) அருள்‌ அல்ல்து யாதெனில்‌ - அருளசகாசதூ 
யாதென்றால்‌, கோறல்‌ - (ஓர்‌ உயிரைக்‌) கொல்லுதல்‌; (ஆத 


௨௫௪ திருக்குறள்‌ [அதம்‌ 


லால்‌, புலான்‌ மறுத்தலில்‌) கொல்லாமை பொருள்‌ - கொல்லா 
மையே கருத்து ; அல்லஅ - (கொல்லாமை) அல்லதாயெ 
கோறலே, அவ்வூன்‌ தினல்‌ - (கோறலாற்‌ பெறும்‌) அர்த 
ஊனைத்‌ இன்னுதல்‌. (ஆசலால்‌ ஊன்றினல்‌ கடியப்படும்‌), 

(இ - து) புலாலுண்ணல்‌ கொல்லு சலோ டொக்கும்‌. 

கொல்லாமை கோறல்‌ என்பன கோறல்‌ கொல்லாமை என 
மொழிமாற்றிப்‌ பொருள்‌ கொள்ளப்பட்டன, இசையெச்சங்கள்‌ வரு 
வித்‌ அரைச்சப்பட்டன. உயிரைக்‌ கொன்‌ றல்லது ஊன்பெற விய 
லாதாகலானும்‌, ஊனின்பொருட்டாக உயிர்‌ கொல்ல ப்படுவதாகலா 
னும்‌ சோறலும்‌ ஊனுண்டலும்‌ ஒன்றுக்கொன்று காரணமும்‌ காரிய 
முமா ஒளியும்‌ பறிதியும்போல்‌ ஒன்றென நின்றன. 

இனி இச்‌ குறட்கு ஆசிரியர்‌ பரிமேலழகர்‌ கூறிய பொருள்‌ 
வருமாறு 3 

£ அருள்‌ யாதெனிற்‌ கொல்லாமை ; அருளல்லது யாதெனிற்‌ 
கோறல்‌; ஆகலான்‌, அக்கோறலான்‌ வந்த ஊனைத்‌ தின்கை பாவம்‌, 

உபசார வழக்காற்‌ கொல்லாமை கோறல்‌ ஆயெ காரியங்களை 
அருள்‌ அல்லது எனக்‌ காரணங்களாக்பியும்‌, ஊன்றின்கையாகிய 
காரணத்தைப்‌ பாவமெனக்‌ காரியமாக்யுங்‌ கூறினர்‌. அருளல்லது 
கொடுமை. சிறப்புப்பற்றி அறமும்‌ பொருளெனப்‌ படுதலின்‌, பாவம்‌ 
பொருளல்ல தெனப்படட து. கோறல்‌ என முன்‌ நின்றமையின்‌ 
“அவ்வூன்‌!' என்றார்‌, 

* இனி, இதனை இவ்வாறன்றி “அருசால்ல அ? என்பதனை ஒன்‌ 
ருக்கிக்‌, கொல்லாமை கோரல்‌ என்பதற்குக்‌ கொல்லாமை யென்‌ 
னும்‌ விரதத்தை அழித்தல்‌ என்றுரைப்பாரும்‌ உளர்‌”. 

அருளல்லது கொல்லுதல்‌ ; ஊன்‌ றினல்‌ (தன்னளவில்‌) பொருட்‌ 
படுத்தப்‌ படுவதன்று என உரைப்பினுமாம்‌, கொல்லாமை மேற்‌ 
கொண்டாராகவும்‌, தாமே இறர்த உயிர்களின்‌ ஊனைத்‌ இன்ன 
ஒருப்படுவாரும்‌ உளராகலின்‌ அவர்க்‌ து பொரும்‌ அம்‌, 

அருள்‌ கொல்லாமை, அல்லது கோறல்‌ என நிரனிறையாகப்‌ 


பொருள்கோடல்‌ ஆசிரியர்‌ கருத்தாயின்‌, யாதென்பதை ௮௫ 


அறவறம்‌] புலான்‌ மறுத்தல்‌ ௨௫௫ 


ளொடும்‌ கூட்ட வேண்டாது “அருளல்ல இயாவெனில்‌” எனச்‌ செய்‌ 
யுள்‌ செய்திருக்கச்கூடும்‌, யாப்பும்‌ ஓசையும்‌ ௮சனா லழித லின்மை 
யின்‌. அது சோக்கி யாம்‌ *அருளல்ல தியாசெனிற்‌ கோறல்‌; கொல்‌ 
லாமை பொருள்‌” என மொழிமாற்றிப்‌ பொருள்‌ கொண்டா மென்‌ 
யது. ஆண்டும்‌, ஆற்றொழுக்குப்‌ பெறப்படுவ தில்லேயாலோ 
-'வெனின்‌, ஆத்றொழுக்காய்ச்‌ செல்லின்‌ எவ்வாற்றானும்‌ யாப்பிடர்ப்‌ 
படுவது கண்டு கொள்க. 

ஊனுண்டல்‌ கொலையோ டொக்குமென்ற திஅ, (௯) 

கிரயத்து விழ்க்கும்‌ பயனாலு மவை யொக்கும்‌ என்பது வருங்‌ 
இதின்‌ £ 


௨௫௫. உண்ணாமை யுள்ள துமிர்நிலை பூனுண்ண 
வண்ணாத்தல்‌ செய்யா தளறு. ” 


(இ-ள்‌.) உயிர்‌ நிலை - உயிர்கள்‌ (பல்வகைப்பட்ட 
உடம்பின்கண்ணே) நிற்றல்‌, (ஊன்‌) உண்ணாமை உள்ள து- 
ஊன்‌ உண்ணாமையாயெ அறத்தின்‌ கண்ணதா யுள்ளது) 
(அதலால்‌) ஊன்‌ உண்ண - (ஒருவன்‌ அவ்‌ வறத்தைக்‌ 
கெடுக்து உயிர்களின்‌) ஊனை உண்பானாயின்‌, அளறு - (மறு 
மையில்‌ அவனை விழுங்கிய) கிரயம்‌, அண்ணாத்தல்‌ செய்யாது - 
(பின்பு அவனை வெளியே உமிழ) வாயைத்‌ இறவாத, 

(இ- து.) ஊனுண்பார்‌ நிரயத்தில்‌ வீழ்வர்‌. 

கொலைப்பாவம்‌ கொன்றார்மே லல்ல உண்டார்மே லாகா 
தெனக்‌ கருதுவாரை மோக்டச்‌ கூறியதிது, உயிர்கள்‌ பாசநீங்கி 
வீடு பெறுதற்பொருட்டு இறைவனால்‌ யாக்கையொடு பொருத்தப்‌ 
பட்டுப்‌ பல்வேறு பிறப்பெடுக்சன்றன, அவ்வப்பிறவியில்‌ செய்யும்‌ 
வினைக்கீடாக அவற்றைப்‌ பற்றிநின்ற பாசம்‌ சேய்கின்றது. ஒரு 
பிறவியில்‌ தேயக்‌டெக்கும்‌ பாசம்‌ அப்‌ பிறவியின்‌ ஆயுள்‌ எல்லைக்கும்‌ 
அவ்‌ வெல்லையிற்‌ செய்யப்படும்‌ வினைக்கும்‌ ஏற்ற அளவாகின்றஅு. 
ஆகவே அவ்வெல்லை இயல்பின்‌ முற்றப்பெறாமுன்னே வலிர்து 


௨௫௬ திருக்குறள்‌ .[தறம்‌ 


அதனை இடையறுப்பின்‌, பாசமீக்கத்தின்‌ அளவு குறைவுபட்டு, அல்‌ 
குறைவுதிரப்‌ பிறிதொரு பிறவி மிகையாக எடுத்தல்‌ அவ்வுயிர்க்கு 
இன்றியமையாத தாகன்றதே; அவ்வாற்றால்‌ அதற்குப்‌ பிறவித்‌ 
துன்பம்‌ அதிசப்படுகின்றது. ஆகவே, உயிர்க்கொலைக்கு இடச்தரும்‌ 
ஊனுண்பான்‌, உயிர்களுக்குத்‌ அன்ப மாக்குவனாட, அத காரண 
மாச நிரயத்தி லாழ்வா னென்பத கருத்‌. உண்ணின்‌ எனற்பாலது 
உண்ண எனச்‌ இரிந்து நின்றது. 

ஊனுண்டலின்‌ பயன்‌ கொலைப்பயனோ டொக்கு மென்ற 
திஅ. (6) 


அதனை அளவையான்‌ நிறுவுவது வருங்குறள்‌ : 


௨௫௬. தினற்போருட்டாற்‌ கொள்ளா துலகேனின்‌ யாரும்‌ 
விலைப்போருட்டா லூன்றருவா ரில்‌. 


(இ-ள்‌.) உலகு - உலகத்தவர்‌, தினற்‌ பொருட்டா - 
தின்னுதல்‌ காரணமாக, (ஊன்‌) கொள்ளா தெனின்‌ - ஊனைக்‌ 
கொள்ளாராயின்‌, விலைப்பொருட்டால்‌ - பொருள்‌ காரண 
மாக; ஊன்‌ தருவார்‌ - ஊனை விற்பார்‌, யாரும்‌ இல்‌ - யாரும்‌ 
இல்லையாம்‌, . 

(இ - து.) ஊனை வாங்குவா ரில்லையானால்‌, ஊனை விர்பாரும்‌ 
இல்லையாம்‌. 

சொள்ளா தென்ப அ மணக்குடவர்‌ கொண்ட பாடம்‌. ஆசிரியர்‌ 
பரிமேலழகர்‌ கொல்லா தெனப்‌ பாடங்‌ கொண்டு பொருளாரைத் தார்‌. 

உலகென்றது ஈண்டு உலகத்தில்‌ வாழும்‌ மச்கள்மே னின்றது. 
கொலை செய்வாரும்‌ வேறே; ஊன்‌ தின்பாரும்‌ வேறே, அவர்‌ 
செய்யும்‌ பாவத்தின்‌ பயனை இவர்‌ அகர்த லியாங்கனம்‌ என்றானை 
கோக, தினற்பொருட்டாக இவர்‌ கொள்ளாரெனின்‌ விலைப்‌ 
பொருட்டா அவர்‌ கொல்லாரன்றே, ஆதவின்‌ அவர்‌ கொலைக்கு 

இவரே காரணராய்‌ அப்‌ பாவப்பயனை நுகர்வர்‌ என அருத்தாபத்திப்‌ 
பிரமாணத்தால்‌ அறிவுறுத்திய ௮, 


அறவறம்‌] . புலான்‌ மறுத்தல்‌ ௨௫௭ 


இவை அறபாட்டாலும்‌ அருளுடைமைக்கும்‌ புலான்மறுச்‌ 
தலுக்கும்‌ உள்ள பல்வகை இமைபும்‌ விளக்கப்பட்ட அ. (௬) 


ஊனுண்டலின்‌ இழிவு கூறுவ வருங்குறள்‌ ; 


௨௫௭. உண்ணாமை வேண்டும்‌ புலாஅல்‌ பிறிதோன்றன்‌ 
புண்ண துணர்வார்ப்‌ பெறின்‌. 

(இ -ள்‌.) புலால்‌ - ஊனை, உண்ணாமை வேண்டும்‌ - 
உண்ணாதிருத்தல்‌ வேண்டும்‌ ; (ஏனெனில்‌), ௮௮ - அப்புலால்‌, 
உணர்வார்ப்‌ பெறின்‌ - (சன்‌ இயல்பை அராயும்‌) உணர்‌ 
வுடையாரைப்‌ பெற்றால்‌, பிரிசொன்றன்‌ புண்‌ - வேறோரு 
டம்பின்‌ புண்ணாம்‌ (என அவரால்‌ அறிக்து இழிச்தொதுக்‌ 
கப்படும்‌), 

(௫ - த.) புலாலுண்ணல்‌ பிறிதோருடம்பின்‌ புண்ணை உண்‌ 
ணல்போலும்‌, 

£ முன்னுயிர்‌ வருமிடத்‌ தாய்தப்‌ புள்ளி ஊன்னல்‌ வேண்டும்‌ " 
(தோல்‌ - தற்றியலுகரப்‌ புணரியல்‌ ... ௧௮) என்பது விதியாதலால்‌ , 
£ ௮ அணர்வார்‌? என நிற்றர்பாலது ஆய்சந்சொக்கு £ அ அணார்வார்‌? 
என நின்ற, புலாலின்‌ மெய்ம்மை இயல்பு உண ராமையால்‌ அதனை 
உண்கின்றனர்‌ அறிவிலாரென்றவாறு, 

புலாலுண்ணலின்‌ இழிவு கூறிய தஇிது, (எ) 

புலாலுண்ணாமையின்‌ இறப்புச்‌ 


௪ கூறுவன வரும்‌ மூன்று 
குறள்கள்‌ : 


௨௫௮. செயிரிற்‌ றலைப்பிரிந்த காட்சியா ருண்ணா 
குயிரிற்‌ றலைப்பிரிந்த வூன்‌. 


(இ ள்‌) செயிரின்‌ - (மயக்கமாயெ) குற்றச்தினின்‌ 
அம்‌, தலைப்பிரிக்த - நீங்யெ, காட்டுயார்‌ - அறிவினையுடை 
யோர்‌; உயிரின்‌ தலைப்பிரிந்த - உயிரினின்றும்‌ நீங்கி வந்த 
ஊன்‌ - ஊனை, உண்ணார்‌ - உண்ணமாட்டார்‌, 

17 


௨௫௮ திருக்குறள்‌. [அறம்‌ 


(௫ - து.) அறிவடையோர்‌ ஊனுண்ணார்‌. 

தலைப்பிரிதல்‌ என்பது பிரிதல்‌ என்னும்‌ பொருட்டே யாதலின்‌ 
ஒருசொன்னீர்மைத்‌ அ. உயிர்‌ மீங்யெத பிணமே யாதலின்‌ ஊனின்‌ 
அத்தன்மை கண்டறிந்தவர்‌ 'உண்ணார்‌' என்றார்‌, 

- புலாலுண்ணாமை அறிவுடைமையென்ற இத, (௮) 

௮௮ வேள்வியினும்‌ இறந்த தென்பது வருங்குறள்‌ : 

௨௫௯. அவிசொரிந்‌ தாயிரம்‌ வேட்டலி னோன்ற 

னுயிர்செகுத்‌ தண்ணாமை நன்று. 

(இ-ள்‌.) அவி - (தீயின்கண்‌ கெய்‌ முதலிய) அவிகளை, 
சொரிந்து - பெய்து, ஆயிரம்‌ வேட்டலின்‌-ஆயிரம்‌ வேள்வி 
கள்‌ செய்தலினும்‌, ஒன்றன்‌ உயிர்‌ - ஒரு விலக்கின்‌ உயிரை, 
செகுத்து - நிக்கி (அவ்வுயிர்‌ நின்று ஊனை), உண்ணாமை - 
உண்ணாதிருத்தல்‌, ஈன்று - கல்ல, 

(இ - து.) எண்ணிறந்த வேள்விப்‌ பயனிலும்‌, புலான்‌ மனுத்‌ 
தலின்‌ பயன்‌ இறச்தது. 

ஆயிரம்‌ என்‌ ற தீண்டு எண்மிகுதியை உணர்த்‌ இய. வேள்வி 
காரணமாகவும்‌ உயிர்கள்‌ கொல்லப்படுதலின்‌, அதனையும்‌ விலக்கக்‌ 
கருதிய. ஆசிரியர்‌, ௮௮ வேதவழக்கொடுபட்ட சென்பதை உளங்‌ 
கொண்டு, அதனாற்‌ பயனுண்டென்பதை மறக்காது, அப்‌ பயனிலும்‌ 
புலான்மறுத்தலாற்‌ பெறப்படும்‌ பயன்‌ பெரிதாதலைக்‌ காட்டி, எளி 
திற்‌ பெறக்கிடக்கும்‌ பெரும்பயனை விட்டு அரிதிற்‌ பெறக்டடெக்கும்‌ 
கிறுபயனை அவாவுதல்‌ விளக்கிருக்க மின்மினித்ஜிக்‌ சாய்வது போலு 
மாகலின்‌ வேள்விகருதியும்‌ உயிர்க்கொலை செய்தலைத்‌ தவிர்க எனக்‌ 
குறிப்பி னறிவுறுத்தியவாறு கண்டு கொள்க. 

புலாலுண்ணாமையின்‌ பயன்‌ வேள்விப்‌ பயனிலும்‌ பெரிதென்ற 
கிக்குறள்‌. (க) 

அப்‌ பெரும்பயன்‌ இஃதென்ப அ வருங்குறள்‌ : 

௨௬௦. கொல்லான்‌ புலாலை மறுத்தானைக்‌ கைகூப்பி 

யெல்லா வுயிருக்‌ தொழும்‌. 


துறவறம்‌] புலான்‌ மறுத்தல்‌ ௨௫௯ 


(இ-ள்‌.) கொல்லான்‌ - (ஒருயிரையும்‌) கொல்லாதவ 
னுமாய்‌, புலாலை மறுத்தானை - (பிறராற்‌ கொல்லப்பட்ட 
உயிரின்‌) ஊனை உண்ணாதவனுமாயவனை, எல்லா உயிரும்‌ - 
எல்லா உயிர்களும்‌, கைகூப்பித்‌ தொழும்‌ - கைகுவித்து 
வணங்கும்‌, 

(இ-து.) புலாலுண்ணாதவன்‌ எல்லா உயிர்களானும்‌ வணங்‌ 
கப்படுவான்‌. 

கொலைப்பாலதாதல்‌ பற்றியே புலாலுண்ணல்‌ விலக்கப்பட்ட 
தாகலின்‌, புலஸாலுண்ணலைத்‌ சவிர்வோன்‌ கொலை செய்தலையும்‌ 
தவிர்தல்‌ வேண்டுமென்பார்‌ அசனையும்‌ உடன்கூட்டிச்‌ * கொல்லான்‌ 
புலாலை மறுத்தானை ? என்றார்‌, இப்‌ போருள்‌ உடையான்‌ எல்லா 
உயிராலும்‌ கைகூப்பித்‌ தொழப்படுவான்‌ எனவே, அவன்‌ மறுமைக்‌ 
சண்‌ தேவரின்‌ மிக்கானாம்‌ என மேற்குதளிற்‌ கூறிய பெரும்பயனைச்‌ 
குறிப்பித்தவாறாயிற்று. எல்லா உயிரும்‌ என்றதால்‌ மக்களேயன்றி 
ஏனை விலங்னெங்களும்‌ தொழும்‌ என்றதாயிற்று. அவை தொழு 
வது இவனால்‌ தம்‌ முயிர்க்குக்‌ கேடில்லை யென்பது கருதி. கை 
கூப்பலும்‌ தொழுதலும்‌ மக்களொழித்த உயிர்ச்சில்லையாயினும்‌, 
கேட்கு போலவும்‌ சளக்கு போலவும்‌ இயற்று போலவும்‌ அஸ்‌ 
நறிணை மருங்கினும்‌ அறையப்படுவது அணியாகச்‌ செய்யுட்சண்‌ 
அமைதலுடைத்‌ தென்க. (௪௦) 

இவ்‌ வதிகாரத் இல்‌, முதல்‌ ஆஅ குறள்களால்‌ புலாலுண்ணாமை 
அருளுடைமையாயெ அறத்தோ  ஒயைபுடைய தென்பதும்‌, 
அடுத்த ஒரு குறளால்‌ புலாலுண்டலின்‌ இழிவும்‌, இஐதிமூன்‌ அ 
குறள்களால்‌ புலாலுண்ணாமையின்‌ சிறப்பும்‌ கூறப்பட்டன, 


௨௭. தவம்‌ 

௮ஃ சாவது, உள்ளம்‌ புலன்வழி செல்லாமல்‌ அடங்கித்‌ தன்‌ 
வயப்பட்டு நிற்றற்பொருட்டு உண்டி சுறுக்கலும்‌ கடுவெயிலில்‌ நிற்ற 
லும்‌ கடும்பனியில்‌ நிற்றலும்‌ சடுமழையில்‌ நிற்றலும்‌ முதலிய செயல்‌ 
களை மேற்கொண்டு அவற்றால்‌ தம்‌ உயிர்க்கு வரும்‌ அன்பங்களைப்‌ 
பொறுத்துப்‌ பிறவுயிர்களுக்குச்‌ அன்பம்‌ நேரிடாது அவற்றைப்‌ 
பாதுகாத்தல்‌, புலான்மறுத்து உயிர்களிடத்து அறாள்‌ முதிர்க்தவழிச்‌ 
செய்யப்படுவதாகலின்‌, இது புலான்‌ மறுத்தலின்‌ பின்‌ வைக்கப்‌ 
பட்டு. 

இவ்‌ வதிகாரத்தில்‌, தவத்தின்‌ இலக்கணமும்‌, அதன்‌ சிறப்பும்‌, 
தவஞ்‌ செய்வாரின்‌ உயர்ச்சியும்‌, தவஞ்‌ செய்யாரின்‌ தாழ்வும்‌ 
முறையே கூறுவான்‌ வைத்த ஆசிரியர்‌ முதற்கண்‌ தவத்தின்‌ இலக்‌ 
கணம்‌ கூறுகின்றார்‌: 


௨௬௧. உற்றநோய்‌ நோன்ற லுயிர்க்குறுகண்‌ செய்யாமை 
யற்றே தவத்திற்‌ குரு, 

(இ-ள்‌.) தவத்திற்கு உரு - தவத்தினை உருவம்‌, 
உற்ற கோய்‌ நோன்றல்‌ - (உண்டி சுருக்கல்‌ முதலியவற்றால்‌ 
தம்‌ உயிர்க்கு) வந்த அன்பத்தைப்‌ பொறுத்தலும்‌, உயிர்க்கு 
உறுகண்‌ செய்யாமை - (சாம்‌ பிற) உயிர்கட்குத்‌ துன்பஞ்‌ 
செய்யாமையுமாகய, அற்றே - அவ்வளவே. 

. (௫இ-து) தம்‌ அன்பம்‌ பொறுத்தலும்‌ பிறர்க்குத்‌ துன்பஞ்‌ 
செய்யாமையுமே தவத்தின்‌ இலக்கணம்‌, 

தன்னய மின்மை, பிறர்‌ அன்பர்‌ அடைத்தல்‌, வேட்கை யடச்‌ 
கல்‌ முதலிய பலவும்‌ இவற்றுள்‌ அடங்கு மென்பார்‌ அற்றே எனச்‌ 
தேற்றேகாரங்‌ கொடுத்துச்‌ கூறினார்‌, தவத்திற்கு உரு என்பது 
தவத்தின து உரு என்னும்‌ பொருட்டாதலின்‌ ஆறாவதன்‌ பொருட்‌ 
கண்‌ ஈான்காவ அ வர்க வேற்றுமை மயக்கம்‌, 


தவத்தின இலக்கணம்‌ கூறிய இக்‌ குறள்‌, (க) 


தவம்‌ ௨௬௧ 
தவத்தின்‌ சிறப்புக்‌ கூறுவன வரும்‌ தான்கு குறள்கள்‌ : 


௨௬௨. தவமும்‌ தவமுடையார்க்‌ காகு மவமதனை 
யஃதிலார்‌ மேற்கோள்‌ வது, 


(இ-ள்‌.) தவமும்‌ - (செல்வம்‌, குடிப்பிறப்பு, கல்வி 
முதலிய பயன்களே யன்றித) தவந்தானும்‌, தவமுடை 
யார்க்கு அகும்‌ - (முற்பிறப்பிற்‌ செய்த) ஈல்வினையுடை 
யார்க்கே உண்டாகும்‌ ; (ஆகலான்‌) அனை இலார்‌ - ௮ம்‌ 
தல்வினையில்லா தவர்‌, அதனை மேற்கொள்வது - அத்‌ தவச்‌ 
தைச்‌ செய்ய முயல்வது, அவம்‌ - வீணாம்‌. 

(௫ - த.) முற்பிறப்பில்‌ அறஞ்‌ செய்யாதார்‌ இப்‌ பிறப்பில்‌ 
தவஞ்‌ செய்ய முயல்தல்‌ வீணாம்‌. 

தவத்தி னடங்கும்‌ அறங்கள்‌ பலவாதலின்‌, அவற்றுள்‌ ஒரு 
சிலவற்றையேனும்‌ முற்பிறப்பிற்‌ செய்து பழகியவரே அப்‌ பழக்கத்‌ 
தால்‌ அறிவும்‌ ஆற்றலும்‌ உடையராய்த்‌ தவம்‌ முழுவதையும்‌ முடிக்க 
வல்லவ சாசலின்‌, * தவமும்‌ தவமுடையார்க்‌ காகும்‌ ' என்றார்‌. 
ஏனையோர்‌ அவ்வறிவும்‌ ஆற்றலும்‌ இல்லாமையால்‌ தவத்தைக்‌ கடை 
போகச்‌ செய்ய வல்லராகா ராகலின்‌, அதனை அஃதிலார்‌ மேம்‌ 
கொள்வது அவம்‌? என்றார்‌, 

தவம்‌ முற்பிறப்பிற்‌ சிறிதேனும்‌ செய்து பழகியவர்க்கே 
யாமென்ற திக்‌ குறள்‌. (௨) 

ஆதலின்‌ அச்‌ ஈல்வினையில்லார்‌ இப்‌ பிறப்பிலேனும்‌ அதனை 
மறவாது சிறிது செய்து பழகுக என்பது வருங்குறள்‌ : 


௨௬௩. துறந்தார்க்குத்‌ துப்புரவு வேண்டி மறந்தார்கோன்‌ 
மற்றை யவர்க டவம்‌. 


(இ-ள்‌.) அறக்கார்க்கு - அறவறச்சை மேற்கொண்‌ 
உவர்க்கு, துப்புரவு - உண்டி மருந்து உறையுள்‌ முதலியன, 


௨௬௨ திருக்குறள்‌ [அறம்‌ 


வேண்டி. - (உதவுதல்‌) விரும்பி, மற்றையவாகள்‌ - (இல்ல 
றத்தை மேற்கொண்ட) மற்றையோர்‌, சவம்‌ - (தாம்‌) தவம்‌ 
(செய்தலை), மறற்தார்கொல்‌ - மறந்தார்‌ போலும்‌, 

(இ ல்‌ து.) இல்லறச்சார்‌ தம்மா வியன்ற அளவாகச்‌ தவஞ்‌ 
செய்து பழசல்‌ வேண்டும்‌, 

அப்புரவு - அகாப்படுவன. £ வேண்டிய வேண்டியாங்‌ கெய்த 
லாற்‌ செய்தவ - மீண்டு முயலப்படும்‌ (௨௬௫) என மேலுங்‌ கூறுவ 
ராதலின்‌ தானஞ்‌ சிறக்க தாயினும்‌, அசனினுஞ்‌ சறச்சது தவமாத்‌ 
லினானும்‌, ௮.௮ பழக்கமுடையார்க்சே சகடைபோசச்‌ கைகூடத்தச்ச 
அருமையுடைத்‌ சாதலானும்‌, மறு பிறப்பிலேனும்‌ அதை முடியச்‌ 
செய்யும்‌ கருத்தோடு தாஞ்‌ செய்யுர்‌ சானத்தோடு தவத்தையும்‌ ஒரு 
சிறிது செய்தல்‌ பயனுடைத்தா மென்பதை இல்லறத்தார்‌ மறத்தல்‌ 
கூடாதென்பார்‌  மறந்தார்கொல்‌ மற்றையவர்கள்‌ தவம்‌ ? என்றார்‌. 

கானத்திற்‌ றவஞ்‌ றெந்த சென்ற இத. (௬) 

சிறந்ததாயதற்குக்‌ காரணங்‌ கூறுவது வருங்குறள்‌ : 


௨௬௪. ஒன்னார்த்‌ தேறலு முவந்தாரை யாக்கலு 
்‌ மேண்ணிற்‌ றவத்தான்‌ வரும்‌. 


(இ - ள்‌.) எண்ணின்‌ - (தவஞ்‌ செய்வார்‌) நினைப்பா 
ராயின்‌, ஒன்னார்‌ - (தம்‌ அறத்திற்கு அழிவுசூழும்‌) பகைவரை, 
தெறலும்‌ - அழித்தலும்‌, உவக்காரை - (அவ்‌ வறத்தைக்‌ 
கண்டு) மகிழ்க்‌(து உசவி செப்‌)காரை? ஆக்கலும்‌ - உயர்த்த 
௮ம்‌, தவத்தான்‌ வரும்‌ - (அவர்‌) தவவன்மையாற்‌ கைகூடும்‌. 

(இ.-து.) தவம்‌ ஆக்கவும்‌ அழிக்கவும்‌ வல்ல ௮. 

முற்றத்‌ தற சவர்‌ யானென தென்னும்‌ பற்றை அறலொழித்‌ 
தவ ராதலின்‌ அவர்க்கு ஒன்னாரும்‌ உவச்தாரும்‌ இருத்தல்‌ கூடாதா 
கவின்‌, அவராலாம்‌ என்னாது  தவத்தான்‌ வரும்‌ ' எனத்‌ தவத்‌ 
தின்மே லேற்றிக்‌ கூறினார்‌. * எண்ணின்‌ * என்றதால்‌ அவர்க்கு 
அவை எண்ணாமை இயல்பென்ப ௮ பெறப்படும்‌, 


அறவறம்‌]. தவம்‌ ௨௬௩ 
தவம்‌ பிறரை ஆக்கவும்‌ அழிக்கவும்‌ வல்ல தென்ற திக்‌ குறள்‌. 
அஃது உடையார்க்கும்‌ அவர்‌ வேண்வெதைத்‌ தரவல்ல தென்‌ 

பது வருங்குறள்‌ 2 


௨௬௫. வேண்டிய வேண்டியாங்‌ கேய்தலாற்‌ சேய்தவ 
மீண்டு முயலப்‌ படும்‌. 


(இ கள்‌.) வேண்டிய - (செய்தால்‌ தாம்‌) விரும்பிய 
பயன்களை, வேண்டியாங்கு - விரும்பியபடியே, எய்தலால்‌ - 
அடையலா மாதலால்‌, செய்தவம்‌ - செய்யப்படுவகாகிய தவ 
மானது, ஈண்டு - இப்பிறப்பிலே, முயலப்படும்‌ - (அறிவுடை 
யோரால்‌) முயன்று செய்யத்தக்கது. 

(௫ - து.) தவத்தால்‌ விரும்பியதைப்‌ பெறலாம்‌. 

இத்துணைச்‌ றெப்புவாய்க்த தாகலினானும்‌, ஒரு பிறப்பிற்‌ 
ரேனே முற்ற முடியச்‌ செய்தற்கரிய தாகலினானும்‌, அதன்‌ சிறப்பும்‌ 
அருமையும்‌ நோக்கித்‌ தவத்தை இப்‌ பிறப்பிலேயே செய்யத்‌. 
தொடங்குக என்பார்‌ “செய்தவமீண்டு முயலப்படும்‌ ' என்றார்‌. 

இவை நான்கு பாட்டாலும்‌ தவத்தினது சிறப்புக்‌ கூறப்‌ 
பட்ட, (௫) 


தவஞ்‌ செய்வா ௮ உயர்ச்சி கூறுவன வரும்‌ நான்கு குறள்கள்‌: 


௨௬௬. தவஞ்சேய்வார்‌ தங்கருமஞ்‌ சேய்வார்மற்‌ றல்லா 
ரவஞ்செய்வா ராசையுட்‌ பட்டு. 


(இ-ள்‌.) தவம்‌ செய்வார்‌ - தவம்‌ செய்பவர்களே, 
தம்‌ கருமம்‌ செய்வார்‌ - தமத கருமத்தைச்‌ செய்பவர்‌ ஆவர்‌; 
மற்றல்லார்‌ - அவால்லாப்‌ பிறர்‌, ஆசையுட்பட்டு - ஆசை 
யாகிய வலையுட்பட்டு, அவம்‌ செய்வார்‌ - (கமக்குப்‌ பயன்‌ 
படாத) வீண்‌ கருமச்தைச்‌ செய்பவ ராவர்‌. 


(௫ து.) தவஞ்‌ செய்வாரே தமது கருமத்தைச்‌ செய்பவர்‌. 


௨௬௪ அிருக்குறள்‌ . [அறம்‌ 


தவம்‌ ஞானத்திற்‌ கேதுலாய்‌ உயிரைப்பற்றி அதனைப்‌ பாச 
வலையிணின்‌ அ நிக்கி நிலையான வீட்டின்பத்திற்‌ புகுத்‌ அவதாகலினா 
னும்‌, தானாவஅ உயிரே யாகலினானும்‌ * தவஞ்‌ செய்வார்‌ தங்கருமஞ்‌ 
செய்வா ” ராயினார்‌. ஏனையோர்‌ உடலையும்‌ பொருளையும்‌ தானென்‌ 
அம்‌ சனதென்றும்‌ மயங்க அவை விரிக்கும்‌ கிலையில்லா இன்பங்‌ 
களாயெ ஆசைவலையுட்‌ பட்டுழல்தவின்‌ £ மற்றல்லார்‌ அவஞ்‌ செய்‌ 
வார்‌ * ஆயினர்‌, 

தீவஞ்‌ செய்வாரே நிலையான இன்பமெய்அவர்‌ என்ற இக்குறள்‌. 

அன்பஞ்‌ ச௫த்தலாகிய தவம்‌ இன்பத்திற்‌ கேதுவாமாறு கூறு 
வது வருங்குறள்‌ : 


௨௬௭. சுடச்சுடரும்‌ போன்போ லொளிவிடூந்‌ துன்பஞ்‌ 
சுடச்சுட நோற்கிற்‌ பவர்க்கு. 


(இ-ள்‌.) சட - (புடத்திலிட்டு௫்‌) சுடச்சுட, பொன்‌ - 
பொன்னுக்கு, சுடரும்‌ போல்‌ - ஒளி மிகுமாறுபோல 
தோற்கிற்பவர்க்கு - தவஞ்‌ செய்வார்க்கு, அன்பம்‌ - (அத்‌ 
தீவத்தால்‌ வரும்‌) அன்பம்‌, சுடச்சுட - வருத்த வருத்த, ஒளி 
விடும்‌ - ஞானம்‌ மிகும்‌. 

(இ - து.) தவத்தில்‌ வருக்த வருந்த ஞானம்‌ வளரும்‌, 

பாசநீச்கமே வீடாதலானும்‌, பாசமாவது அறியாமை யாதலா 
னும்‌ அறியாமை அகன்று அறிவு மிரம்பவே வீட்டின்பம்‌ தானே 
எய்தும்‌ என்பதாயிற்று. புறவிருளை நீக்கும்‌ ஒளீபோல அகவிருளை 
மிக்குவது ஞானமாதலின்‌ ௮ஃ த ஒளி யெனப்பட்ட ௮. தியின்‌ 
வெம்மையில்‌ பொன்னின்‌ மாசு அழிந்து ஓளி மிகுமாறுபோலச்‌ 
தவத்தின்‌ வெம்மையில்‌ உயிரைப்பற்றிய அறியாமை அழிர்‌ அ அறிவு 
மிகுமென்க, 

சுடச்‌ சுடரும்‌ பொன்போல்‌ ? எனப்‌ பொன்னை உவமை 
போல வைத்துக்‌ கூறினாராயினும்‌, பொருள்‌ கூறுமிடத்து ஒளி 
விடும்‌ உயிர்‌ என்னாஅ, உயிருக்குரிய ஒளிமிகும்‌ என்று கூறினமை 


அக்தர்‌] தவம்‌ ௨௬௫ 


யின்‌, அக்கருத்துக்‌ சையப்‌ பொன்னுக்குறிய ஒளிமிகும்‌ என்பது 

படப்‌ பொன்‌ சுடரும்‌ போல்‌ என வைத்து உரை கூறப்பட்டது, 
தவஞ்‌ செய்வார்க்கு ஞானம்‌ மிகுமென்ற இத, (௭) 
பெருமை யிகுமென்ப ௮ வருங்குறள்‌ : 


௨௬.௮. தன்னுயிர்‌ தானறப்‌ பெற்றனை யேனைய 
மன்னுயி ரேல்லாந்‌ தொழும்‌. 


(இஃ ள்‌.) தன்‌ உயிர்‌ - தனது உயிரானது, தான்‌ 
அறப்‌ பெற்றானை - தானென்று முனைத்செழும்‌ ஆணவ வலி 
கெடப்‌ பெற்றவனை, ஏனைய - ஒழிச்தனவாக, மன்‌ உயிர்‌ 
எல்லாம்‌ - (இவ்வுலகத்தில்‌) நிலைபெற்ற உயிர்கள்‌ எல்லாம்‌, 
தொழும்‌ - வணங்கும்‌. 

(௫ - து.) தவமுடையார்‌ பிறர்‌ எல்ல ராலும்‌ வணங்கப்‌ 
படுவர்‌... ல 

ஆணவ மசன்று இறைவனோ டொன்று தற்குரியார்‌ 
இறைவனே போல வணங்கப்படுதற்‌ குரியர்‌ என்பதாயிற்று. 
தானற என்பதற்கு ஆசரியர்‌ பரிமேலழகர்‌ தனக்குரித்தாச என்றார்‌. 

தவமுடையார்‌ இறைவனே போல்வ ரென்ற இத. (௮) 


அவர்‌ காலனையும்‌ புறங்காண்ப ரென்பது வருங்குறள்‌ : 


௨௬௯. கூற்றங்‌ குதித்தலுங்‌ கைகூடூ நோற்றலி 

னாற்ற றலைப்பட்‌ டவர்க்கு. 

(இ-ள்‌.) கூற்றம்‌ - காலனை, குதித்தலும்‌ - கடத்த 
அம்‌, கைகூடும்‌- ஆவதாம்‌, சோற்றலின்‌ - தவஞ்செய்தலான்‌ 
(வரும்‌), ஆற்றல்‌ - வல்லமையை, தலைப்பட்டார்க்கு உடைய 
வாக்கு, 


(இ - து.) தவ்முடையோர்‌ சாலனையும்‌ வெல்வர்‌. 


௨௬௬ திருக்குறள்‌ 


குதித்தலும்‌ என்பதில்‌ உம்மை, குதித்தலின்‌ அருமை தெரித்த 
லின்‌ இறப்பும்மையும்‌, ஞான மிகுதல்‌ பெருமையுறல்‌ முதலிய பிற 
வற்றையும்‌ தழுவி நிற்றலின்‌ எச்சவும்மையுமாம்‌. 

இவை நான்கு பாட்டானும்‌ தவஞ்‌ செய்வாரது உயர்ச்சி 
கூறப்பட்டது. (௯) 


தவஞ்‌ செய்யாரது தாழ்வு கூறுவது வருங்குறள்‌ : 


௨௭௦. இலர்பல ராகிய காரண நோற்பார்‌ 
சிலர்பலர்‌ கோலா தவர்‌. 


(இ - ள்‌.) (உலகத்தில்‌ ஞானிகள்‌ சலராக), இலர்‌ - 
ஞானமில்லாதவர்‌, பலர்‌ ஆகிய காரணம்‌ - பலரா யிருச்தற்‌ 
குக்‌ காரணம்‌, (யாதெனின்‌; கோற்பார்‌ - தவஞ்‌ செய்வார்‌, 
இலர்‌ - சிலரும்‌, கோலாதவர்‌ - கவஞ்செய்யாதவர்‌, பலர்‌ - 
பலரு மாதலே. 2 

(௫ - து.) நுண்ணறிவுடையார்‌ சிலராயிருத்‌ தர்குக்‌ காரணம்‌: 
தவஞ்‌ செய்வார்‌ சிலராயிருத்தலே. 

'இன்மை ஈண்‌ டறிவின்மையைச்‌ குறித்தது. தவஞ்‌ செய்யா 
தார்‌ அறிலில்லா மூடர்‌ என அவரது தாழ்வு கூறப்பட்டது. (௧௦) 

இவ்‌ வதிகாரத்தில்‌ முதற்‌ குறளால்‌ தவத்தின்‌ இலக்கணமும்‌, 
அடுத்த ஈான்கு குறள்களால்‌ தவத்தின்‌ இறப்பும்‌, அடுத்த நான்கு 
குறள்களால்‌ தவஞ்‌ செய்வாரது உயர்ச்சியும்‌, இறுதிக்‌ குறளால்‌ 
தவஞ்‌ செய்யார்‌ தாழ்ச்சியும்‌ கூறப்பட்டன. 


௨௮. கூடாவோமுக்கம்‌ 


அஃதாவது இற்றின்பஞ்‌ சேராத ஒழுக்சம்‌, இல்லறத்தில்‌ 
நின்று காமர்‌ துய்த்து அதனில்‌ வெறுப்புத்தோன்றி அவ்‌ வின்பத்‌ 
சைச்‌ துறந்து பேரின்பத்தை விழைந்து தவ வழிகிற்பசே துறவற 
மாகவானும்‌,அருள்‌ பூண்டு புலான்‌ மறுத்தும்‌ தவஞ்‌ செய்வதெல்லாம்‌ 
ஐம்புலனை அடக்கி உள்ளம்‌ உரம்பெற்று மெய்யுணர்ந்து வீடு பெறு 
தற்‌ பொருட்டே யாகலானும்‌, உள்ளம்‌ நெ௫ழ்க்து பலன்‌ வழியோடு 
வதாயெ சிற்றின்பத்தை ஈாடாமல்‌ ஒழுகல்‌ வேண்டும்‌ என்னுமிது 
தவமுடைமையின்‌ பின்‌ வைக்கப்பட்டது. புலனை யொடுக்கித்‌ 
தவஞ்செய்வார்க்‌ கல்லது பிறர்க்கு இது கூடாமைபற்றியும்‌ இது 
தவரமுடைமையின்‌ பின்‌ வைக்கப்பட்ட தென்க, இவ்வாற்றான்‌ 
அதிசார இயைபு பெறப்பட்டு. 


“கூடாவொழுக்கம்‌? என்பது, * கொல்லா நலம்‌? 4 பொய்யா 
வொழுக்கம்‌ £ என்பன போல கூடாமையாஃய , ஒழுக்கம்‌ என்னும்‌ 
பொருள்பட நின்றது, கூடுதலாவத சிற்றின்பச்‌ சேர்க்கை. கூடாமை. 
யாவது அச்‌ சேர்க்கை மொழிதல்‌. இதற்கிவ்வாதன்றி (தவத்தோடு) 
பொருந்தாததாய தீயவொழுக்கம்‌ எனப்‌ பொருள்‌ கொள்ளப்பட்டு 
வருறெது. தியவொழுக்கம்‌ அறமன்றா தலின்‌ அப்பொருள்‌ பொரும்‌ 
தாது. என்னை? அறவியல்‌ கூறும்‌ அதிகாரங்கள்‌ அறங்களா தல்‌: 
வேண்டி அழுக்காறு முதலியவாகக்‌ கடியப்படுவன கூறுங்கால்‌ 
அவற்றை எதிர்மறுத்து அழுக்காராமை முதலியவாகச்‌ சொன்ன 
நேர்ச்‌சி கெடுதவின்‌ என்க. ஆயினும்‌ இங்ஙனம்‌ பொருள்கொள்ளு 
தல்‌ அடிப்பட்ட சான்றோர்‌ வழக்கொடு மாறுபடுதலின்‌ அறிவா 
ஞன்ற பெரியோர்‌ இதனை ஈன்காய்க்து ஒவ்வுமேற்‌ கொள்ளுக,. 
ஒவ்வாசேற்‌ றள்ளுச. 

இனி, இவ்‌ வொழுக்கம்‌ தவம்‌ மேற்கொண்டார்க்கு இன்றிய 
மையாத சென்பதை உலகம்‌ ஈன்கறியுமாதலால்‌ அவர்‌ அவ்‌ 
வொழுக்க தீதிற்‌ பிழைக்கக்‌ கருதுவாராயின்‌ உலகறியப்‌ பிழையாது 
மறைந்தொழுடுப்‌ பிழைத்து உலகை வஞ்சிப்பர்‌, ஆகலின்‌ இவ்வ: 


௨௬௮௮ இருக்குறள்‌ [அதம்‌ 


இகொரச்தில்‌ கூடாவொழுக்கத்திற்‌ பிழைத்தலேக்‌ கழியுமிடத்தெல்‌ 
லாம்‌ பிழைக்குமவ்‌ வியல்பினைச்‌ சட்டியே கடியப்படும்‌, 

இணி, இல்வதிகாரத்தில்‌ கூடாவொழுக்கம்‌ பிழைத்தலின்‌ 
இழிவும்‌, கூடாவொழுக்கம்‌ பிழைப்பாரின்‌ இழிவும்‌, அவரை 
அறியுமாறும்‌, கூடாவொழுக்கம்‌ பிழையாரது சிறப்பும்‌ முறையே 
கூறுவான்‌ வைத்த ஆரியர்‌ முதற்கண்‌ கூடாவொழுக்கம்‌ 
பிழைத்தலின்‌ இழிவு கூ அகன்றார்‌: 


௨௭௧. வஞ்ச மனத்தான்‌ படிற்றோழுக்கம்‌ பூதங்க 
ளைந்து மகத்தே நகும்‌. 


(இ-ள்‌. (கூடாவொழுக்கத்தை மறைவிற்‌ கைவிட்‌ 
டொழுகும்‌,) வஞ்ச மனத்தான்‌ - வஞ்சம்‌ பொருந்திய 
மனத்தை யுடையவன அ, படிற்றொழுக்கம்‌ - மறைந்த ஒழுக்‌ 
கத்தை, பூதங்கள்‌ ஜக்தும்‌ - (அவ்‌ வொழுக்கத்துக்குக்‌ ௧௬ 
வியான அவன அ உடம்பின்கண்‌ கலரக்து நிற்கின்ற) ஜந்து 
தங்களும்‌ (கண்டு), அகத்தே நகும்‌ - (தம்‌) உள்ளே 
சிரிக்கும்‌. ்‌ 

(௫ - து.) மறைவிற்‌ கூடாவொழுக்கம்‌ பிழைக்கும்‌ தவை 
அவன்‌ உடம்பே பதிக்கும்‌, 

புறத்தவ வேடத்தால்‌ கூடாவொழுக்கம்‌ உடையவனாக அவன்‌ ' 
தன்னைக்‌ காட்டிக்கொள்ள, அவன்‌ உள்ளம்‌ அச்‌ கூடா வொழுக்‌ 
கத்தை மேற்கொள்ள வலியில்லாத கூட்டம்‌ விழைதலின்‌ * வஞ்ச 
மனத்தான்‌ ? என்றார்‌. விழைச்தவழி வெளிப்பட ஒழுகல்‌ தன்‌ 
'வேடத்துச்கொவ்வாதாகலின்‌ களவில்‌ ஒழுகும்‌ அவன்‌ ஒழுக்கத்‌ 
தைப்‌ *படிற்றொழுச்சம்‌ ” என்றும்‌, அவ்வொழுக்கத்தை உலகம்‌ 
அறியாவிடினும்‌ புலன்வழிச்‌ சென்று அவ்வொழுக்கத்திற்‌ படிச்ச 
அவன்‌ உள்ளம்‌ அதை சன்சறியுமாசவிஞனும்‌, அவ்‌ வொழுக்‌ 
கத்தை அவன்‌ மறைப்பதனையும்‌ அவ்‌ வுள்ளமே ட்ட எஸ்டி 
னும்‌ ௮ஃ தவனுடைய பொய்மை கண்டு ககும்‌ என்பார்‌ £ பூதங்‌ 


அறவறம்‌] கூடாவொழுக்கம்‌ ௨௬௯ 
களைர்‌து மகத்தே நகும்‌” என்றும்‌ கூறினார்‌. வெளி, வளி, நீர்‌, 
நெருப்பு, மண்‌ என்னும்‌ பூதங்கள்‌ சடமாதவின்‌ அவை அறிதல்‌ 
இல்லை; ஆகவே, அவற்றினைப்பற்றி எழும்‌ புலன்களைக்‌ கொள்க, 
புலன்கள்‌ பூசங்களைப்பற்றி எழுங்கால்‌, ஒசை வெளியினையும்‌, 
வளி ஈாற்றத்தினையும்‌, நீர்‌ ஊற்றினையும்‌, நெருப்பு ஒளியினையும்‌, மண்‌ 
நாற்றத்தினையும்‌ பற்றி யெழு மென்க. 

கூடாவொழுக்கம்‌ பிழைத்தல்‌ படிற்றொழுக்கம்‌ என்ற இச்‌ 
குறள்‌. (5) 

அத தன்‌ செஞ்சறி குற்றமா மென்பது வருங்குறள்‌ : 

௨௭௨. வானுயர்‌ தோற்ற மேவன்செம்யுந்‌ தன்னேஞ்சந்‌. 

தானறி குற்றப்‌ படின்‌. 

(இ-ள்‌.) (தவ வேடங்‌ கொண்ட ஒருவன்‌) தான்‌ 
அறி குற்றம்‌ - தான்‌ (குத்றமென) அதிச்த (கூடுமொழுக்க 
மாயெ) குற்றத்தில்‌, தன்‌ நெஞ்சம்‌ படின்‌ - தன்‌ உள்ளம்‌ 
தாழுமாயின்‌, வான்‌ உயர்‌ - வான்‌ போல்‌ உயர்ந்த, : 
தோற்றம்‌ - (அவனது புறத்தவ) வேடம்‌, எவன்‌ செய்யும்‌ - 
(அவனுக்கு) என்ன பயனைச்‌ செய்யும்‌ 2 ர 

(இ - து.) தவமேற்‌ கொண்டார்க்கு உள்ளம்‌ அயதின்றேல்‌. 
புறவேடம்‌ பயன்‌ தரா. 

காண்பார்‌ உள்ளத்தில்‌ உயர்ந்த மதிப்பைத்‌ தோற்றுவிக்கும்‌. 
தோற்றத்தை வான்‌ உயர்‌ தோற்றம்‌ ” என்றது “வான்றோய்‌ குடி' 
(நாலடி - ஏ. ௪௨) என்றாற்‌ போல்வதோர்‌ இலக்கணை வழக்கு, 
ஒரு வேடங்கொள்வது ஒரு பயன்‌ கருதி. தவவேடம்‌ கொள்வது 
தவகெறி நின்று ஞானமுற்று வீடு பெறுதற்கு. நெஞ்சம்‌ தானறி 
குற்றப்படவே, தவநெறி பிழைத்தது. அது பிழைக்க அதன்‌ 
வழிநின்று பெறுவதாயெ பயனும்‌ இல்லையாம்‌. ஆகவே, அவர்‌ 
வேடம்‌ புறத்தாரை வெருட்டெலல்‌லஅ ௮௮ கருதிய பயனைச்‌ தரா 
தாயிற்று. 

தவவலிமை வேடத்தா லாவதன்‌ தென்றதி௮. (௨) 


உ௭௰ ்‌ திருக்குறள்‌ [அதம்‌ 
அதனை உவமையான்‌ விளக்குவது வருங்குறள்‌: 


௨௭௩. வலியி னிலைமையான்‌ வல்லுருவம்‌ பெற்றம்‌ 
புலியின்றோல்‌ போர்த்துமேய்க்‌ தற்று. 


வலியில்‌ நிலைமையாண்‌ - (மனத்தைத்‌ தன்‌ வழிப்‌ 
படுத்தி அதனாற்‌ பெறப்படும்‌ குவ) வலிமை யில்லாத இயல்‌ 
பினையுடையான்‌, வல்லுருவம்‌ - (அத்தவ) வலிமையுடைய 
வானு (தவ) வேடச்தை(க்‌ கொண்டு சன்‌ மனத்தின்‌ வழியே 
சென்‌ றெழுகல்‌), பெற்றம்‌ - (வலிமையில்லாக) பசு, புலி 
யின்கோல்‌ - (வலிமையுடைய) புலியின்‌ தோலை, போர்த்து- 
மேற்‌ போர்த் துக்கொண்டு, மேய்ர்தற்று - (மேயத்தகாத 
அயலார்‌ பயிரைத்‌ தன்‌ மனப்படி சென்று) மேய்தல்‌ 
போலும்‌. 


(௫ - து.) தவவேடங்கொண்டு கூடாவொழுக்கம்‌ பிழைத்தல்‌, 
பசுவானது புலித்சோல்‌ போர்க்‌ அப்‌ பயிரை மேய்தல்போலும்‌. 

புலித்தோல்‌ போர்த்துப்‌ பசு மேய்தலின்மையின்‌ இஃது 
இல்பொருளுவமை, “வலியில்‌ நிலைமையான்‌ ? என்ற அடையா 
னும்‌, * மேய்ர்தற்று ? என்னும்‌ வினையுவமையானும்‌, வல்லுருவத்‌ 
தோடு வவியில்லாது மனம்போன வழி போதல்‌ என்பத பெற்றாம்‌. 
பசு புலித்தோல்‌ போர்த்துப்‌ பயிரை மேய்‌, சலான்‌ ஆய பயன்‌, மெய்‌ 
கண்டாராற்‌ கடியப்‌ பட்டுப்‌ பட்டியிலடைபடுசலன்றிப்‌ புவியின்‌ 
வன்மை பெறுவ தின்றானாத்போல, தவ வேடங்கொண்டு கூடா 
வொழுக்கம்‌ பிழைத்தலான்‌ ஆய பயன்‌ மெய்கண்டாராற்‌ கடி யப்பட்டு 
நிரயத்‌ சாழ்சலன்றித்‌ தவரியரின்‌ வன்மை பெறுவ தஇின்றா மென்‌ 
பது கருத்து, அன்றியும்‌, புலீவேடங்‌ கொள்ளாவிடின்‌ அப்‌ பச 
வாயுறைபெற்றுச்‌ . சுஇத்திருத்தல்‌ கூடுவதுபோலத்‌ தவவேடங்‌ 
கொள்ளாவிடின்‌ அவன்‌ இல்லற நெறிநின்று கூடுமொழுக்கத்தில்‌ 
தன்‌ இச்சையை நிறைவேற்றிக்‌ கொள்ளுதல்‌ கூடுமென்க, எனவே; 
,கவவேடங்கொண்டு கூடாவொழுக்கம்‌ பிழைப்பார்‌ இல்லறமு 


தறவதம்‌] கூடாவொழுக்கம்‌ ௨௭௪௧ 


மின்றித்‌ துறவறமுயமின்‌ றி இடையூச லாடிச்‌ கெடுவ ரென்பதாயிற்று. 
புலி பசித்தாலும்‌ புல்லைத்‌ தின்னாசன்றே; அங்ஙனமே மெய்த்தவ 
மேற்கொண்டோர்‌ வேட்கை எழினு மதன்வழி யொழுகா 
ரென்க, போலிவேடப்‌ பசு, லேடத்தின்‌ வவியால்‌ பிறர்‌ புன தீதத்‌ 
துணிர்த சென்று மேய்சல்போல போலிவேடச்‌,சவ௫, வேடத்தின்‌ 
வலியால்‌ உற்றார்க்குரிய பொற்றொடிமகளிர்பால்‌ துணிக்கு சென்று 
அல்லவை செய்வானென்பது மிவ்வுவமையாஜ்‌ பெறப்பட்டது. 

வேடத்தின்‌ வலியாற்‌ சென்று தவறிழைத்தலைச்‌ கடிர்த திக்‌ 
குறள்‌: (௧) 

வேடத்தின்‌ வலியால்‌ இருக்து தவறிழைத்தலைக்‌ கடிவது வருங்‌ 
குறள்‌, 

௨௭௪. தவமறைக்‌ தல்லவை செய்தல்‌ புதன்மறைக்து 

வேட்டுவன்‌ புட்சிமிழ்த்‌ தற்று. 

(இ - ள்‌.) தவம்‌ மறைந்து - தவவேடத்தின்‌ கண்ணே 
மறைந்து நின்று, அல்லவை செய்தல்‌ - (மீனவலி யில்லா 
மையினாலே தவநெறியின) அல்லாதவற்றைச்‌ செய்தல்‌, 
வேட்டுவன்‌ - வேடன்‌, புசன்மறைந்து - புதலின்‌ கண்ணே 
மறைச்து நின்று; புள்‌ - பறவைகளை, சிமிழ்த்தற்று - பிடித்‌ 
அல்‌ போலும்‌, 
ர (௫ - தூ.) தவவேடங்‌ கண்டு வரும்‌ மகளீர்பால்‌ அல்லவை 
செய்தல்‌, புதலென்‌ றெண்ணி வரும்‌ புட்களைப்‌ பிடித்தல்‌ போலும்‌. 

அல்லவை செய்தல்‌ என்றது கூடாவொழுக்கம்‌ பிழைத்தலை, 
தவவேடங்‌ கொண்டானும்‌, தவவேடமும்‌, மகளிரும்‌, அல்லவை 
செய்தலும்‌ பொருட்பகுதியாகவும்‌; வேடனும்‌, புகலும்‌, புள்ளும்‌, 
சிமிழ்த்தலும்‌ உவமப்‌ பகுதியாகவும்‌ நிரலே. லைத்து உவமஞ்‌ 
சென்றவானு கண்டுகொள்க. ப 

தவமென்றது தவலேடத்‌ அக்‌ காதலின்‌ ஆகுபெயர்‌, 


அல்லவை செய்தலை உவமை காட்டிக்‌ கடிச்த இக்‌ குறள்‌, (௪) 


௨௪௨ திருக்குறள்‌ [அதம்‌ 
அல்லவை செய்தலைப்‌ பயன்சாட்டிக்‌ சடிவது வருங்குதள்‌: 


௨௭௫. பற்றற்றே மென்பார்‌ படிற்றோழுக்க மேற்றேற்றேன்‌ 
றேதம்‌ பலவும்‌ தரும்‌. 


(இ-ள்‌.) (தம்மைப்‌ பிறர்‌ சன்கு மதித்தற்பொருட்டுத்‌ 
தவவேடங்கொண்டு யாம்‌) பற்றற்றேம்‌ - பற்றுக்கள்‌ அற்‌ 
றோம்‌, என்பார்‌ - என்று சொல்வோரது, படி.ற்றொழுக்கம்‌ - 
'களவொழுக்கம்‌, (அப்பொழு இனிதுபோலக்‌ தோன்றி 
னும்‌, அதன்பின்‌) எற்று எற்று என்று - (யாம்‌ செய்த 
காரியம்‌) எப்படிப்பட்டது என்று (காமே எண்ணி எண்ணி 
வருக்தும்‌ வகை அவர்க்கு), ஏதம்‌ பலவும்‌ தரும்‌ - அன்பங்‌ 
க்ள்‌ பலவற்றையும்‌ தரும்‌. 

(௫ - தூ.) அப்பொழுதை யின்பத்தைக்‌ கருதிக்‌ கூடா 
வொழுக்கம்‌ பிழைக்கும்‌ தவசியர்‌, பின்ன ரெப்பொழுதும்‌ வரும்‌ அ 
மாறு பல அன்பங்களுக்‌ காளாவர்‌. 

உண்மையிற்‌ பற்றற்றவர்‌ கூடா வொழுக்கம்‌ பிழையா ராத 
லின்‌; பிழைப்பார்‌ பற்றற்றமை சொல்லளவல்ல இன்மையின்‌ 
“பற்றற்றே மென்பார்‌ * என்றும்‌, நிலையில்லாத சிற்றின்பத்தை 
விரும்பிச்‌ செய்த காரியம்‌ நிலையான பெருச்துன்பச்தை ஆக்கெதை 
நினைந்து நினைந்து அழுங்குவரென்பதைக்‌ குறிக்க,  எற்றெற்று * 
என்றும்‌ கூறினார்‌. 

இவை ஐர்து பாட்டானும்‌ கூடாவொழுக்கம்‌ பிழைத்தவின்‌ 
இழிவு கூறப்பட்டது. ௫) 

கூடாவொழுக்கம்‌ பிழைப்பாரின்‌ .இழிவு கூறுவன வரும்‌ 
இரண்டு குறள்கள்‌ : 


௨௭௬. கேஞ்சிற்‌ றறவார்‌ துறந்தார்போல்‌ வஞ்சித்த 
வாழ்வாரின்‌ வன்கணா ரில்‌. 


துறவறம்‌] கூடாவொழுக்கம்‌ ட ௨௭௩. 


(இஃ ள்‌.) நெஞ்சில்‌ அறவார்‌ - (யான்‌ எனசென்னும்‌ 
இருவகைப்‌ பற்றுக்களையும்‌) உள்ளத்தினின்று அகற்றாதவ 
ராய்‌, அறர்கார்போல்‌ - (அப்‌ பற்றுக்களை) அகற்றியவர்‌ 
போன்று, வஞ்சித்து வாழ்வாரின்‌ - (உலகை) வஞ்சித்த 
வாமுமவர்போல, வன்கணார்‌ இல்‌ - கொடியவர்‌ இல்லை. 

(இ - து.) உள்ளத்துறவின்றிப்‌ புறத்தறவு பூண்டொழுகு 
வார்‌ கொடியர்‌. 

வன்சண்மை--கொடுமை, உலகம்‌ அவர்‌ வேடத்தை ஈம்பி 
அவரை நன்குமதித்து அவர்க்கு ஆவன செய்ய, அவர்‌ தமக்கு 
நல்லஅ செய்த அவ்‌ வுலகத்துக்குத்‌ தமது ஒழுக்கப்பிழைப்பால்‌ அல்‌ 
ல௮ செய்தலின்‌ அவரின்‌ * வன்கணாரில்‌ ' என்னார்‌. 

பொய்த்தவ வேடச்தார்‌ இயல்பு கூறிய இது. (௬) 

அவ்வியல்பிற்‌ குவமை கூறுவ வருங்குறள்‌: 


௨௭௭. புறங்குன்றி கண்டனைய ரேனு மகங்குன்றி 

மூக்கிற்‌ கரியா ருடைத்து. 

(இ- ள்‌.) புறம்‌ - வெளி (வேடதீதால்‌), குன்றி - 
(செம்மையுடைமைபற்றிக்‌) குன்றிமணியை,; கண்டனைய 
ரேனும்‌ - கண்டாற்‌ போல்வரேனும்‌, அகம்‌ - உள்ளம்‌, 
குன்றி மூக்கின்‌ - குன்‌திமணியின்‌ மூக்குப்‌ போல, கரியார்‌- 
களங்கமானவரை, உடைத்து - (இவ்‌ வுலகம்‌) உடையது. ' 

(இ - து.) ) புறத்தே தவ வேடமும்‌ உள்ளத்தே அவ நினைவும்‌ 
உடையாரும உளா, 

குன்றி தாரத்திருச்து நோக்குவார்க்குச்‌ செம்மை நிறமுடை 
யதுபோல்‌ தோற்றுகிறது ; உண்மையில்‌ முனை கறுப்புடையதா 
யுள்ளது, அவ்வாறே தாரத்திருர்து நோக்குவார்க்குச்‌ செம்மை 
யுடைய தவவேடமே புலப்படுத்த, உண்மையில்‌ உள்ளங்‌ களங்க 
முடையராவாரு மூளர்‌ என்க. குன்றி ஒரு செடியின்‌ வித்து. அது 
தன்‌ நிறப்‌ பகட்டால்‌ அரிய மணியெனப்‌ படினும்‌, மணியொடு வைத்‌: 
செண்ணப்படாது. அங்ஙனமே கூடாவொழுக்கம்‌ பிழைத்தோர்‌ 

18 


௨௪௪ திருக்குறள்‌ [அதம்‌ 


தம்‌ வேடப்‌ பகட்டால்‌ அரிய அறவியா ரெனப்படினும்‌, துறவியா 
ரொடு வைத்தெண்ணப்படார்‌ என்பன்‌ மிவ்வுவமையாற்‌ பெற்றாம்‌, 
செம்மை கருமை என்பன பொருளின்கண்‌ உள்ளப்‌ பண்பி. 
னும்‌, உவமையின்கண்‌ நிறப்‌ பண்பினுஞ்‌ சென்றன. எஈரிடத்தும்‌ 
பண்பொத்தலின்‌ இது பண்புவமை, 

* வாழும்‌ படியொன்றுங்‌ கண்டிலம்‌ வாழியிமமாம்‌ பொழிற்றேன்‌ 
குழுமுகச்‌ சற்றும்‌ பற்றினவாற்‌ றொண்டை.யங்‌ கணிவாய்‌ 
யாழின்மொழி மங்கைபங்கன்‌ சிற்றம்பல மாதரியால்‌ 
கூழின்‌ மலிமனம்போன்‌ றிருளாநின்‌ற கோலெைமே * 

என்னும்‌ திருக்கோவையாரினும்‌ இருட்பண்பு மனத்தின்மேலும்‌ 
நிறத்தின்மேலும்‌ சென்‌ அவமையராயவாறு சாண்க. கூழின்‌ மலிமன 
மாவது உணவாற்‌ செருக்கும்‌ மனம்‌. கோகிலம்‌ - குயில்‌, 
குன்றிமணி பலவும்‌ மெய்ம்மணி லெவுமாதல்போல, பொய்த்‌ 
தவர்‌ பலரும்‌ மெய்த்தவர்‌ லெருமாவர்‌ எனவுங்‌ கொள்க. இ வருங்‌ 
குறளால்‌ தெளியப்படும்‌. (௪) 


௨௭௮. மனத்தது மாசாக மாண்டார்‌ நீராடி 
மறைக்தோழுகு மாந்தர்‌ பலர்‌. 


(இ -ள்‌.)மாசு மனத்தது. அக - களங்கம்‌ (தம்‌) உள்‌ 
ளதீதின்௧ண்ணதா யிருக்க, (பிறருக்கு) மாண்டார்‌ . (தவத்‌ 
தான்‌) மாட்சிமைப்பட்டவரை(ப்‌ போல), நீராடி - நீரின்‌ 
முழுகி(க்‌ காட்டி), மறைந்து - (கமது வேடத்தினும்‌ புற 
ஒழுக்கத்தினும்‌) மறைந்து, ஒழுகும்‌ . (கூடாவொழுக்கம்‌ 
பிழைத்து) ஒழுகும்‌, மாந்தர்‌ - மக்கள்‌, பலர்‌ - (உலகத்திற்‌) 
பலர்‌, ; 

(இ - து.) புறச்தூய்மையன்றி அகத்தாய்மையில்லா.த தவ. 
வேடத்தார்‌ பலர்‌ உளர்‌. & 

கீராதெல்‌ புறத்தூய்மை கருதியும்‌ புறத்தார்‌ மயங்குதல்‌ கருதிய 
மாம்‌. , அகத்தூய்மை மெய்யொழுச்சத்தா லாவ, ஆகலின்‌, . 
ஒருவர்‌ நீராடுதலைக்‌ கண்டு அத்‌ துணையால்‌ அவர்‌ அசத்‌ தாய்மை: 


துறவறம்‌] கூடாவொழுக்கம்‌ ௨௭௫ 


யுடையாரென மயங்கற்க என்பத கருத்து. மேலும்‌, £ புறச்‌ தாய்மை 
கீரானமையு மச்‌ தூய்மை ... வாய்மையாற்‌ காணப்‌ படும்‌? (குறள்‌- 
௨௯௮) என்றது காண்க. 
மாசாவது காம மயக்கம்‌, உள்ளமாசு அறிவுகீராற்‌ நீர்வ 
சன்றிப்‌ பூதநீராற்‌ நீர்வசன்று. அம்‌ மாசு தீராது, புறமாசு தீர்க்கும்‌ 
நீராடி அப்‌ புறதிதாய்மையில்‌ மறைந்தொழுகுவார்‌ மாண்டா ரல்ல 
ரென்பார்‌, £ மனத்தது மாசாக மாண்டார்‌ நீராடி மறைச்‌ கொழுகு 
மாந்தர்‌' என்றார்‌. இக்‌ கருத்தானே திருமந்திர நூலுடையாரும்‌, 
* உள்ளத்தி னுள்ளே யுணர்வெனும்‌ இீர்த்தநீர்‌ 
மெள்ளக்‌ குடைர்‌ அமின்‌ ரூடார்‌ வினை கெடப்‌ 
பள்ளு மேடும்‌ பறத்து இரிவரிக்‌ 
கள்ள மனமுடைக்‌ காசினி யோரே * 
என்றருளிச்‌ செய்வா ராயினர்‌, 
இணி, £ மாண்டார்‌ நீராடி? என்பதற்கு மாட்சிமைப்‌ பட்ட 
வாது தன்மையைப்‌ பூண்டு எனப்‌ பொருள்கொள்வஅம்‌ பொரும்‌ 
தும்‌. 
இவை மூன்ற பாட்டானும்‌ கூடாவொழுக்கம்‌ பிழைப்பாரின்‌ 
இழிவு கூறப்பட்ட ௮. * (௮) 
கூடாவொழுக்கம்‌ பிழையாரையும்‌ பிழைத்தாரையும்‌ வேறு 
பிரித்‌ தறியுமாறு கூறுவது வருங்குறள்‌: 


௨௭௯. கணைகோடி. தியாழ்கோடூ சேவ்விதாங்‌ கன்ன 
வினைபடூ பாலாற்‌ கோளல்‌. 


(இ-ள்‌.) கணை - அம்பு, கொடி - (வடிவாற்‌ செவ்வி 
தாயினும்‌, செயலாம்‌) கொடிய அ; யாழ்கோடு - யாழின்‌ 
கொம்பு, செவ்விஅ - (வடிவால்‌ வளைந்தசாயினும்‌, செயலால்‌) 
செம்மையான அ, ஆங்கன்ன - அவ்‌ வகையே, (தவஞ்‌ செய்‌ 
வோரையும்‌ கொடியர்‌ இவர்‌. செவ்வியர்‌ இவர்‌.என்ற பிரித்‌ 
கறியும்‌ வழி அவர்‌ வடிவு “நோக்கிப்‌ பிரியாது) வினைபடு 


௨௪௬ க. இருக்குறள்‌ 


பாலால்‌ - (அவர்‌) செயல்‌ பட்ட பகுதியாலே (அறிர்‌அ), 
கொளல்‌ - கொள்க. 

(௫ - து.) சவயெரை அவர்‌ செயலான்‌ அறிக. 

கணைக்குச்‌ செயல்‌ கொல்லுதல்‌ ; யாழுக்குச்‌ செயல்‌ இசைத்‌ து: 
இன்பம்‌ பயத்தல்‌, அல்வசையே தவசியர்‌ செயல்‌ கூடாவொழுக்கம்‌: 
பிழைக்குமாயின்‌ அவரைப்‌ பொய்த்தவரென்றும்‌, பிழையா தாயின்‌ 
அவரை மெய்த்தவ ரென்றும்‌ கொள்க என்பதாயிற்று, 

கூடாவொழுக்கம்‌ பிழையாரைப்‌ பிழைத்தாரின்‌ வேறபிரித்‌ 
சறியுமாறு கூறிய திக்‌ குறள்‌. (க), 

கூடாவொழுக்கம்‌ பிழையாரது இறப்புச்‌ கூறுவது வருங்‌: 
குறள்‌: 


௨௮௦. மழித்தலு நீட்டலும்‌ வேண்டா வுலகம்‌ 

பழித்த தோழித்து விடின்‌. 

(இஃள்‌.) (சவஞூசெய்வோர்‌) உலகம்‌ பழித்து .. 
உயர்ந்தோர்‌ (சவச்திற்‌ கொவ்வா செனக்‌) கடிக்க கூடும்‌ 
ஒழுக்கத்தை, ஒழித்து விடின்‌ - நீக்கி(க கூடாவொழுக்க 
முடையரா)னால்‌, (அவர்க்கு) மழித்தலும்‌ - (தலைமயிரைச்‌) 
சிரைத்தலும்‌, நீட்டலும்‌ - வளர்ச்சலு மாயெ (புறவேடம்‌), 
வேண்டா - வேண்வெதில்லை. 

(௫ - து.) மெய்த்தவருக்குப்‌ புறவேடம்‌ இன்றியமையாத 
தன்று) வேடமின்றியே அவர்‌ தாம்‌ கருதிய பயனைப்‌ பெறுவர்‌. 

மழித்த லென்பதே தலைமயிரை யுணர்த்தலின்‌ அது கூறா 
்‌ சாயினர்‌. இதனாற்‌ கூடாவொழுக்கம்‌ பிழையாதார்க்கு வேடமும்‌ 
வேண்டாவென அவர்‌ இறப்புச்‌ கூறப்பட்ட த. (௪௦) 

இவ்‌ வதிகாரத்தில்‌ முதல்‌ ஐந்து குறள்களாத்‌ கூடாவொழுச்‌ 
கம்‌ பிழைத்தலின்‌ இழிவும்‌, அடுத்த மூன்று குறள்சளால்‌ அது 
பிழைத்தாரின்‌ இழிவும்‌, அடுத்த குறளால்‌ அவரை அறியுமாறும்‌, 
இது திக்‌ குறளால்‌ ௮௮ பிழையாரின்‌ சிறப்பும்‌ கூறப்பட்டன. 


ய. 


௨௯. கள்ளாமை 


அஃ்தாவது பிறருடைமையை அவரை வஞ்சிச்துச்‌ கொள்‌ 
ளாமை, இல்லறச்கார்ச்சாயின்‌, அரசொடு பட்டு கிரைசோடல்‌ 
முதலியன மறநிலையறமாய்ச்‌ கடியப்படா சாகலிண்‌, இது அறவறத்‌ 
இற்கே இறப்பின்‌ உரிய சாயிற்று, ஒருசாசார்க்குக்‌ காமங்‌ சடியப்படர 
வாறு போலச்‌ சளவுங்‌ க்டியப்படாமை குறித்சன்றே சாமதூலே 
யன்றிக்‌ களவுதாலும்‌ உளதாயிற்‌ றென்க. காமமும்‌ பொருளுன்‌ 
கடிந்து வீடு ஒன்றே கருதிய அறமா தலின்‌ அறவதச்திற்குப்‌ பொருள்‌ , 
பத்தி நிகழும்‌ களவு கடியப்பட்டதாயிற்று, காமம்பற்றிய வொழுக்‌ 
கங்‌ கடிவதாகய கூடாவொழுக்கற்‌ கூறிப்‌ பொருள்பற்றிய ஒழுக்கங்‌ 
கடிவதாயெ கள்ளாமை கூறலின்‌ அதிகார இயைபு பெறப்பட்டது, 

இவ்‌ வதிசாரத்தில்‌, களவின்‌ இழிவும்‌, களவாடலின்‌ தீமையும்‌, 
களவாடுவார்‌ தன்மையும்‌, அவர்க்குறங்‌ கேடும்‌, சொகுப்புரையும்‌ 
முறையே கூறுவான்‌ வைத்த ஆசிரியர்‌ முதற்கண்‌ களவின்‌ இழிவு 
கடறுஇன்றார்‌. 


௨௮௧. எள்ளாமை வேண்டூவா னென்பா னேனைத்‌ : 
கள்ளாமை காக்கதன்‌ னேஞ்சு. [தென்றுங்‌ 


(இ-ள்‌.) எள்ளாமை- (பிறர்‌ தன்னை) இகழாதிருத்தலை, 
(வேண்டுவான்‌ என்பான்‌ - விரும்புபவன்‌ என்பவன்‌, எனைத்‌ 
தொன்றும்‌ - யாதொரு பொருளையும்‌ ; கள்ளாமை - (உடை 
யாரை) வஞ்சித்துக்‌ கொள்ளுதலை(க்‌ கருஅதற்கும்‌ இடங்‌ 
கொடா), கன்‌ நெஞ்சு - தன்னுடைய உள்ளத்தை, காக்க _ 
காக்கக்‌ கட வன. 

(௫ து.) கள்ளக்‌ கருதிதலும்‌ இழிவாம்‌. 

அறவோ ராவார்‌ பொருளையும்‌ இன்பையும்‌ அறத்‌ துறந்தோ 

- ராசலின்‌ அவர்‌ பொருளை விழைதலே குற்றம்‌ ; களவிற்‌ கொள்ள 
விழைதல்‌ அசணினும்‌ குற்றமாமன்றே, ஆகலின்‌, * எனைத்தொன்‌ 


அவ்‌ கள்ளாமை காக்க தன்‌ னெஞ்சு ்‌ என்ளார்‌. செஞ்ச என்றமை 


உறு திருக்குறள்‌ [அறம்‌ 


யால்‌ கருதுதல்‌ வருலித்‌ அரைக்கப்பட்டது, இகழாமை விரும்பின்‌ 
கள்ளுதல்‌ ஒழிச எனவே களவு இகழ்சூச்‌ குரியதாயிற்ற. நெஞ்‌ 
னால்‌ நினைப்பதும்‌ இழிவெனவே செய்தல்‌ இழிவாதல்‌ கூருதே 
அமையும்‌, இகழ்ச்சிக்‌ கிடங்கொடா தாற்றிய வழியே துறவறம்‌ 
சிறந்த தாதல்‌, * அறனெனப்‌ பட்டதே பில்வாழ்க்கை யஃதும்‌ - 
பிறன்பழிப்ப திலலாயி னன்று ! (தறன்‌-௪௯) என்பதாற்‌ பெறப்‌. 
பட்டது காண்க. . ்‌ 

கள்ளக்‌ கருததல்‌ இழிவென்ற இக்குறள்‌. (க) 

அது தீதுமாமாதலின்‌ கருதற்க என்பது வருங்குறள்‌. 


௨௮௨. உள்ளத்தா லுள்ளலுக்‌ தீதே பிறன்பொருளைக்‌ 
கள்ளத்தாற்‌ கள்வே மெனல்‌. 


(இ-ள்‌.) (அறமல்லவற்றைச்‌: செய்தலே யன்றிச்‌ 
செய்ய விரும்பி) உள்ளத்தால்‌ - நெஞ்சால்‌, உள்ள லும்‌ தீதே- 
நினைத்தலும்‌ தீதேயாம்‌ ; (ஆகையால்‌) பிறன்‌ பொருளை - பிற 
- னொருவன பொருளை (அவன்‌: அறியாவகையில்‌), கள்வேம்‌ - 
வஞ்சித்துக்‌ கொள்வோம்‌, எனல்‌ - என்று கருதற்க. 

(௫ - து.) களவு செய்தலைக்‌ கருக்க, 

உள்ளத்‌,தால்‌ என வேண்டா அ கூறினார்‌, அறவறம்‌ உள்ளத்‌ 
தையே பற்றி நிகழ்வதென அதன்‌ சிறப்புணர்த்தற்கு. உள்ளலும்‌ 
என்பதில்‌ உம்மை இழிவுறெப்பு, எனல்‌ என்பது எதிர்மறை வியங்‌ 
கோள்‌, (௨ 
இவை யிரண்டுபாட்டானுங்‌ களவின்‌ இழிவு கூறப்பட்ட த. 
களவு செய்தலின்‌ இமை கூறுவன வரும்‌ இரு குறள்கள்‌ : 
௨௮௩. களவினா லாகிய வாக்க மளவிறந்‌ 


தாவது போலக்‌ கெடும்‌, 


(இ ள்‌.) களவினால்‌ - களவுசெய்தலினால்‌, ஆஃய ஆக்‌ 


கம்‌ - உண்டான செல்வம்‌, ஆவது போல - வளர்வதுபேரல 


துறவறம்‌] கள்ளாமை ௨௭௯ 


(ச்‌ தோன்றி), அளவு இறர்து - வவ எல்லையைக்‌ கடந்து 
கெடும்‌ - அழியும்‌. 

(இ-து.) களவினால்‌ வந்த பொருள்‌ பாவத்தையும்‌ பழியையும்‌ 
கொடுத்து ஒழியும்‌, 

எல்லையைக்‌ கடத்தலாவஅ, இல்லறத்தார்க்கு ஈன்மை விளைக்‌ 
கும்‌ தன்‌ எல்லையைக்‌ கடந்து அறவறத்தார்க்குத்‌ தீமை விளைத்தல்‌, 
தவத்தாலாம்‌ ஞான ஆக்கத்தைத்‌ தேட முற்பட்டார்க்குக்‌ களவீனா 
லாயெ பொருளாக்கம்‌ கேடு விளைக்கு மென்பார்‌ இவ்வாறு கூறினார்‌. 
அளவறிர்து என்று பாடமோதி, அவர்‌ பயன்‌ கொள்ளும்‌ காலவள 
வினையறிர்‌அ அக்‌ காலத்திற்‌ பயன்படாத செடுமென்று. பொருள்‌ 
சொள்வாரு முளர்‌, 

களவான்‌ வந்த பொருள்‌ அழியுமென்ற இது. (௩) 

அன்பமும்‌ தருமென்ப அ வருங்குறள்‌; 


௨௮௪. களவின்கட்‌ கன்றிய காதல்‌, விளைவின்கண்‌ 
வீயா விழும்‌ தரும்‌. க 


(இ-ள்‌.) களவின்கண்‌ - பிறர்‌ பொருளை வஞ்சித்துக்‌ 
கொள்வதின்கண்ணே, கன்றிய - மிகுந்து (சென்ற), காதல்‌ - 
விருப்பம்‌, (அப்பொழுது இனிஅ போலச்‌ தோன்றித்‌ தான்‌) 
விளைவின்கண்‌ - பயன்கொடுக்குங்‌ காலத்தில்‌, வீயா - அழி 
யாத, விழுமம்‌ - அன்பத்தை, தரும்‌ - கொடுக்கும்‌. 

(இ - து.) களவினை விரும்புதல்‌ அன்பத்தைச்‌ தரும்‌, 

கன்றுதலால்‌ விருப்பம்‌ செயலாடப்‌ பாவமும்‌ பழியும்‌ பயக்கு 
மாதலின்‌ ! கன்றிய காதல்‌ விளைவின்சண்‌ வீயா விழுமந்‌ தரும்‌ * 
என்றார்‌. 

இவை இரண்டு பாட்டாலும்‌ களவு செய்சவின்‌ இமை கூறப்‌ 
பட்டது. (௪) 


களவு செய்வார்‌ தன்மை கூறுவன வரு மைந்து குறள்கள்‌ : 


௨௮ திருக்குறள்‌ [அறம்‌ 


௨௮௫. அருள்கருதி யன்புடைய ராதல்‌ பொருள்கருதிப்‌ 
போச்சாப்புப்‌ பார்ப்பார்க ணில்‌. 


(இ-ள்‌.) அருள்‌ கருதி - ௮ருனினது (உயர்ச்சியை) 
அறிந்து, அன்புடைய ராதல்‌ - (அவ்வருளின்மீது). பற்று 
டையவசரதல்‌, பொருள்‌ கருதி - (பிறரது) பொருளை 
(வஞ்சிக்துக்‌ கொள்ள) எண்ணி, பொச்சாப்பு - (அவரத) 
சோர்வினை, பார்ப்பார்கண்‌ - (எதிர்‌) பார்ப்பா ரிடத்து, 
இல்‌ - உண்டாகாது. 

(௫ - து.) களவு கருதுவார்‌ அருளுடைய ராகார்‌. 

தமக்குரிய பொருளையும்‌ அறம்‌ ௫ அருள்‌ செய்து தவமாற்றி 
வீடுபெறுவமென்.று வர்தவர்‌, பின்னர்‌ பிறர்க்குரிய பொருளை வஞ்‌ 
சித்துக்கொள்ள அற்றம்‌ பார்த்தல்‌ அவர்‌ அறிவின்‌ மயக்கச்தாலன்‌்றி 
இல்லை. அத்துணை மயச்கமுடையார்‌ அறவறத்திற்குப்‌ பற்றுக்‌ 
கோடானது அருள்‌, என்றறிக த ஒழுகும்‌ தெளிவுடையராதல்‌ கூடா 
தென்பதாம்‌. 

களவு கரு அவார்‌ அருளுடையராகா சென்ற இது. (௫) 


ரேருடையருமாகார்‌ என்பது வருங்குறள்‌ 3 


௨௮௬. அளவின்க ணின்றொழுக லாற்றார்‌ களவின்கட்‌ 
கன்றிய காத லவர்‌. 


(இஃள்‌.) களவின்கண்‌ - களவு செய்தலின்‌ கண்ணே, 
கன்றிய காதலவர்‌ - மிகுச்த விருப்பமுடையவர்‌, அளவின்‌ 
கண்‌ - நியாயத்தின்‌ கண்ணே, நின்று ன்‌ நின்று கடகி 
தலை, ஆற்றார்‌ - செய்யமாட்டார்‌. 

(ஓ - து,) களவு கருதுவார்‌ கியாயகெறியில்‌ ஈடவார்‌. 

அளவாவஅ, ரேர்மை அல்லது நியாயம்‌, நியாயத்தின்‌ 
கண்ணே ஒழுகலாவ அ, பிரமாணங்களால்‌ நேர்மையாவ இது 
வெனத்‌ அணிர்து அவ்வழி யொழுகுதல்‌. ' ப 


அறவறம்‌] கள்ளாமை உ௮க 


களவு கரு௮வார்‌ ௮ளவறிக்‌ தொழுகா ரென்றதி௮. (௬) 


ஒழுகாமைக்கும்‌ காரணம்‌ கூறுவ வருங்குறள்‌ : 


௨.௮௭. களவேன்னுங்‌ காரறி வாண்மை யளவேன்னு 
மாற்றல்‌ பரிந்தார்க ணில்‌. 


(இ-ள்‌.) அளவு என்னும்‌ - நியாயம்‌ என்னும்‌, ஆற்‌ 
றல்‌ - பெருமையை, புரிக்தார்கண்‌ - விரும்பினாரிட க்‌, களவு 
ன்னும்‌ - களவு என்று சொல்லப்படுகின்‌ ற, கார்‌ அறிவு - 
இருண்ட அறிவினை; ஆண்மை - உடையரசதல்‌, இல்‌ - இல்லை, 

(௫ - து.) நியாயம்‌ விரும்பினார்‌ களவாடார்‌. 

இருண்ட அறிவாவது மயக்க அறிவு. மயக்க அறிவின்‌ 
காரரணத்தா லான களவென்னுங்‌ காரியத்தைக்‌ காரணம்‌ போலவும்‌, 
ஆற்றல்‌ என்னும்‌ காரியத்‌ திக்குக்‌ காரணமான அளவைக்‌ காரியம்‌ 
போலவுங்‌ கூறியது உபசாரவழக்கு. அளவு மயக்க மகற்றுவசாத 
வினால்‌ அஸ்‌ அடையார்‌ மயக்க அறிவின்‌ பயஞயெ களவுசெய்தல்‌ 
இல்லை யென்ச. 

களவு கருதுவார்‌ நியாயமுடைய ராகா சென்றஇழ. (௪) 

அவர்‌ வஞ்சமுடையராவ ரென்பது வருங்குறள்‌. ்‌ 


௨௮௮. அளவறிந்தார்‌ நெஞ்சத்‌ தறம்போல நிற்குங்‌ 
களவறிந்தார்‌ நெஞ்சிற்‌ கரவு. 


(இ-ள்‌) அளவு அறிந்தார்‌ - நியாயத்தைப்‌ பயின்‌ றவ 
ரது, கெஞ்சத்து - உள்ளத்தில்‌, அறம்போல - அறம்‌ (கிற்பது) 
போல, களவறிக்கார்‌ - களவைப்‌ பயின்றவரது, கெஞ்சில்‌ - 
உள்ளத்தில்‌, கரவு நிற்கும்‌ - வஞ்சனை நிற்கும்‌. 

(௫ - து.) களவு பயில்வார்‌ வஞ்ச உள்ளத்தாராவர்‌. 

களவும்‌ அறவும்‌ இருளும்‌ ஒளியும்‌ போல ஒருங்குநில்லா 
வென்பது இவை யைர்‌அ பாட்டானும்‌ பெறப்பட்டது, எனவே 
இவை களவு பயில்வார்‌ தன்மை கூறிய வாயின, (௮) 


+ 


௨௮௨ திருக்குறள்‌ [அறம்‌ 
அவர்க்கு ஐங்‌ கேடு கூறுவது வருங்குறள்‌. 


௨௮௦௯. அளவல்ல செய்தாங்கே வீவர்‌ களவல்ல 

மற்றைய தேற்றா தவர்‌. 

(இ-ள்‌.) களவல்ல - களவல்லாத, மற்றைய - பிற: 
வற்றை, தேற்றாதவர்‌ - அறியாதவர்‌, அளவல்ல - நியாய 
மல்லாதவற்றை, செய்து, ஆங்கே - அவ்வளவிலே, விவர்‌ .. 
அழிவர்‌. 

(இ - து.) களவு பயில்வார்‌ அறமல்லவற்றையே செய்து கெடு 
வார்‌. 

அளவல்லவாவன, கூட்டவிழைச்௪ி, புலாலுண்ணல்‌, பொய்மை: 
முதலியன, நல்லதொன்று மூணர்ந்து செய்யாரென்பார்‌ * ஆங்கே 
வீலர்‌? என்றார்‌. 

கள்வர்‌ கெடுமாறு கூறிய இச்‌ குறள்‌. (௯) 

அல்லார்‌ கன்மையுறுவ ரென்பது வருங்குறள்‌. 

௨௯ம௰. கள்வார்க்குத்‌ தள்ளு முயிர்நிலை கள்ளார்க்குத்‌.' 
தள்ளாது புத்தே ளுலகு. 

(இ-ள்‌.) கள்வார்க்கு - களவு பயில்வார்க்கு, உயிர்‌ 
நிலை - (தம்மின்‌ வேறல்லா த) உடம்பும்‌, தள்ளும்‌ - தவறும்‌ ; 
கள்ளார்க்கு - களவு கருதா,தவர்க்கு, புத்தேள்‌ உலகு - (நெடுச்‌ 
அரத்தகாகய) தேவருலகும்‌, தள்ளாது - சவருது. 

(௫ - து.) களவு செய்வார்‌ இருமையிலும்‌ துன்புறுவர்‌ ; களவு 
செய்யா தவர்‌ இருமையிலும்‌ இன்புறுவர்‌. 

உயிர்நிலை உடம்பாதல்‌ முன்னர்க்‌ (குறள்‌-௮௰, ௨௫௫) கூறப்‌: 
பட்டது. * உயிர்கிலயும்‌ ? “புத்தேளாலகும்‌' எனற்பால சிறப்பும்மை 
தொக்கு நின்றன. உடம்பு சவறுதலாவது, இன்பக்‌ தரத்தக்க 
உடம்பு அரசனாலும்‌ பிறராலும்‌ ஒறுக்கப்‌ பட்டுத்‌ துன்பழுறுதல்‌, 


புத்தேளு௦கு தவறாதாசலாவது, ைத்தற்கரிதெனும்தேவருலகு 
இடைத்தல்‌, 


[4 


அறவ்றம்‌] கள்ளாமை. ௨௮௩: 


இதனால்‌ இருவர்‌ பயனும்‌ தொகுத்‌ துரைச்சப்பட்டது, (௧௦): 

இவ்வதிகாரத்தில்‌ முதல்‌ இரண்டு குறள்களால்‌ களவின்‌ 
இழிவும்‌, அடுத்த இரண்டு குறள்களால்‌ களவு செய்தலின்‌ இமையும்‌,- 
அடுத்த சான்கு குறள்களால்‌ களவு செய்வார்‌ தன்மையும்‌, அடுத்த: 
குறளால்‌ களவு செய்வார்க்குறுங்‌ கேடும்‌, இறுதிச்‌ குறளால்‌” 
தொகுப்புரையும்‌ கூறப்பட்டன, 


௩ம்‌. வாய்மை 


அஃசாவ அ, மெய்ம்மை, இஃது பெரும்பான்மையுங்‌ கூட்ட 
விழைவம்‌ பொருள்விழைவம்‌ பற்றி நிகழ்வகாய பொய்ம்மையை 
விலக்கவின்‌, கூடா வொழுச்கங்‌ கள்ளாமைகளின்‌ பின்‌ வைக்கப்பட்‌ 
டது. எனவே, அதிகார இயைபு பெறப்பட்டது. 

இன்பமும்‌ பொருளும்‌ சார்பாக இயலும்‌ இல்லறத்திற்கு இது 
முற்ற முடிவ தரிதாதவின்‌, அறவறத்திற்கே சிறப்பின்‌ உரிய 
தாயிற்று. 

இவ்வதிகாரத்தில்‌, வாய்மையினது இலக்கணமும்‌, வாய்மை 
வழுவலின்‌ தீமையும்‌, வாய்மை வழுவாமையின்‌ நன்மையும்‌, வாய்மை 
யின்‌ , சிறப்பும்‌ முறையே கூறுவான்‌ வைத்த ஆசிரியர்‌ முதற்கண்‌ 
வாய்மையின திலக்கணங்‌ கூறுகின்றார்‌. 


௨௯௧. வாய்மை யேனப்படூவ தியாதெனின்‌ யாதொன் றந்‌ 
தீமை யிலாத சோலல்‌. 


(இ - ள்‌.) வாய்மை எனப்படுவது - மெய்ம்மை என்று 
| றப்பித்துச்‌ சொல்லப்படுவ அ, யாது எனின்‌ -யாஅ என்று 
வினாவினால்‌, (௮௮) தீமை - (பிறிதோர்‌ உயிர்க்குத்‌) இங்கு 
யாதொன்றும்‌ - ஒருசிறிதும்‌, இலாத - (கருதல்‌) இல்லாத 
(சொற்களை), சொலல்‌ - சொல்லுதல்‌, (என்கி. 

(இ - து.) வாய்மையாவஅ பிறிதோருயிர்க்குத்‌ இங்கு பயவாத 
சொற்களைச்‌ சொல்லுதல்‌. 

* அன்பினைந்‌ திணைக்‌ களவெனப்படுவது ? எனவரும்‌ இறைய 
னர்‌ களவியல்‌ முதற்‌ சூத்திரத்திற்‌ போந்த * எனப்படுவது * என்‌ 
னுஞ்‌ சொற்றெடர்க்கு ஆசிரியர்‌ நகீகீரனார்‌ உரைத்த உரைப்‌ பகுதி 
ஈண்டும்‌ பொருந்‌ தம்‌, அப்பகுதி வருமாறு : “எனப்படுவது என்றது 
எற்றிந்கோ எனின்‌, செய்யுளின்பத்தின்‌ பொருட்டு வந்த தென்னும்‌ 
ஒருவன்‌ ; அற்றன்‌௮, அதனான்‌ ஒரு பொருள்‌ உரைப்பன்‌ என்னும்‌ 
ஒருவன்‌. அதனான்‌ ஒரு பொருளுரைப்பான்‌ பக்கம்‌ வலியுடைச்‌.௮. 


வாய்மை ௨௮௫ 


்‌ அஃதியாதோ எனின்‌...... என்றற்குச்‌ சிறப்புடைச்‌ தென்றவாறு. 
£ ஊரெனப்படுவ அறையூர்‌ * என்றவிடத்துப்‌ பிறவும்‌ ஊருண்மை. 
சொல்லி அ௮வற்றுளெல்லாம்‌ உறையூர்‌ தெப்புடைமை சொல்லுப...௨ 
இது மேன்மக்களாற்‌ புகழப்பட்டு ஞானவொழுக்கத்தோ டொத்த 
இயல்பிற்‌ ராசலானும்‌ பழிபாவ மின்மையானும்‌ எனப்படுவதென்று: 
விசேடிக்கப்பட்ட த. 
£ திமையிலாத சொலல்‌ வாய்மை” எனவே, திமையுள்ளன 
திகழ்க்தனவாயினும்‌ சொல்லப்‌ படுவன வல்ல என்ப தாயிற்று, (௧) 
ஈன்மையுள்ளன திசமாசனவாயினும்‌ சொல்லப்படுமென்பது 
வருங்குறள்‌ : 


௨௯௨. பொய்ம்மையும்‌ வாய்மை யிடத்த புரைதீர்ந்த: 
நன்மை பயக்கு மெனின்‌. 


(இ-ள்‌.) புரை தீர்க்க - குற்றம்‌ நிங்யெ, ஈன்மை பயக்‌. 
கும்‌ எனின்‌ - ஈன்மையை(ப்‌ பிறர்க்கும்‌ தருமாயின்‌, 
பொய்ம்மையும்‌ - பொய்ம்மைச்‌ சொற்களும்‌, வாய்மை. 
யிடத்த - மெய்ம்மைச்‌ சொற்களைச்‌ சோச்தவையாம்‌. , 

(இ - து,) ஈன்மைதரும்‌ பொய்யும்‌ மெய்யேயாம்‌,. 

புசைதீர்ர்ச ஈன்மை பயக்கும்‌ பொய்ம்மையாவன சோயுற்றக்‌ 
இடைப்பா னொருவன்‌ சன்‌ நிலையை அயிர்க்‌ தத்‌ தன்னுழை நின்றாரை: 
உசாவின்‌, உண்மைநிலை கூறின்‌ அவன்‌ ரோய்‌ மிகுமென்தஞ்9 
அவர்‌ கூறும்‌ பொய்மமையும்‌ அவை போன்ற பிறவுமாம்‌. 

இவை யிரண்டு பாட்டாலும்‌ வாய்மையின்‌ இலக்கணம்‌ வரை 
யறுக்கப்பட்ட ௮. (௨). 


வாய்மை வழுவலின்‌ திமை கூறுவது வருங்குறள்‌ : 


௨௯௩. தன்னெஞ்‌ சறிவது போய்யற்க பொய்த்தபின்‌ 
தன்னேஞ்சே தன்னைச்‌ சுடும்‌. 


௨௮௬ திருக்குறன ப [அதம்‌ 


(இ-ள்‌.) (ஒருவன்‌) சன்‌ செஞ்சு அறிவது - தன்‌ 
உள்ளம்‌ அறிவதொன்றை, பொய்யற்க - (பிறர்‌ அறிக்தில 
சென்ற) பொய்யாதொழியக்‌ கடவன்‌) பொய்ச்தபின்‌ - 
பொய்த்தானாயின்‌, தன்‌ செஞ்சே - (அதனை அறிம்சு) தன்‌ 
உள்ளமே, தன்னைச்‌ எடும்‌ - (அப்பாவத்திற்குக்‌ கரியாய்‌ 
நின்று) தன்னைத்‌ அன்புறுச்தும்‌, : 

(இ - து) கெஞ்சாரப்‌ பொய்‌ சொன்னால்‌ அச்‌ நெஞ்சே அவனை 
அருத்தம்‌, 

நெஞ்சு கரியா தலை, 

கண்டவ ரில்லென வுலகச்து ஞணராதார்‌ 
தங்காது தகைவின்றித்‌ தாஞ்செய்யும்‌ வினைகளுள்‌ 
நெஞ்சறிர்த கொடியவை மறைப்பவு மறையாவாம்‌ 
கெஞ்சத்திற்‌ குறுகிய கரியில்லை யாகவின்‌ ? 
சான வருங்‌ கலி (ஐர் சாவது நெய்தல்‌-௮) யானு முணர்க. 

வாய்மை வழுவலின்‌ தீமை கூறிய திக்‌ குறள்‌, (௩) 

வாய்மை வழுவாமையின்‌ ஈன்மை கூறுவன வரும்‌ நான்கு 


-குதள்ஏள்‌ 2 


௨௬௯௪. உள்ளத்தாற்‌ பொய்யா தோழுகி லைகத்தா 
ருள்ளத்து ளேல்லா முளன்‌. 


(இ-ள்‌.) உள்ளத்தால்‌ - (கன்‌) உள்ளத்திற்கு ஏற்ப, 
பொய்யாது - பொய்‌ கூறாத, ஓழுனை - (ஒருவன்‌) ஒழுகுவா 
அயின்‌, (அவன்‌) உலகத்தார்‌ - உயரப்‌ சார்‌, உள்ளத்துள்‌ 
அல்லாம்‌ - உள்ள த்நின்கண்‌ எல்லாம்‌, உளன்‌ - உளனாம்‌. 

(இ. து.) வாய்மை வழுவானை உலகம்‌ போற்றும்‌, 

உள்ளத்திற்கு எனற்பாலது உள்ளத்தால்‌ என நின்றது 
வேற்றுமை மயக்கம்‌, பொய்‌ கூறாகொழுகலாவது வாய்மை 


வழுவா தொழுகல்‌, 


அறவிறம்‌] வாய்மை ௨௮௪ 


வாய்மை வழுவான்‌ போற்றப்படுவான்‌ என்றதிது. (௪) 


தலைமைப்‌ படுவான்‌ என்பது வருங்‌ குறள்‌ ; 


௨௯ ௫ மனத்தொடு வாய்மை மொழியிற்‌ றவத்தொடு 
தானஞ்செய்‌ வாரிற்‌ றலை. 


(இ-ள்‌.) (ஒருவன்‌) மனச்தொடு..சன்‌ மனத்தோடு 
'பொருக்க, வாய்மை மொழியின்‌ - வாய்மையைச்‌ சொல்வா 
னாயின்‌, (அவன்‌) சவச்கொடு கானம்‌ செய்வாரின்‌ - தவமும்‌ 
கானமும்‌ ஒருங்கு செய்வாரினும்‌, தலை - கிறப்புடையன்‌. 

(ஓ - து.) வாய்மை வழுவாதவன்‌ சானமும்‌ தவமும்‌ செய்‌ 
வாரினும்‌ சிறந்‌ தவன்‌, 

மனத்தொடு வாய்மை மொழிதலாவது, நெஞ்சறியப்‌, பொய்‌ 
“சொல்லாமை, தானமுர்‌ தவமும்‌ புறமாகிய மெய்யாலா மாதலின்‌ 
அகமாயெ மனத்தொடு பட்ட வாய்மை அவற்றினும்‌ சிறப்புடைய 
தாயிற்று. 4 

வாய்மை வழுவாமை சிறப்பா மென்றதிஅ. (௫) 


புகழுமா மென்பது வருங்குறள்‌ ; 


௨௯௬. போய்யாமை யன்ன புகழில்லை யேய்யாமை 
யேல்லா வறமுக்‌ தரும்‌. 


(இ-ள்‌,) (ஒருவனுக்கு இம்மைக்கு) பொய்யரமை 
அன்ன - பொய்யாமையை ஓத்த, புகழ்‌ இல்லை - புகழ்க்கார 
ணம்‌ இல்லை ; (மறுமைக்கு) எய்யாமை - வருந்தாமல்‌, எல்லா 
அறமும்‌ - எல்லா அறங்களையும்‌, தரும்‌ - (அப்பொய்யாமை 
கானே) கொடுக்கும்‌. . 

(௫ - து. வாய்மைவழுவாமை புகழையும்‌ அறத்தையும்‌ திரும்‌, 
புகழ்‌ என்னும்‌ காரியப்‌ பெயர்‌, தன்‌ காரணமா இலய 


யாமைக்‌ காதவின்‌ ஆகுபெயர்‌, எய்யாமை என்பது மையிற்று 


௨௮௮ திருக்குறள்‌ ்‌ [றம்‌ 


வினையெச்சம்‌, எய்யாமை யெல்லா வறமூச்‌ தருதலாவ ௮, இல்லற. 
மும்‌ அறவறமும்‌ மெய்வருச்சாமற்‌ கைகூடல்‌, 
வாய்மை வழுவாமை எல்லா அறமுர்‌ தருமென்றதிக. (௬) 
வாய்மை வழுவிற்‌ பிறவறங்கள்‌ பயன்படா என்பத வருங்‌: 
குறள்‌ ; 
௨௯௭. பொய்யாமை பொய்யாமை யாற்றி னறம்பிற 
செய்யாமை செய்யாமை நன்ற. 


(இ ள்‌.) பொய்யாமை - பொய்யாமை (யென்னும்‌: 
அறத்தை), பொய்யாமை ஆற்றின்‌ -பொய்யாமற்‌ செய்தால்‌, 
பிற அறம்‌ - பிற அறங்களை, செய்யாமை - செய்யாமையாகய' 
குறைவை, செய்யாமை - செய்யாதிருக்தமை, ஈன்று - ஈன்‌ 
மையாம்‌, 

(௫ - து.) வாய்மை வழுவா வழியே பிற அறங்கள்‌ பயன்‌ 
படும்‌, து 

எனவே, வாய்மை யொழிய ஏனையறங்களை தீ சுவரு செய்யி 
னும்‌ அவை பயன்படா என்பதாயிற்று, 

இனி இதற்கு ஆசிரியர்‌ பரிமேலழகர்‌, * ஒருவன்‌ க்கக்‌ 
யையே பொய்யாமையையே செய்ய வல்லனாயின்‌, அவன்‌ பிற. 
வறங்களை ச்‌ செய்யாமையே செய்யாமையே ஈன்‌ ஐ " எனப்‌ பொருளு 
ரைத்து மேலதைப்‌ பிறர்மதமாகள்‌ கூறிச்‌ சென்றார்‌. அவர்‌ கொண்ட 
பொருட்கு வாய்மையுடையார்‌ பிறவறங்களைச்‌ செய்தல்‌ திதென 
வாதலின்‌ அது பொருச்துமாறு காண்டிலேம்‌, 

இவை நான்கு பாட்டானும்‌, வாய்மை வழுவாமையின்‌ 
ஈன்மை கூறப்பட்ட து, (எ) 


வாய்மையின்‌ சிறப்புச்‌ கூறுவன வரும்‌ மூன்று குறள்கள்‌ : 


௨௯௮. புறந்தூய்மை நீரா னமையு மகந்தூய்மை 
வாய்மையாற்‌ காணப்‌ படும்‌. 


அறவறம்‌] வாய்மை ௨௮௯ 


(இ-ள்‌.) (ஒருவனுக்கு) புறம்‌ தூய்மை - உடம்பு தாய 
தாம்‌ தன்மை, நீரான்‌ அமையும்‌ - நீராலே உண்டாகும்‌; 
(அதபோல) அகம்‌ தூய்மை - உள்ளம்‌ தூயதாம்‌ தன்மை, 
வாய்மையால்‌ - மெய்ம்மையினாலே, காணப்படும்‌ - (உண்டா 
கக்‌) காணப்படும்‌, 

(௫- து,) உடலை நீர்‌ ௪த்தப்படுத்துசல்போல, உள்ளத்தை 
வாய்மை சுத்தப்படுத்தும்‌. 

புறச்‌ அய்தாதற்கு நீரல்லது வேறு காரணம்‌ இல்லாதவாறு 
போல, அகர்‌ 'அாயதாவதற்கு வாய்மையல்லது காரணம்‌ இல்லை 
யென்றவாராயிற்று. புதர்தூய்மை யிதனானாம்‌, அகர்‌ தாய்மை யிசஞா 
னாம்‌ என இரண்டுமாமாஅ கூறவே அறவியர்க்கு இரண்டும்‌ வேண்டும்‌ 
என்பதும்‌ பெற்றாம்‌, இக்‌ குறட்கருத்தைத்‌ தழுவிப்‌ பிற்காலத்து 
அல்‌ செய்தாரும்‌ * வாய்மையா லகர்‌ தாய்மையா மற்றிலை புறச்தைச்‌.. 
அய்மை செய்வது நீரலாம்‌ சொல்லின்‌ வேறுளதோ” என்றார்‌. 

வாய்மை மனமாசகற்றும்‌ என்ற திக்‌ குறள்‌, (௮) 


மன இருளகற்று மென்பது வருங்குறள்‌ :” 


௨௯௯. எல்லா விளக்கும்‌ விளக்கல்ல சான்றோர்க்குப்‌ 
போய்யா விளக்கே விளக்கு. 


(இ-ள்‌.) சான்றோர்க்கு - (அறிவறமாதிய வற்றால்‌) 
நிறைந்‌ தவர்க்கு, எல்லா விளக்கும்‌ - (புறவிருள்‌ போக்கும்‌) 
விளக்குகள்‌ எல்லாம்‌, விளக்கு அல்ல - விளக்காகா ; (அக 
விருள்‌ அகற்றும்‌) பொய்யா விளக்கே - பொய்யாமையாயெ 
விளக்கே, விளக்கு - விளக்காம்‌. 

(௫ - து.) சான்றோர்க்கு வாய்மையே விளக்கு, 

புறவிருள்‌ கடியும்‌ விளச்சாவன, ஞாயிறும்‌ தங்களும்‌ இயு 
மணியு முதலாயின. ௮௧ இருளாவது அறியாமை, 

இனி, : இதற்குச்‌ கல்வி மூதலியவற்றான்‌ வரும்‌ விளக்கமெல்‌ 
லாம்‌ விளச்கமல்ல ; வாய்மையான்‌ வரும்‌ விளக்கமே விளச்கமென்‌ 
அரைப்பாரு முளர்‌, 

19 


௨௯ ' திருக்குறள்‌ 


பொய்யாத விளக்கம்‌ எனற்பாலது பொய்யா விளக்கமெனக்‌ 
குறைர்‌ து நின்றது ; இது கூடாவொழுக்கம்‌ கொல்லாவிரதம்‌ என்‌ 
பன போலப்‌ பண்புத்தொகைப்‌ பொருட்டாய்‌ வந்த பெயரெச்சம்‌. 

வாய்மை விஎக்‌ூற்‌ சிறந்த தென்ற இத. (௧) 

அறத்திற்‌ சிறந்த தென்பது வருங்குறள்‌ : 

௩௦௦. யாமெய்யாக்‌ கண்டவற்று ளில்லை யேனை த்தொன்றும்‌ 
வாய்மையி னல்ல பிற. 

(இ-ள்‌.) யாம்‌-- , மெய்யாக்‌ கண்டவற்றுள்‌ - மெய்ந்‌ 
அல்களாகக்‌ கண்ட நூல்களுள்‌; எனைத்தொன்றும்‌ ஃ யா 
தொரு தன்மையானும்‌, வாய்மையின்‌ - வரய்மையினும்‌, 
நல்ல'- சிறக்கன (வாகச்‌ சொல்லப்பட்ட), பிற - வேறு 
(அறங்கள்‌), இல்லை --, 

(இ - து.) வாய்மையிற்‌ சறக்த அறமில்லை. 

மெய்யுணர்த்‌தும்‌ நூல்கள்‌ மெய்‌ எனப்பட்டன. அவையாவன: 
அறிவு நூல்கள்‌. “அவை பிறதிறத்தாற்‌ றம்மூள்‌ வேறுபடினும்‌ 
வாய்மையின்‌ ெப்புணர்த்துக்‌ திறத்தின்‌ வேறுபடாவென்பசாம்‌. 

இவ்‌ வதிகாரத்தில்‌, முதல்‌ இரண்டு குறள்களால்‌ வாய்மையின்‌ 
இலக்கணமும்‌, அடுத்த குறளால்‌ வாய்மை வழுவவின்‌ திமையும்‌, 
அடுத்த நான்கு குறள்களால்‌ வாய்மை வழுவாமையின்‌ சன்மையும்‌, 
இறுதி மூன்று குறள்களால்‌ வாய்மையின்‌ இறப்பும்‌ கூறப்பட்டன. 


௩௧. வேகுளாமை 


அஃதாவது இனங்‌ கொள்ளாமை. சினங்‌ கொள்ளுதல்‌ தாம்‌ 
அன்புற்ற வழியன்றே ? இன்பத்தைப்‌ பொறுத்தல்‌ தவப்‌ பகுதி 
யாயிற்று. ஆதலின்‌, தவநெறி நின்றார்‌ பிறரால்‌ தமக்குண்டான 
அன்பத்சைப்‌ : பொருது அப்‌ பிறர்மீது  னெங்கொள்ளுதல்‌ 
ஒவ்வா சாயிற்று, அன்றியும்‌,  * குணமென்னுங்‌ குன்றேறி 
கின்றார்‌. வெகுளி, கணமேயுங்‌ சாத்த லரிது” (தறள்‌ - ௨௯) 
என்பவாசலான்‌, அவரான்‌ வெகுளப்பட்டார்‌ கெடுதல்‌ உளதாயிற்னு, 
தவகெறி நின்றார்க்குப்‌ பிறவுயிர்கண்மாட்‌ டருளுடைமையும்‌ 
இன்றியமையாத தாயிற்று, ஆகவே, பிறவயிர்க்குச்‌ கேடு பயக்கும்‌ 
வெகுளியைச்‌ செய்தல்‌ அருளுடைமைக்கு மாறாய்‌ அவர்க்கு ஒவ்வா 
தாயிற்று. இங்கனம்‌ இவ்‌ விருவாற்றானும்‌, தவத்திற்‌ குருவாகிய 
உற்ற ரோய்‌ ரோன்றல்‌ ; உயிர்ச்தறுகண்‌ செய்யாமை £ (குறள்‌ - 
௨௬௧) என்னும்‌ இரண்டுங்‌ கெடுதலின்‌ அறவறத்தார்க்கு வெகுளுதல்‌ 
கூடாதாயிற்று, ள்‌ 

இல்லறைத்தார்க்காயின்‌ ஓரொருகால்‌ சனவயப்‌ படுதல்‌ மறநிலை 
யறத்தொடுபட்‌ டமையும்‌, இழைமாட்ரியும்‌ படைச்செருக்கு 
மெல்லாம்‌ வெகுளி விரவா சாதல்‌ அரிதன்றே, 

யாதொன்றந்‌ திமைமிலாத சொலல்‌ ? ஆயெது வாய்மையே 
யன்றி வெகுளாமையு மாதவின்‌ இத வாய்மையின்‌ "பின்‌ வைக்கப்‌ 


பட்டது, 


இவ்‌ வதிகாரத்தில்‌, வெகுளாமைக்‌ டெமும்‌, வெகுளவின்‌ 
இங்கும்‌, வெகுள்வார்‌ உறும்‌ இங்கும்‌, வெகுளாமையின்‌ ஈன்மையும்‌, 
'வெகுளாதார்ச்குனு ஈன்மையும்‌, தொகுப்புரையும்‌ முறையே கூறு 
வான்‌ வைத்த ஆசிரியர்‌ முதற்கண்‌ வெகுளாமைக்கு இடல்‌ கூறு 
கின்றார்‌. 


௩௦௧. சேல்லிடத்துக்‌ காப்பான்‌ சினங்காப்பா னல்லிடத்துக்‌ 
காக்கினேன்‌ காவாக்கா லென்‌. 


௨௯௨ திருக்குறள்‌ [அறம்‌ 


(இ-ள்‌.) செல்‌ இடத்து - (தன்‌ சினம்‌) பலிக்குமிடத் த, 
காப்பான்‌ - (அச்‌ சினம்‌ எழாமல்‌) தடுப்பவனே, சினம்‌ காப்‌ 
பான்‌ - னெத்தைத்‌ தடுக்க வல்லவனாவான்‌ ; அல்‌ இடத்து - 
(தன்‌ னம்‌) பலியாத இடத்தில்‌, காக்கின்‌ என்‌ - காத்தால்‌ 
என்ன, காவாக்கால்‌ என்‌ - காவாவிட்டால்‌ என்ன? 

(௫ - து.) தன்னினும்‌ மெலியாரைச்‌ சனவாதவனே வெகு 
ளாமை என்னும்‌ அறத்தைச்‌ செய்பவ னாவான்‌. 

செல்லிடம்‌ அல்லிடம்‌ என்றது தவத்தான்‌ தன்னின்‌ மெலி 
யாரையும்‌ வலியாரையும்‌, பிறர்க்குத்‌ இங்கு பயத்தல்‌ கருதியன்றே 
வெகுளி விலக்கப்பட்ட அ. தன்னின்‌ வலியார்மாட்டுச்‌ செய்த 
வெகுளி அவர்க்குத்‌ தீங்கு பயத்தல்‌ இன்மையின்‌ ஆண்டு வெகுளி 
செய்யாவழியும்‌ அறனில்லே யென்பார்‌ * காச்கனென்‌ காவாக்‌ 
காலென்‌ ' என்றார்‌. 

இத வெகுளாமைக்கு இடங்‌ கூறியது. (க) 

வெகுளவின்‌ ங்கு கூறுவன வரு மூன்று குறள்கள்‌. 


௩௦௨. செல்லா விடத்துச்‌ சினந்தீது செல்லிடத்து 
மில்லதனிற்‌ நீய பிற. 


(இ-ள்‌.) செல்லாவிடத்து - தன்னின்‌ வலியார்‌ மாட்டு, 
சனம்‌ - (ஒருவன்‌ செய்யும்‌) வெகுளி, தீது - (அவனுக்கே) 
இதாம்‌ ; செல்லிடத்தும்‌ - தன்னின்‌ எளியார்‌ மாட்டு வெகுளி 
செய்யினும்‌, அதனின்‌ தீய - அதனினும்‌ தீமையாவன, பிற 
இல்‌ - வேறு இல்லை. 

(௫ - து.) வலியார்‌ மாட்டுச்‌ செய்யும்‌ வெகுளி தனக்கே தீமை 
பயக்கும்‌ ; மெலியார்‌ மாட்டுச்‌ செய்யும்‌ வெகுளி அதனினும்‌ மிக்க 
திமையைப்‌ பயக்கும்‌. 

வலியார்மாட்டு வெகுளி செய்தலால்‌ வரும்‌ திமை இம்மைச்‌ 
கண்‌ சேருவதே ; மெலியார்மாட்டு : வெகுளி செய்தலால்‌ வரும்‌ 


தூறவறம்‌] வெகுளாமை ௨௯௩ 


இமையோ இம்மைக்கட்‌ பழியும்‌ மறுமைக்கட்‌ பாவமும்‌ ஆதலின்‌ 
£ இல்லதனிற்‌ நீய பிற? என்றார்‌. எனவே வெகுளி யாண்டு 
மாகா சென்பதாயிற்று, இச்‌ கருத்தானே பிற்சாலத்துச்‌ சான்‌ 
மோரும்‌, 
பெரியவர்‌ தம்மைக்‌ காய்ந்தான்‌ 
பிறங்கல்கல்‌ வியசோ லொப்பான்‌ ; 
புரிவன புரியப்‌ பட்டுப்‌ 
புலம்புவ னொத்தார்க்‌ சாய்ந்தான்‌ ; 
எரிகர கதனில்‌ வீழ்வன்‌ 
இழிச்தவர்ச்‌ கரய்ர்தா£ னென்றால்‌ 
ஒருவர்தம்‌ மிடத்அுஞ்‌ சீற்றம்‌ 
உருமையே ஈன்று மாதோ * 


என்று கூறுவாராயினர்‌. 


வெகுளாமைச்‌ சிடங்‌ கூறிய மேற்குதளோ டிதற்குள்ள இயைபு 
காண்க, (௨) 

வெகுளியின்‌ பயன்‌ அளவால்‌ ல கூறிய இக்குறள்‌. 

பயன்‌ அளவால்‌ வேறுபடினும்‌ தன்மையால்‌ வேறுபடுவ தில்லை 
யென்பது வருங்குறள்‌ : ்‌ 


௩௦௩. மறத்தல்‌ வெகுளியை யார்மாட்டூக்‌ தீய 
பிறத்த லதனான்‌ வரும்‌. 


(இ-ள்‌.) யார்மாட்டும்‌ . (வலியார்‌, மெலியார்‌, ஒப்பார்‌) 
யாரிடத்தும்‌, வெகுளியை - வெகுளி செய்தலை, மறத்தல்‌ - 
நினைத்தலும்‌ ஒழிக; இய பிறத்தல்‌ - தீயனவெல்லாம்‌ உள 
வாதல்‌, அதனான்‌ வரும்‌ - (வெகுளி கருதும்‌) அதனால்‌ வரும்‌ 
(ஆகலான்‌). 

(இ - து.) எக்காலத்தும்‌ யாரிடத்தும்‌ வெகுளிசெய்ய நினைப்‌ 
பதும்‌ இமை பயக்கும்‌, 


௨௬௪...” - இருக்குறள்‌ [அறம்‌ 


மறத்தல்‌ என்பது வியங்கோள்‌. * ஈன்றிமறப்பது ஈன்றன்று 
ஈன்றல்லஃ,சன்றே மறப்பது ஈன்று? (தறள்‌-௧௦௮) என இல்லறத்‌. 
தார்க்கே விதிக்கப்பட்டமையின்‌ அறவறத்தார்க்கு வெகுளியை மறத்‌ 
தல்‌ இன்றியமையாத தாயிற்று. 

வெகுளி தீய பயக்கு மென்ற இது, (௩) 

அத்‌ திய இவை யென்ப வருங்குறள்‌ : 


௩௦௪.  நகையு முவகையுங்‌ கொல்லுஞ்‌ சினத்திற்‌ 
பகையு முளவோ பிற. 


(இ-ள்‌.) ஈகையும்‌ உவகையும்‌ - (அருளான்‌ உள 
வாகிய) முகத்தின்கண்‌ ஈகையினையும்‌ அகத்தின்௧கண்‌ உவகை 
யினையும்‌, கொல்லும்‌ இனத்தின்‌ - அழிக்கும்‌ இயல்புடைய 
சினத்தைப்போல, பிற பகையும்‌ - வேறு பகைகளும்‌, 
உளவோ - (அறவோர்க்கு) உண்டோ 2 (இல்லை.) 

(௫ - து.) லெகுளி அருளையழிக்கும்‌ ; முசமலர்ச்சியை ஒழிக்‌ 
கும்‌; உவகையைக்‌ கெடுக்கும்‌! அதனினும்‌ கொடிய பகை அற 
வோர்க்கு வேறில்லை, 

அறவியர்க்குப்‌ புறப்பகை இல்லையாயினும்‌, உட்பகையாய்‌ 
நின்று அருள்‌ முதலியவற்றை அழித்துப்‌ பிறவித்‌ அன்பத்தையும்‌ 
தருதலின்‌, அவர்க்குச்‌ னத்தின்‌ மிக்க பகை இல்லையாயிற்று. 

இவை மூன்று பாட்டானும்‌ வெகுளிய தங்கு கூறப்பட்ட து. 

வெகுள்வார்க்கு அம்‌ இங்கு கூறுவன வரும்‌ மூன்று குறள்கள்‌ : 

௩௦௫. தன்னைத்தான்‌ காக்கிற்‌ சினங்காக்க காவாக்காற்‌ 

றன்னையே கொல்லுஞ்‌ சினம்‌. 

(இ-ள்‌.) (துறவியான ஒருவன்‌) தன்னைத்‌ தான காக்‌ 
கின்‌ - தன்னைச்‌ தானே (அன்பமெய்தாமற்‌) காக்க விரும்பினா 


ஒயின்‌, சனம்‌ காக்க - சனம்‌ (என்னும்‌ உட்பகை உள்‌ 


துறவறம்‌] வெகுளாமை ௨௯௫ 


ளெழாமல்‌) காக்கக்‌ கடவன்‌ ; காவாக்கால்‌ - காவானாயின்‌, 
சினம்‌ - அச்‌ சனம்‌, தன்னையே கொல்லும்‌ --. 
. (௫ - து.) தன்னுள்‌ எழுந்த சனம்‌ தன்னையே கொல்லும்‌, 

தன்னையே கொல்லுசலாவது, தன்‌ உயிர்‌ வீடுபெறுதலை 

அழித்தல்‌, மேலைக்‌ குறளில்‌ செம்‌ தன்‌ அணையை அழிக்கும்‌ எனக்‌ 

கூறி ஈண்டுத்‌ தன்னையும்‌ அழிக்கு மென்ற இயைபு காண்க, 
அணையையுர்‌ தன்னையும்‌ னெமழிக்கு மென்ற திது. (௫) 
இனத்தையும்‌ அழிக்கு மென்பது வருங்குறள்‌ : 


௩௦௬. சினமேன்னுஞ்‌ சேர்ந்தாரைக்‌ கொல்லி மின 
மேமப்‌ புணையைச்‌ சுடும்‌. [மென்னு 


(இ-ள்‌.) சினம்‌ என்னும்‌ - சினம்‌ என்று சொல்லப்‌ 
படும்‌, சேர்ந்தாரைக்‌ கொல்லி - சேர்ர்தாரைக்‌ கொல்லும்‌ 
நெருப்பு, (தன்னைச்‌ சேர்ந்தராரையே யன்றி) இனமென்னும்‌- 
(அவர்க்கு) இனமாஃய, ஏமப்‌ புணையை - கர்வற்‌ கலத்தையும்‌, 
சுடும்‌. 

(இ - து.) னெம்‌ தனக்கு இடமானவரையும்‌ அவர்க்குத்‌ துணை 
யான அருள்‌ முதலிய வற்றையுமேயன்றி அவர்க்குக்‌ காவலாய 
மைந்த பெரியோர்‌ ஈல்லுரையையும்‌ அழிக்கும்‌, 

பொருளின்‌ தொழிலாகக்‌ கூறப்பட்ட “சுடும்‌? என்னும்‌ வினைப்‌ 
பண்பாலும்‌, உவமமாய்‌ நின்ற சேர்ச்‌ சாரைச்‌ கொல்லி என்னும்‌ 
சொற்றொடரிற்‌ பெறக்கிடச்‌ கும்வினைப்‌ பண்பாலும்‌ சேர்ச்தாரைக்‌ 
கொல்லி என்றது ரெருப்பாதல்‌ பெறும்‌. சேர்ச்சாரைக்‌ சொல்லி 
யாவது தான்‌ சேர்ந்த விடத்தைக்‌ கொல்லுச்‌ தொழில அ என்றவாறு. 
எனவே, இச்‌ சொற்றொடர்‌ ஒருசொல்‌ நீர்மைத்தாய்க்‌ காரணப்‌ 
பெயராயிற்று, *சேர்ந்தாரை” என ஒரு பாலின்மேல்‌ வைத்துக்‌ 
கூறினாராயினும்‌ ஒருமொழியொழி தன்‌ இனங்கொளற்‌ குரித்தாத 
லால்‌ ஏனைப்‌ பாலுங்‌ கொள்ளப்படும்‌, 


௨௯௬ திருக்குறள்‌ [அறம்‌ 


“சினம்‌, இனமென்னும்‌ ஏமப்புணையைச்‌ சூடும்‌ ? என்றாலே கரு 
திய பொருள்‌ பயக்கும்‌, 1 சனம்‌ என்னும்‌ சேர்ச்சாரைச்‌ கொல்லி” 
என மிகைபடக்‌ கூறியது, நெருப்பு சேர்க்சாரையே கொல்லும்‌; 
சனம்‌ சேராதாரையுங்‌ கொல்லும்‌ எனத்‌ தாம்‌ வேண்டியது 
முடித்தற்கு. ஈண்டு இனமென்ற௮, தம்மினும்‌ தவஞானங்களான்‌ 
மிகுந்து தமக்கு உறுதி பயக்கும்‌ ஈன்மதி புகட்டுவாரை, வெகுளி 
யின்‌ தீமையை அறிவுறுத்தி அவரை அதனின்று மீட்கச்‌ தச்சுவர்‌ 
அவராதலின்‌ அவர்‌ ஏமப்புணை போல்வா ராயினர்‌. ஆயினும்‌ அவர்‌ 
கூறும்‌ ஈல்லுரையெல்லாம்‌ வெகுண்டார்‌ செவியில்‌ ஏறாவாகலின்‌, 
அவ்‌ வேமப்‌ புணையும்‌ வெகுண்டார்க்குப்‌ பயன்படுதல்‌ இல்லை 
யென்பார்‌ * ஏமப்புணேயைச்‌ எடும்‌? என்றார்‌, உருவகரோக்டிச்‌ 
டும்‌. என்றாராயினும்‌ கெடுக்கும்‌ அல்லது அசற்றும்‌ என்பது 
பொருளாகச்‌ கொள்க, 

கல்லுரை கூறும்‌ பெரியாரைப்‌ புணை என்ற ஏகதேச உரு 
வகத்தால்‌, அவர்‌ பிறவிக்கடலை மீச்தி வீடென்னுல்‌ கரைசோ 
'விழைவாரை வீடுசேர்க்க வல்ல பெரியா ரென்க. இனம்‌ அவர்‌ 
அணையை அகற்றும்‌ எனவே, ௮37 தனக்டெர்‌ தந்தவனைப்‌ பிறவிக்‌ 
கடலுள்‌ விழ்த்து அவனை எடுக்க வல்லாரையும்‌ எடுக்க வொட்டா 
தகற்து மென்பது பெற்றாம்‌. 

வெகுள்வார்‌ பல்லாற்றானும்‌ திங்குறுவ ரென்றதி ௮. (௬) 

தீங்குறு, சல்‌ தவறுதல்‌ இல்லை யென்பது வருங்குதள்‌ : 
௩௦௭. சினத்தைப்‌ போருளேன்‌ று கொண்டவன்‌ கேட 

நிலத்தறைந்தான்‌ கைபிழையா தற்று, 

(இ-ள்‌.) னெத்தை - வெகுளியை, பொருள்‌ என்று 
(தன்‌ ஆற்றல்‌ உணர்த்துவ தொரு) குணமென்று, கொண்‌ 
டவன்‌ - (கருதி அதைத்‌ தன்னிடத்தே) கொண்டவன்‌, கேடுஃ 
கெடுதல்‌, நிலத்து அறைந்தான்‌ - (சன்‌ கைவன்மை உணர்ச்‌ 
அவமென்று கருதி) நிலத்தை அறைர்தவன அ, கை- கையா 
னது, பிழையாதற்று - (கெடுதல்‌) தவரு கவாறு (கவர). 


அறவறரம்‌] வெகுளாமை ௨௯௭ 


(௫ - து.) வெகுளீசெய்வார்‌ தவறா ௮ கெடுவர்‌, 

ஈண்டுச்‌ குணம்‌ பொருளெனப்பட்ட அ. பிழையாததற்று 
எனற்பாலது பிழையாதற்று எனக்‌ குறைச்‌ அ நின்றது. 

இவை மூன்று பாட்டானும்‌ வெகுள்வார்‌ இங்குறுதல்‌ கூறப்‌ 
பட்டது. (௪) 

வெகுளாமையின்‌ ஈன்மை கூறுவது வருங்குறள்‌ : 


௩௦௮. இணரேரி தோய்வன்ன வின்னா செயினும்‌ 
புணரின்‌ வேகுளாமை ஈன்ற. 


(இ-ள்‌.) இணர்‌- பல சுடர்ககசையுடைய, எரி - (பெரு) 
நெருப்பு, தோய்வன்ன - (தன்மீது வக) படிதலை யொத்த, 
இன்னா - துன்பங்களை செயினும்‌ - (தனக்கு ஒருவன்‌) 
செய்தாலும்‌, வெகுளாமை புணரின்‌ - (அவனைச்‌) சீனவாமை 
கூடுமாயின்‌, ஈன்று - (அத) நன்மையாம்‌. 

இணர்‌ - கொத்து, இன்னாமையின்‌ மிகுதி தோன்ற * இண 
ரெரி யன்ன வின்னா? என்றார்‌. முற்றத்‌ தூறச்ச முனிவரே யாயினும்‌ 
பொறுக்கக்‌ கூடாத அளவு அன்புறத்தப்படின்‌ வெகுள்வர்‌ என்பது 
தோன்றப்‌ “புணரின்‌? என்றார்‌. இக்‌ கருத்தானே முன்னும்‌ குண 
மென்னுங்‌ குன்றேறி நின்றார்‌ வெகுளி-கணமேயும்‌' என்றார்‌. 

வெகுளி செய்யாமையின்‌ ஈன்மை கூறிய இது, ' (௮) 

வெகுளி செய்யார்க்குலும்‌ உன்மை கூறுவது வருங்குறள்‌: 


௩௦௯. உள்ளிய வெல்லா முடனேய்து முள்ளத்தா 

லுள்ளான்‌ வெகுளி யேனின்‌. 

(இ-ள்‌.) (தவஞ்‌ செய்பவன்‌) உள்ளத்தால்‌ - (தன) 
மனத்தில்‌, வெகுளி - னெத்தை, உள்ளான்‌ எனின்‌ - (ஒரு 
காலும்‌) நினையானாயின்‌, உள்ளிய எல்லாம்‌ - (அவன்‌, தான்‌) 
கருதிய பேறுகள்‌ அனைத்தையும்‌, உடன்‌ எய்தும்‌ - ஒருங்கே 
பெறுவான்‌. 


௨௧௮ திருக்குறள்‌ [அறம்‌ 


(௫ - து.) வெகுளியை மனத்தாலும்‌ நினையாதவர்‌ எண்ணிய: 
பேறெல்லாம்‌ ஒருங்கடைவர்‌, 

ஈ உள்ளத்தால்‌ £ என்னும்‌ விதப்புக்‌ ளெவிக்கு * உள்ளத்தா 
லுள்ளலும்‌ சீதே” (தறன்‌ - ௨௮௨) என்றவழி உசைத்தாங்கு 
உரைத்துக்கொள்க. ஒன்றை ஒருவன்‌ உள்ளா னாதல்‌, அதற்கு. 
மாறாயெ பிறிதொன்றை உள்ளுதலா னன்றி ஆகாது. ஆகவே, 
வெகுளி உள்ளா னாதல்‌, அதற்கு மாறான அருள்‌ முதலியவற்றை: 
இடைவிடாது உள்ளுசலானா மென்க. தவத்தால்‌ * வேண்டிய 
வேண்டியாங்‌ செய்தல்‌ (குறள்‌ - ௨௬டு) ஆமாகலின்‌, அது 
முடிக்கும்‌ வெருளாமையால்‌, *உள்ளியவெல்லாம்‌ உடனெய்தும்‌ * 
என்க. 

வெகுளி செய்யா தார்‌ ஈன்மையு அதல்‌ கூறிய திஅ. (௯) 

அவர்‌ நன்மையும்‌ ஏனையார்‌ தீமையும்‌ தொகுத்துச்‌ கூறுவது 
வருங்குறள்‌; 


௩௧௦. இறந்தா ரிறந்தா ரனையர்‌ சினத்தைத்‌ 
துறந்தார்‌ துறந்தார்‌ துணை. 


(இ-ள்‌.) (சனச்தை) - சினத்தின்‌ கண்ணே, இறர்‌ 
தார்‌- மிகுந்தவர்‌, இறந்தார்‌ அனையர்‌ - (உயிருடையராயி னும்‌) 
செத்தாரோ டொப்பர்‌ ; ரினத்தைத்‌ துறந்தார்‌ - னெத்தை 
விட்டவர்‌, துறந்தார்‌ தனணை(யர்‌) - வீடுபெற்றவரோ' 
டொப்பர்‌. 

(இ- து.) வெகுளி செய்வார்‌ வீடெய்தார்‌; வெகுளி செய்யார்‌" 
வீடெய்துவர்‌. 

*னெத்தை” முன்னுஞ்‌ சென்று உருபு மயங்கிப்‌ பொருள்‌ 
தந்தது, செச்சை உடையார்க்கு வீடெய்அதற்குரிய உயிர்‌ நின்ற: 
தாயினும்‌ ௮௮ மயக்டிற்‌ கட்டுண்டு வீடெய்தாமை ஒருதலை யென்‌. 
பார்‌ அவரை ₹ இறந்தா ரனேயர்‌” என்றும்‌, னெத்தை விட்டார்ச்கு 
வீட்டைத்‌ தடுக்கும்‌ உடம்பு நின்றதாயினும்‌, ௮௮ கழிச்ச அணையே 


துறவறம்‌] வெகுளாமை ௨௯௯ 


அவர்‌ வீடெய்தல்‌ ஒருதலை யென்பார்‌ அவரைத்‌ “ அறந்தார்‌ அணை? 
என்றுங்‌ கூறினார்‌. (௪௦) 

இவ்‌ வதிகாரத்தில்‌ முதற்‌ குறளால்‌ வெகுளி செய்யாமைக்கு. 
இடமும்‌, அடுத்த மூன்று குறள்களால்‌ வெகுளி செய்தலின்‌ திங்கும்‌. 
அடுத்த மூன்று குறள்களால்‌ வெகுளி செய்வார்‌ உறும்‌ தீங்கும்‌, 
அடுத்த குறளால்‌ வெகுளி செய்யாமையின்‌ ஈன்மையும்‌, அடுத்த 
குறளால்‌ வெகுளி செய்யார்‌ உறும்‌ ஈன்மையும்‌, இறுதிக்‌ குறளால்‌: 


தொகுப்புரையும்‌ கூறப்பட்டன. 


்‌ ௩௨, இன்னா சேய்யாமை 


அ௮ஃ்சாவ்‌ து, ஒருயிர்க்குத்‌ துன்பச்‌ தருவனவற்றைச்‌ செய்‌ 
யாமை, சனக்கு ஒருவன்‌ தீங்கு செய்சவழி அவனை வெகுளா 
தொழியினும்‌, அச்‌ தங்கை உள்ளத்தில்‌ வைத்து அவனுக்கு இன்னல்‌ 
செய்தல்‌ கூடுமன்றே ? அதவும்‌ விலக்குதற்கு இது வெகுளாமையின்‌ 
பின்‌ வைக்கப்பட்ட த. எனவே அதிகார இயைபு பெறப்பட்டது. 

பிறவயிர்க்குத்‌ தீங்கு செய்தல்‌ செற்றம்‌ பற்றியே யன்றி ஒரு 
பயன்‌ கோச்கியேனும்‌ மறவியாலேனும்‌ அம்‌. எவ்வாற்றானும்‌ 
அஃது ஆகாதென்பதற்குச்‌ செற்றம்‌ பற்றி நிகழும்‌ வெகுளியையும்‌, 
பயன்‌ நோக்கி நிகழும்‌ புலாலுண்ணலையும்‌, அவ்‌ விருவாற்றானாம்‌ 
ஆதலோடு மறவியானும்‌ ஆசற்பாலதாகிய கொலையினையும்‌ விதம்‌ 
சோதியும்‌ ஒதவைத்தும்‌ அவற்றிடைப்‌ பொதுப்பட இஃது ஓது 
வின்றார்‌. 

இவ்வதிகார த்தில்‌, பயனோக்்‌ இன்னா செய்யாமையினையும்‌, 
செற்றம்‌ பற்றி இன்னா செய்யாமையினையும்‌, மறவிபற்றி இன்னா 
செய்யாமையினையும்‌, பொதுவகையான்‌ இன்னா செய்யாமையினையும்‌ 
இன்னா செய்தவின்‌ தீப்பயனும்‌ முறையே கூறுவான்‌ வைத்த 
ஆசிரியர்‌ முதற்கண்‌ பயனோக்க இன்னா செய்யாமையினைக்‌ கூறு 
இன்றார்‌. 


௩௧௧. சிறப்பீனுஞ்‌ செல்வம்‌ பெறினும்‌ பிறர்க்கின்னா 
சேய்யாமை மாசற்றார்‌ கோள்‌. 


(இ-ள்‌.) சிறப்பு - (யோகமாமெ) இறப்பு, ஈனும்‌- தரத்‌ 
இக்க, செல்வம்‌ - (அணிமா முதலிய) செல்வங்களை, பெறி 
னும்‌ - (பிறர்க்கின்னா செய்து) பெறலாமாயினும்‌, (அவை 
பெறுதல்‌ கருதியும்‌) பிறாக்கு இன்னா செய்யாமை - பிதர்க்குதீ 
அன்பர்‌ கருவனவற்றைச்‌ செய்யாதொழிதல்‌, மாசற்றார்‌ 
கோள்‌ - தூயவர்‌ கொள்கை. 


இன்னா செய்யாமை கக 


(இஃ து.) எத்துணைப்‌ பெரும்பேறு வருவதாயினும்‌ பிறர்க்குத்‌. 
அன்பஞ்செய்தல்‌ ஒழிக, 

யோகத்தால்‌ வருவனவன்றிப்‌ பிறர்க்கின்னா செய்தலான்‌ 
வருவனவல்ல செல்வம்‌ எனப்‌ பொருள்தருதலின்‌ உம்மை எதிர்‌ 
மறைப்‌ பொருட்டு. 

ெப்புடையதனைச்‌ சறப்பென்றது. ஆகுபெயர்‌. சவத்தினரை 
சோக்சச்‌ சொல்லப்பட்டதாகலின்‌ சறப்பினை யோகமென்றும்‌: 
செல்வத்தினைச்‌ சத்தியென்றுங்‌ கொண்டு பொருளுரைக்கப்பட்டது. 

பயனோக்யெ இன்னா செய்தலை விலக்க இது, (௪) 

செற்றம்பற்றி இன்னா செய்தலை விலக்குவன வரும்‌ மூன்று: 
குறள்கள்‌. 


௩௧௨. கறுத்தின்னா செய்தவக்‌ கண்ணு மறத்தின்னா. 
செய்யாமை மாசற்றார்‌ கோள்‌. 


(இ-ள்‌.) கறுத்த - (தம்மீது) செற்றங்‌ கொண்டு, 
இன்னா செய்த - (ஒருவன்‌ தமக்குத்‌) அன்பர்‌ சருவனவற்‌: 
றைச்‌ செய்த, அக்கண்ணும்‌ - அவ்விடத்தும்‌, மறுத்து - 
(அவனை ஒறுத்தல்‌ கருதி) மீண்டு, இன்னா செய்யாமை a 
அன்பர்‌ தருவனவற்றை(க்‌ காம்‌ அவனுக்குச்‌) செய்யாமை. 
யும்‌, மாசற்றார்‌ கோள்‌ - தூயவர்‌ கொள்கை, 

(இ து.) செற்றம்‌ பற்றியும்‌ பிறர்க்ன்னா செய்தலை ஒழிக. 

மேற்‌ குறளில்‌ ஒன்றை மாசற்றார்கோள்‌ என்று சொல்லி, 
யீண்டுப்‌ பிநிதொன்றனையும்‌ அவர்‌ கோள்‌ என்றலின்‌, முன்னதைத்‌ 
தழுவிச்‌ “ செய்யாமையும்‌ ! என நிற்க வேண்டிய எச்சவும்மை. 
விகாரத்தால்‌ தொக்க, 

இன்னா செய்தார்க்கு மின்னா செய்யற்க வென்ற திது. (௨) 

காரணயின்றி இன்னா செய்தார்க்கும்‌ இன்னா செய்யற்க 
வென்பது வருங்குறள்‌ : 


காஉ I திறுக்கு ற்ள்‌ [அறம்‌ 


௩௧௩. செய்யாமற்‌ சேற்றார்க்கு மின்னாத ல்ல 
னுய்யா விழுமக்‌ தரும்‌. 


(இ-ள்‌.) செய்யாமல்‌ - (தான்‌ முன்பு ஓர்‌ இன்னாமை 
யும்‌) செய்யாதிருக்க, செற்றார்க்கும்‌ - (கன்மேற்‌) செற்றங்‌ 
கொண்டவர்க்கும்‌, இன்னா செய்தபின்‌_— (தவச) அன்பர்‌ 
.சருவனவறிறைச்‌ செய்தால்‌, (அச்‌ செயல்‌ அவனுக்கு) உய்யா 
விழுமம்‌ தரும்‌ - தப்ப முடியாக துன்பத்தைக்‌ கொடுக்கும்‌. 

(௫ - து.) சாசணமின்றி ஒருவன்‌ தனக்கு இன்னாசெய்யினும்‌ 
தான்‌ அவனுக்கு இன்னாசெய்தல்‌ அன்பத்தைத்‌ கரும்‌. 

பின்‌ என்பது ஒருசார்‌ வினையெச்ச ஈறு. (தொல்காப்பியம்‌ - 
வினையியல்‌ சூத்‌-௩௨). அது தரும்‌ விழுமமாவது சவமிழர்அ பழியும்‌ 
பாவமும்‌ எய்‌ தல்‌. 

இன்னா செய்தார்க்குச்‌ செய்யத்‌ சசாசது இது வென்ற திக்‌ 
குறள்‌, (க) 

அவர்க்குச்‌ செய்யத்‌ தகுவது கூறுவது வருங்குறள்‌ 5 


௩௧௪. இன்னாசெய்‌ தாரை யோறுத்த லவர்காண 
ஈன்னயலஞ்‌ செய்து விடல்‌. 


(இ ள்‌.) (தவம்‌ மேற்கொண்டோர்‌), இன்னா செய்‌ 
அர்ரை - (தமக்கு) இன்னா செய்தவரை, ஒறுத்தல்‌ - உறுத்த 
லாவது, அவர்‌ நாண - அவர்‌ (காமே) காணுமாறு, கல்‌ ஈயம்‌ 
செய்து - (அவர்க்கு) இனிய உவகைகளைச்‌ செய்து, விடல்‌ - 
(அவர்‌ தமக்குச்‌ செய்த இன்னலையும்‌ தாம்‌ அதுபற்றி அவரை 
னுக்கும்‌ கருத்தையும்‌ ஒருங்கே மறக்‌) விடுதல்‌, 

(இ-து. அன்பஞ்‌ செய்சாரைக்‌ கவிகள்‌ ஒறுக்கலாவது 
அலருக்கு இனிய செய்து அவர்‌ செய்த இன்னலேயும்‌ தாம்‌ அவரை 
ஒறுத்தலையும்‌ மறந்‌ து விடுதல்‌. 


அறவறம்‌] இன்னா செய்யாமை காம 


விடல்‌ செஞ்சை வீட்டொழிதலைக்‌ குறித்த அ. அன்பஞ்‌ செய்‌ 
தார்க்கு இன்பஞ்‌ செய்பின்‌ அவர்‌ காணுவராதலின்‌ அர்‌ காணமே 
அவருக்கு ஒறுத்தல்‌ ஆயிற்று. 

“இவை மூன்று. பாட்டானும்‌ செற்றம்‌ பற்றி இன்னா செய்தல்‌ 
விலக்கப்பட்ட அ. (௪) 

மறவியான்‌ இன்னா செய்தலை விலக்குவது வருங்குறள்‌ : 


௩௧௫. அறிவினா னாகுவ தண்டோ பிறிதினோய்‌ 
தந்கோய்போற்‌ போற்றாக்‌ கடை. 


(இ - ள்‌.) (அறந்தார்‌), பிறிதின்‌ கோய்‌ - பிறிதோர்‌ 
உயிருக்கு உண்டாம்‌ துன்பத்தை, தம்‌ சோய்‌ போல்‌ - தமக்கு 
வந்த துன்பத்தைப்‌ போல(க்‌ கருதி), போற்றாக்கடை - 
(குறிக்கொண்டு) காவாத விடத்து, அறிவினான்‌ - (வீடுபேற்‌ 
நிற்குக்‌ கருவியாகத்‌ தாம்‌ வளர்க்கும்‌) அறிவினாலே, ஆகு 
வது - அகும்‌ பயன்‌, உண்டோ - உளதோ? (இல்லை). 

(இ - து.) எவ்‌ வுயிரையும்‌ தம்‌ மூயினீரப்‌ போற்‌ கருதி 
அவற்றிற்குத்‌ அன்பம்‌ ரேராது காவா விட்டால்‌ ஞானமடைந்தும்‌ 
பயன்‌ இல்லை. ட 

குறிக்கொண்டு காத்சலாவஅ, நடத்தல்‌ இருத்தல்‌ கடத்தல்‌ 
நிற்றல்‌ உண்டல்‌ முதலிய தர்‌ தொழில்களானும்‌ பிறவாற்றுனும்‌,” 
உயிர்கள்‌ உறத்‌ தக்க துன்பங்களை அவை உருமற்‌ காத்தல்‌. இது 
பெரும்பான்மையும்‌ ௪ அம்பு முதலிய அஃறிணை யுயிர்ச்கண்‌ நுண்‌ 
ணிய வுடம்புடைய வற்றைப்‌ பற்றிச்‌ செயப்படுவதாய்‌ வருதலின்‌ 
* பிறிதின்ரோய்‌ ? என அஃறிணை வாய்பாட்டாற்‌ கூறினார்‌. ஒருயிர்‌ 
உடம்பெடுத்துச்‌ கழித்தற்‌ பாலதாகிய வினையை ௮௮ கஹித்தற்கு 
முன்னே, அதனை உடம்பினின்று பிரித்தல்‌ அசற்கும்‌ எதமாய்த்‌ 
தனக்கும்‌ ஏதமாய்‌ முடியுமாற்றை அறிக்க, அதை விலகல்‌ வேண்டி 
மறம்‌ தம்‌ பிறவுயிர்க்கு இன்னல்‌ இழைத்தலைத்‌ தவிராவிடத்து அவ்‌ 
வறிவாற்‌ பயனில்லை யென்பார்‌ *அறிவினா னாகுவதுண்டோ” என்றார்‌, 

மறவியாலும்‌ பிறவுயிர்ச்‌ கன்னாசெய்தலை விலக்யெ௮ இக்குறள்‌, 


௪ திருக்குறள்‌. [அறம்‌ 


இன்னாசெய்தலைப்‌ பொதுவசையான்‌ விலீக்குவன வரும்‌ மூன்று: 
குறள்கள்‌ ; 


௩௧௬. இன்னா வெனத்தா னுணர்ந்தவை துன்னாமை 
வேண்டும்‌ பிறன்கட்‌ செயல்‌. 


(இ-ள்‌.) (தூறவியானவன்‌), இன்னா என - (மக்கட்‌ 
குதி) அன்பர்‌ தருவன என்று, சான்‌ உணர்ர்தவை - தான்‌: 
அறிக்தவற்றை, பிறன்கட்செயல்‌ - பிறன்மாட்டுச்‌ செய்தலை, 
அன்னாமை வேண்டும்‌ - பொருக்காமை தக்கது. 

(இ - து.) அன்பச்சருவன என்று அறிர்த செயல்களைப்‌ 
பிறர்க்குக்‌ செய்தலாகாஅ. 

இன்பதுன்பங்கள்‌ உயிர்ககுணமாதலின்‌ அவை காட்யெளவை 
யான்‌ அறியப்படா, உள்ளத்தான்‌ உணரப்படும்‌ என்ப தறிவித்தற்கு 
£ இன்னவென த்தா னுணர்ச்சவை ' என்றார்‌, 

இன்னா செய்தல்‌ கூடா தென்ற திஅ, (௬) 

இன்னா செய்யக்‌ கூடா தென்பது. வருங்குறள்‌ 5 


௩௧௭. எனைத்தானு மேஞ்ஞான்றும்‌ யார்க்கு மனத்‌ 
மாணாசேய்‌ யாமை தலை. [தானு 


(இ-ள்‌.) மாணா - அன்பந்தருஞ்‌ செயல்களை, யார்க்‌. 
கும்‌ - (வலியார்‌ மெலியார்‌) யார்க்கும்‌, எஞ்ஞான்றும்‌ - 
(ஆற்றல்‌ உற்ற பொழுதாயினும்‌ அற்றபொழுதாயினும்‌), 
எப்பொழுஅம்‌, எனைத்தானும்‌ - (சிறிதாயினும்‌ பெரிதாயி 
னும்‌) எவ்வளவும்‌, மனத்தானும்‌ - (புறக்தாலன்றேனும்‌), 
அகத்தானங்கூட;,; செய்யாமை - செய்யாதிருத்தல்‌, தலை - 
சிறப்பு. 

(இ-து.) யாண்டும்‌ எவர்க்கும்‌ எவ்வள 


வும்‌ தூன்பஞ்‌ செய்ய 
நினைத்தலுங்‌ கூடா, 


அ.தவறம்‌] இன்னா செய்யாமை. , க௱ட௫ 


உள்ளத்தின்‌ வீழியது வினையாதலால்‌ நினை த்தலுங்‌ கூடா 
தென்றார்‌. 
இன்னா செய்தலை உள்ளத்திற்‌ கொள்ளற்க என்ற இது, (எ) 


கொள்வது உள்ளமயக்கத்தாலா மென்பது வருங்குறள்‌ : 


௩௧.௮. தன்னுயிர்க்‌ கின்னாமை தானறிவா னேன்கோலோ 
மன்னுயிர்க்‌ கின்னா சேயல்‌. 


(இ-ள்‌) (பிறர்‌ செய்யும்‌ இன்னாகன), தன்‌ உயிர்க்கு 
-..இன்னாமை- துன்பக்‌ தருவனவாம்‌ தன்மையை, அறிவான்‌ 
(துய்த்து) அறிகின்‌ றவன்‌, மன்‌ உயிர்க்கு . நிலைபேறுடைய 
(பிற) உயிர்கட்கு, இன்னா - அன்பச்‌ கருஞ்‌ செயல்களை, 
தான்‌ செயல்‌ - தான்‌ செய்தல்‌, என்கொலோ - என்ன காச 
ணத்தால்‌. 
(௫ து.) பிறர்க்கு இன்னா செய்தல்‌ அறியாமையாலே ஆவ... 
ஒருவன்‌ தான்‌ பிறர்க்குச்‌ செய்யக்‌ கருதும்‌ செயலைப்‌ பிறர்‌ 
தனக்குச்‌ செய்யின்‌ தான்‌ துன்புறவேண்‌ டி. வருமன்றே; அவ்வாறே 
தான்‌ கருதிய செயலைப்‌ பிறர்மாட்டுச்‌ செய்யின்‌ அவர்‌ அன்புஐவர்‌ 
என்பது அனுமானத்தான்‌ எளிதில்‌ அறியக்‌ ெப்பதொன்று, 
அங்ஙனமாசவும்‌; ஒருவன்‌ பிறர்க்கின்னா செய்தல்‌ அறிவின்‌ மயக்கத்‌ 
தினாலே யன்றி வேறன்அ என்பார்‌ * என்கொலோ” என்றார்‌. 
இவை மூன்று பாட்டானும்‌ இன்னா செய்சல்‌ பொதுவகை 
யான்‌ விலக்கப்பட்ட. (௮) 
இன்னா செய்தலான்‌ ஆம்‌ திங்கு கூறுவன வரும்‌ இரு 
குதள்கள்‌ ₹ 


௩.௧௯. பிறர்க்கின்னா முற்பகற்‌ சேய்மிற்‌ றமக்கின்னா 
பிற்பகற்‌ ரமே வரும்‌. 


௩௭௬ திருக்குறள்‌ [அறம்‌ 


(இ-ள்‌. (துறந்தவர்‌), பிறர்க்கு இன்னா - பிறர்க்குக்‌ 
அன்பர்‌ தருவனவற்றை, முற்பகல்‌ - முற்பொழுதில்‌, 
செய்யின்‌ - செய்தால்‌, தமக்கு இன்ன - தமக்கு இன்னாதன, 
பிற்பகல்‌ - பிற்பொழுதில்‌, தாமே வரும்‌ - (அவர்‌ செய்‌ 
யாமல்‌) தாமே வரும்‌. 

(இ - து) பிறர்க்குத்‌ ன்பம்‌ செய்பவர்‌ விரைவில்‌ தாமே 
தன்பமுறுவர்‌. 

பகல்முன்‌ பகல்பின்‌ என்பன முன்பகல்‌ பின்பகல்‌ என 
மாறி நின்றனவாகக்‌ கொண்டு அவை * முன்பின்னாகத்‌ தொக்க 
ஆரம்‌ வேற்றுமைத்‌ தோகை ' எனக்‌ கூறி அதத்கேற்ப ஒரு 
பகலது முற்கூற்றின்கண்‌ ? எனவும்‌ அதன்‌ பிற்கூற்றின்கண்‌ ? 
எனவும்‌ பொருளுசைத்தார்‌ அசிரியர்‌ பரிமேலழகர்‌. பகல்‌ என்றது 
ஈண்டுப்‌ பொழுசை உணர்த்தி நின்றது. எனவே, நெரு£ற்‌ 
பொழுது நாளைப்‌ பொழுது என்பனபோல இவையும்‌ பண்புத்‌ 
தொகையெனக்‌ கோடல்‌ இழுக்கா. ஆய்க்து கொள்க. 

தாமே வரும்‌ என்றது வருசலின்‌ விரைவும்‌ எனிமையும்‌ 
குறித்து. * கானே வரும்‌ * என்பது பாடமாயின்‌ அச்‌ செயல்சானே 
தமக்கு இன்னாதனவாய்‌ வருமென உபசாரவழக்காக்கி ஆக்கம்‌ 
வருவித்துரைக்க ? என்றார்‌ பரிமேலழகர்‌. தானே என்று பாடங்‌ 
கொண்ட மணக்குடவர்‌, பிற்பொழுதிற்றானே எனப்‌ பொரு 
ஞுரைத்தார்‌. 

இன்னா செய்தலின்‌ விளைவு கூறிய இது. (க) 

அவ்லிளைவை வற்புறுத்தி அஃதொழிக என்பது வருங்குறள்‌ : 


௩௨௦. நோயெல்லா கோய்செய்தார்‌ மேலவா நோய்செய்யார்‌ 
நோயின்மை வேண்டு பவர்‌. 


(இஃ ள்‌.) கோய்‌ எல்லாம்‌ - இன்னாதன வெல்லாம்‌, 
நோய்‌ செய்தார்‌ மேலவாம்‌ - (பிறிதோருயிர்க்கு) இன்னா 


அறவ்தம்‌] இன்னா செய்யாமை... காள 


செய்தவர்‌ மேலனவாம்‌ ; (ஆதலால்‌,) நேரயின்மை வேண்டு 
பவர்‌ - (தம்முயிர்‌) அன்பமுமுமையினை விரும்புபவர்‌, கோய்‌ - 
செய்யார்‌ - (பிறவுயிர்க்குக்‌) தன்பக்கருவனவ ற்றைச்‌ செய்‌ : 
யார்‌. ம்‌ 
(௫ - து.) தாம்‌ தன்பமுறாமையை விரும்புவார்‌ பிறவுயிர்க்குத்‌ 
துன்பஞ்‌ செய்யாதிருக்கக்‌ கடவர்‌, ப ப 
ரோய்‌ அன்பமும்‌ பிணியு மாதலின்‌, ரோய்‌ ரோய்‌ எனப்‌ 
பல்காற்‌ சொன்னது தன்பமிகுதி உணர்த்தவும்‌, வீடு கருதுவார்‌ 
பிணிவயப்‌ படுதலின்‌ ஓவ்வாமை அறிவு றுக்கவும்‌ வேண்டியாம்‌, 
சொற்பின்‌ வருகிலை யென்னும்‌ அணி கருதியுமாம்‌, வித்தின்‌ விளைவு 
வேரறாகாமையின்‌ கோய்‌ வித்‌ இினார்க்கு விளைவது நோயே யென்பார்‌ 
“ நோயெல்லா கோய்‌ செய்தார்‌ மேலவாம்‌” என்றார்‌. (௧௦) 
இவ்‌ வதிகாரத்தில்‌, முதற்‌ குறளால்‌ பயனோக்கி இன்னா 
செய்யாமையும்‌, அடுத்த மூன்று குறள்களால்‌ செற்றம்பற்றி இன்னா 
.செய்யாமையும்‌, அடுத்த குறளால்‌ சோர்வினான்‌ இன்னா செய்யாமை 
யும்‌, அடுத்த மூன்று குறள்களால்‌ பொதுவகையால்‌ இன்னா செய்‌ 
யாமையும்‌, இலி இரண்டு குறள்களால்‌ இன்னா செய்தவின்‌ தங்கும்‌” 


கூறப்பட்டன. 


> 8 
௩௩. கோல்லாமை 


அஃதாவது புல்முதல்‌ மச்களீறாக உள்ள எவ்வுமிரையுங்‌ 
கொல்லுதலைச்‌ செய்யாமை, இ மேற்கூறிய புலாலுண்ணாமை 
கள்ளாமை வெகுளாமை இன்னாசெய்யாமை. முதலிய விரதங்கள்‌ 
அனைத்தினும்‌ செய்தற்‌ கருமையுடைத்தா,தல்ப்ற்றி விரத்ப்‌ பகுதியின்‌ 
ஈற்றிற்‌ கூறப்பட்டது. உயிரை வருத்தல்‌ கொல்லாமற்‌ கொல்லு 
தல்‌ எனப்படுமாகலான்‌ அதனை முன்‌ விலக்கிப்‌ பின்‌ கொல்லுதலை 
விலக்கினார்‌. இவ்வாற்றான்‌ அதிகார இயைபு பெற்ப்பட்டஅு. 

இவ்வதிகாரத்தில்‌ கொல்லாமையின்‌ இறப்பும்‌, கொல்லாமை 
மேற்கொண்டார்‌ இறப்பும்‌, அவர்‌ பெறும்‌ பயனும்‌, கொளல்லுதவின்‌ 
இமையும்‌, கொல்வார்‌ உறும்‌ திமையும்‌ முறையே கூறுவான்வைத்த 
அசிரியர்‌ முதற்கண்‌ கொல்லாமையின்‌ இறப்புச்‌ கூறுகின்றார்‌, 


௩.௨௧. அறவினை யாதேனிற்‌ கோல்லாமை கோறல்‌. 
பிறவினை யெல்லார்‌ தரும்‌. 


(இ - ள்‌.) அறவினை - அறங்கள்‌ எல்லர்மாயெ செய்கை, 
பபாது எனின்‌ - யாதென்று (ஒருவன்‌) வினவின்‌, கொல்‌ 
வாமை - கொல்லாமையாம்‌ (என்க); கோறல்‌ - கொல்லுகல்‌, 
பிறவினை எல்லாம்‌ - பாவச்செய்கைகள்‌ எல்லரவற்றையும்‌, 
தரும்‌ - விளைக்கும்‌, 

(௫ - க) சொல்லுதல்‌ வேறு பல பாவங்களையும்‌ உடன்‌ 
தருசஙின்‌ கொல்லாமையே இறந்த அறமாம்‌, 

அறம்‌ ஒருமைச்‌ சொல்லொடு முடிந்தும்‌ பன்மைப்‌ பொருளைச்‌ 
தருதலின்‌ சாதியொருமை எனப்படும்‌, அறமாவ.தூ கல்லது 
செய்தலும்‌ அல்லத ஒழிதலுமாகலின்‌ அல்லதொழிசலாகிய கொல்‌ 
லாமையும்‌ அறவிணையாயிற்று, கொல்லு சல்‌ இன்னாசெய்தல்‌ முதலிய 
பாவங்களையும்‌ உடன்கொண்டதாகலின்‌ * கோறல்‌ பிறவினை 
மெல்லாம்‌ தரும்‌? என்றார்‌. சொல்லாமை, அருரூடைமை முதலிய 


கொல்லாமை டோர்‌ 


பிறவறங்களை உடன்கொண்‌ டதாதலின்‌. ௮ஃ.து எல்லா அறங்களு 
மாம்‌ எனப்பட்டது. 
கொல்லாமை இறந்த அறம்‌ என்ற இது, (௧) 
அது கைகூடச்‌ செயற்பால திஃதென்பஅ வருங்குறள்‌ : 


௩௨௨. பகுத்துண்டு பல்லுமி ரோம்புத ஜூலோர்‌ 
தோகுத்தவற்று ளெல்லார்‌ தலை. 


(இ-ள்‌) (அறவி,) பகுத்து உண்டு - (தான்‌ உண்ப 
தனைப்‌ படத்த உயிர்கட்குப்‌) பகுத்துக்‌ கொடுத்து உண்டு, பல்‌ 
அயிர்‌ - பலவகைப்பட்ட உயிர்களையும்‌, ஓம்புதல்‌ - காப்பாற்‌ 
அதல்‌, நாலோர்‌ - அற ழாலுடையோர்‌, தொகுத்தவற்றுள்‌ 
எல்லாம்‌ - (அறவிக்குரியவாகத்‌) தொஞாத்துக்‌ கூறிய அறங்‌ 
கள்‌ அனைத்தினும்‌, தலை - சறுர்த அறமரம்‌. 

(௫ - து.) பசியாலேனும்‌ தன்‌ சோர்வாலேனும்‌ உயிர்கள்‌ 
இறவாமற்‌ பாஅுகாத்தல்‌ அறவிக்குச்‌ ஜெக்த அறமாம்‌. 

பல்லுயிரும்‌ எனற்பாலது பல்லுயிர்‌ என முற்றும்மை தொக்கு 
கின்றது, ஓம்புதல்‌ சோர்ச்தும்‌ ஓர்‌ உயிருக்கும்‌ இறுதிவசாமற்‌ 
குறிக்கொண்டு காத்தல்‌, உயிர்‌ உடம்பில்‌ நிற்றதற்கு இன்றியமை 
யாதது. உணவாதலால்‌, அவ்வுணவு கொடுத்தல்‌ உயிருக்கு இறுஇ 
வராமற்‌ காக்கும்‌ செயல்களுட்‌ கிறக்ததாயிற்று, அச்‌ இறப்புத்‌ 
சோன்றச்‌ தன்னுமிரைக்‌ காக்க உண்ணுதலோடு அதனையும்‌ எச்ச 
மாக்கி ஓம்புதலொடு முடிய வைத்தார்‌. * எல்லா நூல்களினும்‌ 
ஈல்லன வெடுக்அு எல்லார்க்கும்‌ பொதுப்படக்‌ கூறுதல்‌ இவர்க்கயெல்‌ 
யாகலின்‌, ஈண்டும்‌ பொதுப்பட நூலோர்‌ என்றும்‌, அவரெல்‌ 
லார்ச்கும்‌ ஒப்பமுடி சலான்‌ இது தலை என்றுங்‌ கூறினார்‌." 

உயிர்களைக்‌ கொல்லாது காத்தல்‌ அறங்களுட்‌ சிறர்த தென்ற 
இக்குதள்‌. (6 

சிறந்த தாதலோடு இணையற்றதுமா மென்பது வருங்குறள்‌ : 


ஸ்ர்டுி இருக்குறிள்‌ [அறம்‌ 


௩௨௩. ஒன்றாக ஈல்லது கொல்லாமை மற்றத்ன்‌ 
பின்சாரப்‌ பொய்யாமை ஈன்ற. 


(இஃள்‌.) (நாலோர்‌ தொகுத்த அறங்களுள்‌), ஒன்‌ 
ரக - (தன்னோ டிணையாவ இன்றிக்‌) தானேயாக, கல்லது 
கொல்லாமை - நல்லகாவத கொல்லாமை 7 பொய்யாமை - 
பொய்யாமை யென்னும்‌ அறம்‌, அதன்‌ பின்சார - (அக்‌ 
கொல்லாமை யொழிய) அதன்‌ பின்னுக நிற்க, ஈன்று - 
நல்லதாம்‌. 

(இ - து.) கொல்லாமை இணையில்லாத அறம்‌, 

நூலோர்‌ தொகுக்க ௮ றங்களால்‌ என்பது மேலைச்‌ குற்ளால்‌: 
அதிகார்ப்பட்டு வச்சது, எடுத்துக்கொண்டது கொல்லாமை 
யாயினும்‌, * பொய்யாமை பொய்யாமை யாற்றி னறம்பிற - 
செய்யாமை செய்யாமை ஈன்று ' (குறள்‌ - ௨௯௭) எனவும்‌ * யாமெய்‌: 
யாக்‌ கண்டவற்று ஏில்லே யெனைத்தொன்‌ ஐம்‌ .. வாய்மையி னல்ல: 
பிற (குறள்‌ -௩௱ஈ) எனவும்‌ மேற்கூறியவரற்றான்‌, அறவறங்களுட்‌ 
சிறர்‌,த அ கொல்லாமையேயன்றி அதனோ டொப்பப்‌ பொய்யாமையு 
மாம்‌ எனப்படுமன்றே, அது படாமைப்‌ பொருட்டுக்‌ கொல்லானம்‌ 
யின்‌ £ பின்சாரப்‌ பொய்யாமை ஈன்று * எனப்பட்ட த. பொய்யாமை. 
சிறக்க அறமாயினும்‌ ஈன்மை பயக்கும்வுறிப்‌ பொய்‌ மெய்யா 
யும்‌, தீமை பயிக்கும்வழி மெய்‌ பொய்யாயும்‌ இரிவுபடுதலின்‌, 
யாண்டும்‌ இரிவுபடாத கொல்லாமை அதனினும்‌ ஜெ து தலைமை: 
“பெறுவ தாயிற்று, 

கொல்லாமை ஈல்ல அறமென்ற்‌ இது, (௬) 


அதனையுடையதே கல்ல ஒழுக்க மென்பது வருங்குறள்‌ : 


௩ ௨௪. கல்லா றேனப்படூவ தியாதேனின்‌ யாதொன்ற்ங்‌ 
கோல்லாலம்‌ சூழு நெறி. 


. துறவறம்‌] கொல்லாமை ககக 


(இஃ ள்‌.) (ஷீடடைதற்கு) சல்‌ ஆறு எனப்படுவது - 
ஈல்ல தெறி என்று சொல்லப்படுவது, யாது எனின்‌ - யானு 
என்று (ஒருவன்‌) வினாவின்‌, யாதொன்றும்‌ - யாதோர்‌ 
உயிரையும்‌, கொல்லாமை சூழும்‌ - கொல்லாமை (யாகிய 
அறத்தினைக்‌ காக்கக்‌) கருதும்‌, நெறி - றெறியாம்‌ (என்க), 

(௫ - து.) கொல்லாமை காக்கும்‌ செறியே நன்னெறி. 

“யாதொன்றும்‌ * என்றது ஓரறிவயிராயெ புல்பூண்டு முதலிய 
வைகளையும்‌ அசப்படுத்தற்கு, எனவே, உயிரை அறவழித்தல்லத 
பெற ஏலாத மூளை, கீரை முதலியவற்றை உணவின்‌ பொருட்டுச்‌ 
கொள்ளுதல்‌ அறவிகட்‌ கொவ்வாதாயிற்று, புன்மேன்‌ நடத்தல்‌ 
முதலியவும்‌ அன்னவாம்‌. 

இவை நான்கு பாட்டானும்‌ கொல்லாமையின்‌ இறப்புக்‌ 
கூறப்பட்ட அ. (௪) 

கொல்லாமை மேற்கொண்டாரது இறப்புக்‌ கூறுவது வருங்‌ 
குற £2 


௩௨௫. நிலையஞ்சி நீத்தாரு ளெல்லாங்‌ கொலையஞ்சிக்‌ 
கோல்லாமை சூழ்வான்‌ றலை. ்‌ 


(இ-ள்‌.) நிலை அஞ்சி - (பிறவியிற்‌ கட்டுண்டு) நிற்றலை 
அஞ்சி, நீத்தாருள்‌ எல்லாம்‌ - (அக்‌ கட்டினின்று விடுபெறு 
தல்‌ கருதி இல்வாழ்க்கையைத்‌) அறந்தரர்‌ அனைவருளளும்‌, 
கொலை அஞ்சி - கொல்லுதலாயெ மறத்தை அஞ்சி, கொல்‌ 
லாமை சூழ்வான்‌ - கொல்லாமையாகிய அறத்தை மறவாத 
வன்‌; தலை - தலைமையுடையவன்‌, 

(௫ “ து.) அறவியருள்‌ கொல்லாமை மேற்கொண்டவன்‌ 
உயர்க்தவன்‌. 

பல்வகைப்‌ பிறவியும்‌ பல்வகைத்‌ துன்பத்‌ இிற்டெ மாதலறிர்‌ த 
அத்துன்பத்திற்‌ கஞ்சி அதனினின்று விடுபட வேண்டி இல்லமும்‌ 


௩௧௨ திருக்கு ற்ள்‌ ்‌ [அறம்‌ 


பொருளுமாயவற்றைத்‌ துறந்தோராதலின்‌ £ நிலை யஞ்ச நீத்தார்‌ * 
என்றார்‌. நீத்தார்‌ சமயவேறுபாட்டாலும்‌ கொள்கை வேறுபட்டா 
லும்‌ பலவகைப்படுவராதவின்‌ அவ்‌ வகையார்‌ எல்லாரையும்‌ உள்‌ 
எடகூ ்‌ நீத்தாரு ளெல்லாம்‌ * என்றார்‌, 

கொல்லான்‌ உயர்ச்சி கூறிய இ௮. (௫) 


கொல்லான்‌ உறும்‌ பயன்‌ கூறுவது வருங்குறள்‌ 2 


௩௨௬. கொல்லாமை மேற்கொண்‌ டோழுகுவான்‌ வாழ்‌ 
செல்லா துயிருண்ணுங்‌ கூற்ற. [நாண்மேற்‌ 


(இ-ள்‌.) கொல்லாமை - கொல்லாமையை, மேற்‌ 
கொண்டு ஒழுகுவான்‌ - (விரதமாக) மேற்கொண்டு ஒழுகு 
பவன அ, வாழ்கரண்மேல்‌ - வாழ்காளின்மேல்‌, உயிர்‌ உண்‌ 
ணும்‌ கூற்று - உயிரைக்‌ கவரும்‌ கூற்று; செல்லாது - (கவ 
சச்‌) செல்லாது. 

(௫ - து.) சொல்லாமை மேற்கொண்டார்‌ நீடு வாழ்வார்‌. 

வாழ்ஈாண்மேற்‌ கூற்றுச்‌ செல்லாது என்றது வாழு சாட்களில்‌ 
ஒருவன்‌ முடிக்கக்‌ கருதிய பயன்‌ முடியாமுன்னே கூற்று. அம்‌ 
சாட்களை இடையுகுர்து கூறுபடுத்திச்‌ கொள்ளச்‌ செல்லாது என்ற 
வாறு, உரமிகுக்த நிலம்‌ பயன்‌ மிகுதியாகச்‌ கொடுப்பதே யன்றி 
விரைந்துங்‌ கொடுத்தல்போல, அறமும்‌ பாவமும்‌ மிக்கவழிப்‌ 
பெறப்படும்‌ பயனாகிய கன்மையும்‌ திமையும்‌ அளவின்‌ மிகுவதே 
யன்றி மறுமை நோக்கி நீட்டியாது இம்மையித்றானே போதரும்‌ 
என்னும்‌ அறநூற்‌ ஐுணிபு பற்றி ஆசிரியர்‌ இல்லறம்‌ துறவறம்‌ 
இரண்டற்கும்‌ இம்மைப்‌ பயனும்‌ மறுமைப்‌ பயனும்‌ உடன்பட்டுக்‌ 
கூறுவராகலின்‌ ஈண்டு இவ்வறத்திற்குரிய இம்மைப்பயன்‌ கூறு 
வாராயினா. 

அற்றே லஸ்தாக ; பிறவிக்‌ கஞ்சி வீடுபேறு வேண்டித்‌ அறவு 


பூண்டார்க்கு, 


அறவறம்‌] கொல்லாமை கதக்‌ 


்‌ வினைக்கு,வர்த அ வினைக்குவிளை வாயது 
புனைவன நீங்கிற்‌ புலால்புறத்‌ இடுவது 
மூத்‌திவிளி வுடையது தீப்பிணி யிருக்கை 
பத்றின்‌ பற்றிடல்‌ குற்றக்‌ கொள்கலம்‌ : 
புற்றடங்‌ கரவிற்‌ செற்றச்‌ சேக்கை 

யவலக்‌ சவலை கையா நழுங்கல்‌ 


தவலா வுள்ளச்‌ தன்பா லுடையது * (மணிமேகலை) 


மக்கள்‌ யாக்கையாக, அதனை ஈீட்டிப்பதாற்‌ பயன்‌ யாதோவெனின்‌; 
அஃதே? ஈன்று கூறினீர்‌! முள்ளினை முள்ளா னகற்றுமாறு 
போலவும்‌, வெம்மையை வெம்மையா ஸாற்றுமாறு போலவும்‌, 
வைரத்தை வைத்தா னலுக்குமானு போலவும்‌, யாக்கை 
யெடுத்தலை யாக்கையானே விலக்க வேண்டுதலின்‌ யாக்கை நீட்டித்‌ 
தல்‌ பயனுடைத்தேயா மென்க, என்னை? ஞானமலது கதி கூடா 
தாகலானும்‌ ஞானம்‌ பெறுதற்கு உடம்பு கருவியாசலானு மென்பது, 
ஆகலா னன்றே, 

உடம்பா ரழியி னுயிசா ரழிவர்‌ 

இடம்பட மெய்ஞ்ஞானஞ்‌ சேரவு மாட்டார்‌ 

உடம்பினை வளர்க்கு முபாய மறிர்தே ன்‌ 

உடம்பை வளர்த்தே னுயிர்வளர்த்‌ தேனே. 
என நிறைமொழி மாந்தர்‌ ஆணையிற்‌ இளக்க.தாஉ மென்க. எனவே, 
கொல்லாமை மேற்கொண்டார்‌ மெய்ஞ்ஞானஞ்‌ சேர்ந்து வீடுபெறு 
வாரென்பதும்‌ உடன்‌ முடிச்தது, மேடி யவே, இஃது இம்மைப்‌ 
பயனே யன்றி மறுமைப்‌ பயனுங்‌. கூறிய தாயிற்று. 

கொல்லாமையான்‌ ஆம்‌ பயன்‌ கூறிய இது. (௬) 


கொல்லுதலின்‌ குற்றங்‌ கூறுவன வரு மிரு குறள்கள்‌ : 


௩௨௭. தன்னுயிர்‌ ரீப்பினுஞ்‌ செய்யற்க தான்பிறி 
தின்னுயிர்‌ நீக்கும்‌ வினை. 


௩௧௪ திருக்குறள்‌ [அறம்‌ 


(இ-ள்‌.) தன்‌ உயிர்‌ நீப்பினும்‌ £ (கொலை செய்யா 
வழிக்‌) தன்‌ உயிர்‌ ஒழியுமாயினும்‌, பிறிதோர்‌ இன்‌ உயிர்‌ ஃ 
வேறொன்றன்‌ இனிய உயிரை, நீக்கும்‌ வினை - ஒழிக்குச்‌ 
தொழிலை, தான்‌ செய்யற்க - (துறவியானவன்‌) தான்‌ 
செய்யாகொழியக்‌ கடவன்‌. 

(இ - து) அறவி தன்னுயிர்‌ போவதானாலும்‌ பிறவுயிரைக்‌ 
கொல்லுதல்‌ ஆகாது, 

கொல்லா அறம்‌ உயிரை வளர்க்கும்‌ என்பது மேற்‌ பெறப்‌: 
பட்டமையின்‌, பிறிதோருமிரைக்‌ சொன்று தன்‌ உயிரை வளர்க்க 
வேண்டுவ ௮ அவ்வற மேற்கொண்டானுச்‌ ல்லை, ஆகவே, பிறிதோ 
ருயிரைக்‌ கொல்லாவழி அவன்‌ உயிர்‌ நிலைக்குமே யன்றி நீங்கா 
தாதலின்‌, : நீப்பினும்‌ ? என்ற உம்மை எதிர்மறை மேற்று. 

தீன்‌ உயிரைக்‌ காத்தல்‌ கருஇயுங்‌ கொல்லற்க என்ற திக்‌ 
குறள்‌. (௪) 
அக்கங்‌ கருதியும்‌ கொல்லற்க என்பது வருங்குதள்‌. 


௩௨௮. நன்றாகு மாக்கம்‌ பேரிதேனினுஷஞ்‌ சான்றோர்க்குக்‌ 
கொன்றாகு மாக்கங்‌ கடை. 


(இ.-ள்‌.) (வேள்வியில்‌ உயிரைக்‌ கொன்றால்‌), ஈன்று 
ஆகும்‌ அக்கம்‌ பெரிது - (தூறக்கம்‌ இத்தி முதலிய) இன்பக்‌ 
தீரும்‌ செல்வங்கள்‌ பெரிதும்‌ உண்டாம்‌, எனினும்‌ - என்று: 
சொல்வாருளசாயினும்‌, சான்றோர்க்கு -( அருளுடைமை முத 
லாகிய அறங்களான்‌) கிறைக்சார்க்கு, கொன்று ஆகும்‌ ஆக்‌ 
கம்‌ - (ஒருயிரைக்‌) கொன்று பெறப்படும்‌ செல்வம்‌, கடை - 
இழிவுடைய சாம்‌. 

(இ-து. அறவி வேள்வியினுங்‌ கொல்லலாகாது, 

எத்துணைப்‌ பெருஞ்‌ செல்வமாயினும்‌ வீடுபேறுபோல முடி 
வில்லாத இன்பம்‌ பயப்பதாகா தாகலின்‌, வீடுபேற்றை அவாவித்‌ 
அறந்தார்க்கு ௮து கடையாயிற்று, 


அறவறம்‌] கொல்லாமை ௩௧௫ 


இவை யிரண்டுபூட்டாலும்‌ கொல்லுதலின்‌ இங்கு கூறப்‌: 
பட்டது, (௮) 
கொல்வார்க்கும்‌ வரும்‌ இங்கு கூறுவ வரும்‌ இரு குறள்கள்‌: 


௩௨௧௯. கொலைவினைய ராகிய மாக்கள்‌ புலைவினையர்‌ 
புன்மை தேரிவா ரகத்து. 


(இ-ள்‌) கொலை வினையராயெ மாக்கள்‌ - கொலைத்‌: 
தொழிலையுடையராயெ மாம்தர்‌, (தோம்‌ அத்தொழிலின்‌ 
இழ்மையை அறியும்‌ உணர்வுடைய ரல்லராயினும்‌), புன்மை 
தெரிவார்‌ அகத்து - (அக்‌) ஏழ்மையை அறிவார்‌ உள்ளத்து, 
புலை வினையர்‌ - புலேத்தொழிலினார்‌ (என மதிக்கப்படுவர்‌). 

(டு - து.) கொலைசெய்வார்‌ புலையர்‌. 

புலையர்‌ இழிஞராயது தர்‌ தொழிலால்‌, ஆசிரியர்‌ மேற்‌ 
₹ பிறப்பொக்கு மெல்லா வுயிர்க்குஞ்‌ சிறப்பொவ்வா - செய்தொழில்‌: 
வேத்றுமை யான்‌" (குறள்‌ . ௧௯) என்பராதலாற்‌ இறப்பு மிழிவுர்‌ 
தொழிலா னாதல்‌ பெறப்பட்டது. ஆசவே, கொலைவினையர்‌ அவ்‌ 
வினையால்‌ இழிஞ ராயினர்‌. ஈன்மை திமை பகுத்துணரழாட்டா 
மக்களை விலங்கொடு சேர்த்து ' மாக்கள்‌ " என்பர்‌ ஆசிரியர்‌ தொல்‌ 
காப்பியனார்‌. * மாவு மாக்களூ மையறி வினவே ' என்னும்‌ தொல்‌ 
காப்பிய மாபியல்‌ ௩௨-ம்‌ சூத்திரத்‌ அரையில்‌ பேராசிரியரும்‌ £ ஐயறி' 
வுடையன விலங்கும்‌ அவைபோல்வன ஒருசார்‌ மானிடங்களுமாம்‌ * 
எனவும்‌ */மாவென்பன நாற்கால்‌ விலங்கு; மாக்களெனப்படுவார்‌ 
மனவுணர்ச்சி யில்லார்‌' எனவும்‌ கூறிச்‌ சென்றார்‌. £ விலங்கொடு! 
மச்ச எனைய ரிலங்குநூல்‌ - கற்றாரோ பேனை யவர்‌ ' என்னும்‌ 
௪௭ம்‌) குறளும்‌ ஈண்டதியற்பாத்அ. 

கொலை செய்வார்‌ இம்மையில்‌ இழிவுஐவார்‌ என்ற திக்‌ 
குறள்‌, (௯) 

மறுமையிலும்‌ துன்புறுவா ரென்பது வருங்குறள்‌ : 


௬௧௬ இருக்குறள்‌ [அறம்‌ 


௩௩ம்‌. உயிருடம்பி னீக்கியா ரென்ப செயிருடம்பிற்‌ 
சேல்லாத்தீ வாழ்க்கை யவர்‌. 


(இஃள்‌.) செயிர்‌ உடம்பின்‌ - நேரயுடம்புடனே, செல்‌ 
லாத்‌ தீ வாழ்க்கையவர்‌-வறுமை மிகுந்த கொடிய வாழ்க்கை 
யினை உடையார்‌, (இவர்‌ மு.ற்பிறப்பின்கண்‌), உயிர்‌ - உயிர்‌ 
களை, உடம்பின்‌ - (அவை நின்ற) உடம்பினின்ற, நீக்கி 
யார்‌ - நீக்னெவர்‌, என்ப - என்று சொல்வர்‌ (வினை விளைவு 
களை அறிந்தோர்‌. 

(இ - து.) கொலை செய்வார்‌ மறுமையில்‌ ரோயும்‌ வறுமையு 
மற்றத்‌ துன்புறுவார்‌. 

செயிர்‌ - குற்றம்‌, உடம்பிற்குக்‌ குற்றமாவது கோயாதலால்‌ 
செயிருடம்பு கோயுடம்பெனப்பட்ட. 

செல்லா வாழ்க்கை, இவாழ்ச்சை எனச்‌ கூட்டுக. செல்லா 
வாழ்க்கையாவது இகர்தல்‌ செல்லா வாழ்க்கை, அதாவ ௫ வறுமை 
வாழ்க்கை, அகர்தல்‌ செல்வதற்குக்‌ கருவியாவ து செல்வம்‌ எனப்‌ 
பட்டமை காண்க, . 

மூற்பிறப்பி லறம்‌ பிழைத்தார்‌ இப்பிறப்பிற்‌ றுன்புறு,தலை, 

“தாழ்ந்த வுணர்வினராய்த்‌ தாளுடைந்து தண்டுன்றித்‌ 
தளர்வார்‌ தாமுஞ்‌ 

சூழ்ந்த வினையாக்கை சுடவிழிக்து ஈாற்கதியிற்‌ 
சுழல்வார்‌ தாழும்‌ 

மூழ்க்த பிணிநலிய முன்செய்த வினையென்றே 
மூணிவார்‌ தாழும்‌ 

வாழ்ச்ச பொழுதினே வானெய்து ப்தி 
முயலாதாரே *, 


என்றவிடத்துங்‌ காண்க. ஈண்டு நோயென்றது இிர்தற்கரிதாய்க்‌ 


காண்டற்‌ சாகாப்‌ பெருரோயை, து றவியர்க்கு வறுமையாவது 
உண்ண ஊணுங்‌ டெடாமற்‌ போதல்‌, 


அறவதம்‌] கொல்லாமை க௧௭ 


இவ்‌ வதிகாரத்தில்‌, முதல்நான்கு குதிள்களால்‌ கொல்லாமையின்‌ 
இறப்பும்‌, அடுத்ச குறளால்‌ கொல்லாமை மேற்கொண்டார்‌ இறப்பும்‌, 
அடுத்த குறளால்‌ கொல்லாமையின்‌ பயனும்‌, அடுத்த இரண்டு 
குற்ள்களால்‌ கொல்லு லின்‌ இங்கும்‌, இறுதி இரண்டு குறள்களால்‌ 
கொலை செய்வார்‌ உறும்‌ இங்கும்‌ கூறப்பட்டன. 

விரதமெனப்‌ படுபவை யாவும்‌ அருளுடைமை முதற்‌ கொல்‌ 
லாமையீருகச்‌ சொல்லப்பட்ட இவற்றுள்‌ அடங்கும்‌. அஃ்ததிர்து 
அடக்கிக்‌ கொள்க. 


ஞானம்‌ 


ஞானமாவத வீடு பயக்க வல்ல அறிவு, களை நீக நீர்‌ பாய்ச்சி 
அல்லது பயிர்‌ செழித்துப்‌ பயன்தருதல்‌ இல்லையாதல்‌ போல 
ஆகாதன ஒழித்து ஆவன செய்தாலல்லது அறிவு விளக்கமுற்று 
வீடுபயத்தல்‌ இல்லையா தலின்‌, ஆகாதன ஒழிதலும்‌ ஆவன செய்தலு 
மாகிய விரதம்‌ முற்கூறி அதன்‌ பயனாகப்‌ பெறப்படும்‌ அறிவு 
விளக்கத்தினை நிலையாமை முதல்‌ அவாவறுத்தல்‌ இறுதியாக நான்‌ 
கதிகாரமாகக்‌ கூறுவான்‌ தொடங்கி முதற்கண்‌ நிலையாமை கூறு 
-இன்றார்‌. 

௩௪. நிலயாமை 


௮ஃதாவது, தோன்றுவன யாவும்‌ நிலையாத தன்மை, அறிவு 
என்ற மாத்திரையே அறிவானும்‌ அறியப்படுவதும்‌ உண்டாதல்‌ பெ 
றப்படும்‌. அறிவு அகம்‌ ; அறியப்படுவது புறம்‌, அசுத்தையும்‌ புறத்தை 
யும்‌ தொடர்புபடுத்தி நிற்பது புலன்‌, ஆகவே, புலன்வழியல்லது 
புறப்‌ பொருள்களை அறியுமாறில்லை. புறப்பொருள்கள்‌ உண்டென்‌ 
னும்‌ உணர்ச்சிதானும்‌ புலன்வழியல்லஅ பெறுமாறில்லை. எனவே, 
அறிவால்‌ அறியப்படும்‌ புறப்பொருள்களெல்லாம்‌ புலனுக்குத்‌ தோன்‌ 
அவன என்பது முடிந்தது, தோன்றும்‌ அப்பொருள்கள்‌ கானல்‌ 
நீர்போலத்‌ தோன்றி மெய்யுணர்ச்‌ தவழிச்‌ கெடுதவின்‌ அறிவின்‌ மயக்க 
உணர்ச்சியே யன்றிப்‌ பொருளென வேறில்லை என்பாரும்‌, பொருள்‌ 
கள்‌ இடத்தானும்‌ காலத்தானும்‌ வரையறுக்கப்படுதலானும்‌ காலம்‌ 
கணந்தோறும்‌ வேறுபடுகலானும்‌ அதன்‌, வசையறையுட்படும்‌ பொ 
ருள்களும்‌ ௮,தனொடு நிலைவே.ஐபட்டுக்‌ கணந்தோறும்‌ யிறந்திறக்கு 
மென்பாரும்‌, தோன்‌ றியது அழியக்காண்டவினானும்‌ உள்ள அ அழி 
தலும்‌ இல்லது தோன்றலும்‌ கூடாமையானும்‌ பொருள்கள்‌ நிலையா 
கவே யுள்ளனவேனும்‌ அர்கிலை மாறுதலுடையன வென்பாருமாகப்‌ 
பொருட்டன்மை கூறுவார்‌ பலதிறத்தாராவர்‌. அவரெல்லார்க்கும்‌ 


நிலையாமை ௩௧௯ 


அவற்றது நிலையாமைட உடம்பாடாகவின்‌, சமயக்கணக்கர்‌ மதிவழி 
கூறாது பொருளிது வென்ற பொய்யில்‌ புலவர்‌, யாவர்க்கும்‌ உடம்‌ 
பாடாடப்‌ பொதுப்பட நின்ற அர்நிலையாமையினையே ஈண்டுக்‌ கூறு 
இன்றார்‌. பற்றறுதல்‌ அப்‌ பற்றுக்டெமான பொருள்களின்‌ தன்மை 
முணர்ச்தல்ல.து கூடாதாகலவின்‌ அச்‌ சன்மையா யெ நிலையாமை முதற்‌ 
கட்‌ கூறப்பவெதாயிற்ற. நிலையாக தன்‌ உடம்பின்‌ பயனைக்‌ கருதி 
நிலையான ஓர்‌ உயிரை அதன்‌ உடம்பினின்‌ அ பிரித்தலாகிய கொல்‌ 
லு. தலைச்‌ செய்யாமை கூறி நிலையாமை கூறியதில்‌ அகிசார இயைபு 
காண்க. 

இனி, இவ்‌ வதிகாரத்தில்‌, நிலையாமை உணர்தலின்‌ இன்றிய 
மையாமையும்‌, செல்வ நிலையாமையும்‌, யாக்கை நிலையாமையும்‌, 
முறையே கூறுவான்‌ வைத்த ஆரியர்‌ முதற்கண்‌ நிலையாமை 
உணர்தலின்‌ இன்றியமையாமை கூ அகன்றார்‌. 


௩௩௧. நில்லா தவற்றை நிலையின வேன்‌ றுணரும்‌ 
புல்லறி வாண்மை கடை. 


ச்‌ 


(இ-ள்‌) நில்லாசவற்றை . நிலைச்கல்‌ இல்லாத 
பொருள்‌ களை, நிலையின - நிலைத்கல்‌ உடையன, என்றி உண 
ரூம்‌ - என்று கருதுகின்ற, புல்லறிவு ஆண்மை - குறுகிய 
.அறிவினையுடையராதல்‌, கடை . (அறந்தார்க்கு) இழிவாம்‌. 

(இ.. தூ.) நிலையில்லாத பொருள்களை நிலையுள்ளன என்று 
கருஅசல்‌ அறிவீனம்‌. 

பொருள்கள்‌ நிலையாமை எிற்றறிலினரும்‌ உணரச்‌ டெப்ப 
சொன்று. அதுதானும்‌ அறியாமை புல்லறிவு. பிறவிவாய்ப்படுதல்‌ 
அன்பத்திற்‌ கேதுகாம்‌ என்பதுணர்க்து அதனினின்‌ றுவிடுகலைபெறக்‌ 
கருதித்‌ அறவுமேற்கொண்டார்‌ நிலையாமை உணராத புல்லறிவின 
ராதல்‌ அவர்க்கு மிகவும்‌ இழிவா மென்பார்‌ * புல்லறி வாண்மை 
கடை' என்றார்‌, எனவே, நிலையாமை உணர்தல்‌ அறவியர்க்கு 


இன்றிமையாத தென்ப கூறிற்‌ ருயது இன. (க) 


௬௨௰ திருக்குறள்‌ அறம்‌ 


உயிருக்குப்‌ புறமாவ த ' உடம்பும்‌ உட்ம்புக்குப்‌ புறமாவது 
ஏனைப்‌ பொருள்களாமா தவின்‌, அவற்றின்‌ நிலையாமையினை விகர்து 
கூறுவார்‌, பொருள்‌ தன்னின்‌ வேறென்பது எளிதினுணரச்‌ இடத்த 
வின்‌ அது நிலையாமையினை முதற்கண்‌ வைத்து வ.ருமிரு குறள்‌ 
களாலு மத கூறுடின்றார்‌ 


௩௩௨. கூத்தாட்‌ டவைக்குழாத்‌ தற்றே பெருஞ்சேல்வம்‌ 
போக்கு மதுவிளிக்‌ தற்று. 


(இ-ள்‌. பெருஞ்‌ செல்வம்‌ - (ஒருவனிடச் அத்‌) 
இரண்ட செல்வம்‌ (வருதல்‌), கூத்தாட்டு - கூதீதாடுதல்‌ செய்‌ 
கின்ற, அவை - அவையின்கண்‌, குழாத்தற்றே - (காண்‌ 
போர்‌) கூட்டம்‌ (இரண்டு வருதல்‌) போலும்‌; (௮த) போக்‌ 
கும்‌ - அச்‌ செல்வம்‌ போதல்‌, அது - அக்‌ காண்போர்‌ கூட்‌ 
டம்‌, விளிந்தற்று - (கூத்து முடிக்தவழிக்‌ கலைக்கு) போதல்‌ 
போலும்‌. ்‌ 

(௫ - து.) செல்வம்‌ ஓரிடத்தில்‌ நிலைத்திறாப்ப தன்று. 

“பெருஞ்‌ செல்வம்‌ * எனவே இர்திரபதவி முதலியவும்‌ 
அடங்க. போக்கும்‌” என்ற இறந்தது தழீஇய எச்சவும்மை 
யால்‌ வருதல்‌ என்பது பெற்றாம்‌, கூத்தாட்டல்‌ காரணமாக மக்கள்‌ 
பலவழியாலும்‌ ஒரிடத்தூச்‌ கரண்டுவர்து, அக்கராணம்‌ நீங்கவும்‌ 
அவரும்‌ நீங்குமாறுபோல, உம்மையிற்‌ செய்த நல்வினை காரண 
மாகச்‌ செல்வம்‌ பலவழியாலும்‌ ஒருவனிடச்தே திரண்டு. வச்‌, 
அம்‌ ஈல்வினை நீங்கத்‌ தானும்‌ நீங்கும்‌ என்‌ றவாறாயிற்று, 

செல்வத்தின்‌ தன்மை கூறிய இத. (௨) 

அத்‌ தன்மை யறிர்து அதனைப்‌ பயன்படுத்துமாறு கூறுவது 
வருங்குறள்‌ : 


௩௩௩. அற்கா வியல்பிற்றுச்‌ செல்வ மதுபெற்றா 
லற்குப வாங்கே சேயல்‌, 


அறவ்றம்‌] நிலையாமை ௩௨௧ 


(இ- ள்‌.) சேல்வம்‌--, அற்கா - நிலையாத, இயல்‌ 
பிற்று - தன்மையுடையது; (ஆதலால்‌) அது பெற்றால்‌ - . 
(ஒருவன்‌) அச்‌ செல்வத்தைப்‌ பெறுவானானால்‌, (அதனாற்‌ 
செய்யத்தக்க அறங்களாயெ) அற்குப - நிலையாயினவற்றை, 
ஆங்கே-(பெற்ற) அப்பொழுதே, செயல்‌-செய்யக்‌ கடவன்‌. 


(௫ - த.) செல்வம்‌ உள்ளபோதே அறஞ்‌ செய்க, 


அல்கா எனற்பாலது அற்கா எனத்‌ தரிக்க கின்றது. 
அல்கல்‌ - நிலைத்தல்‌, வினையடி அல்கு, அதனடியாகப்‌ பிதர்ச அல்கா 
அல்குப என்னும்‌ ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌ அகரவீத்‌ 
அப்‌ பன்மை வினையாலணையும்‌ பெயரும்‌ அற்கா அற்குப எனத்‌ 
திரி்‌அநின்‌ அ நிலையா த நிலைப்பன எனப்‌ பொருள்பட்டன. ₹* அல்க 
லென்பஅ தங்கலு காணாம்‌ * எனபன பிங்கலம்‌. 

“அஅ பெற்றால்‌” என்ற தென்னையோ, அறவிக்கன்றோே இது 
கூறியது, செல்வத்தை விட்டு வக்து அது தேடும்‌ முயற்சி.பினையும்‌ 
கைவிட்ட அறவி ௮௮ பெறுமா நில்லையாலோ 'வெணின்‌, ஊழாண்‌ 
ஓரொருகால்‌ அது பெறுதலு முண்டென்றற்‌ கன்றே மேற்குறனில்‌ 
செல்வம்‌ பெறுவது ஊழ்வலியா னென்பதனை உவமவ*யிலான்‌ 
அறிவறுத்தினா ரென்க, அச்செல்வத்தைத்‌ தந்த ஊம்‌ முடியின்‌ அச்‌ 
செல்வமும்‌ முடியுமாதவினானும்‌, ஊழ்‌ டி சல்‌ இன்ன பொழுதென்‌ 
பது அறிய வாராதாதலினானும்‌, பெற்ற அப்பொழுதே பயன்படுத்‌ 
தாது நெடுரீர்மை செய்யின்‌ அஃதொழியுங்‌ காலத்துப்‌ பயன்‌ 
படாத வறிதே ஒழியுமாதலினானும்‌ 'அஅ பெற்றா லத்குப வாங்கே 
செயல்‌” என்றார்‌, நிலையான அறங்களாவன பயனோக்காஅ செய்‌ 
யப்பவவென. அவை வீடு பயக்கும்‌, பயனோக்கிச்‌ செய்யப்படும்‌ 
அறங்கள்‌ அறக்கம்‌ முதலிய நிலையில்லாப்‌ பயன்களையே கரும்‌, 

இவை மிரண்டு பாட்டானும்‌ செல்வ நிலையாமை கூறப்‌ 
பட்டது. (௩) 

யாக்கை நிலையாமை கூறுவன வருமெழு குறள்கள்‌ £ 
21 


௨௨ 'இருக்குறள்‌ [அறம்‌ 


(௩௩௪. நாளேன வோன்றுபோற்‌ காட்டி யுயிரீரும்‌ 
வாள துணர்வார்ப்‌ பெறின்‌: 


1 


.(- ள்‌.) உயிர்‌ ன (உடம்போடு கூடிய) உயிர்‌, உணர்‌ 
'வார்ப்பெறின்‌ - (கன்‌ தன்மையை) உணர்வாரைப்‌ பெற்றால்‌, 
காள்‌ என - நாள்‌ என்று, ஒன்றுபோல்‌-(அறுக்கப்படுவ,கரன 
காலவரையறை) ஒன்றைப்போல, காட்டி-தன்னைத்‌ தோற்‌ 
அவித்து, ஈரும்‌-(காலத்சை) அறுத்துச்‌ செல்கின்ற, வாள து- 
வாளின்‌ வயப்பட்டதாம்‌. 

111)! அறிவுடையோர்‌ சாளை நாளாகக்‌ 'கருதாது உடம்‌ 
'போடு கூடிய தம்‌ உயிரை ௮றுப்பதொரு வாளாசக்‌ கரு அவர்‌, 
்‌. தாலம்‌ என்னும்‌ அருவப்பொருள்‌ முதலிறற்ற தான தால்‌ ஒரு 
வரையறைக்குட்பட்ட. கண்டப்‌ பொருளன்று; அவ்வாராகவும்‌ 
அதனை ஞாயிற்றினியக்கமும்‌ ஞாலத்தின்‌ சுழற்சியும்‌ முசுலியன 
பற்றி ஈாள்‌ மதி ஆண்டு என இத்தொடக்கத்தனவாகவும்‌ இறப்பு 
நிகழ்வு எதிர்வு எனவும்‌ வரையறுத்துச்‌ கூறுதல்‌ உலகிய லுணர்‌ 
அக்கு வேண்டப்படுவதாயிற்று, வரையறைப்படாக அது வரை 
யறைப்பட்டாற்‌ போலச்‌ கூறப்படும்‌ இப்‌ பெற்றி தெரிப்பான்‌ 
(வேண்டி “நாள்‌ என ஒன்றபோற்‌ காட்டி” என்றார்‌. காலத்துக்கு 
உளதான அப்‌ போலித்‌ தோற்றம்‌ பொருள்களின்‌ நிலையாமை காரண 
மாக உண்டானமை உய்தீதுணரப்‌ புலனாம்‌. ஆகவே, ₹சாள்‌” என்னும்‌ 
அக்‌ காலவரையறை உயிர்‌ ஒர்‌ உடம்பின்‌ நிலையா தாதலை விளக்கி 
நின்றது. 
இனி, இக்குறளில்‌ ₹சாளென ஒன்றுபோற்‌ காட்டி உயிரீரும்‌ 
வாள்‌” என்னும்‌ அப்பகுதிக்கு, *சாள்‌ என்பது ஒரு பொருள்‌ 
போலத்‌ தோன்றி உயிரை ஈர்வதொரு வாளாம்‌' என்று பொருள்‌ 
கூறுவாரும்‌ உளர்‌, என என்‌.பது இடைச்சொல்‌. அதற்கு என்பது 
எனப்‌ பெயர்ச்சொல்லாகப்‌ பொருள்கூறுதல்‌ பொருந்தாத. அத 
ஞானும்‌, வாளது என்பது குறிப்புமுற்றுன ஒருசொல்‌, அதனை 
வாள்‌ ௮து என இருசொல்லாகப்‌ பியித்தற்கு உணர்வார்‌ என்னும்‌ 


துறவறம்‌] -. நிலையாமை ௩௨௩ 


வருமொழி இடங்கெர்டாத. என்னை? “முன்னுயிர்‌ வருமிடத்‌ தாய்‌ 
தப்‌ புள்ளி மன்னல்‌ வேண்டு மல்வழியான” (தோல்‌ - எழத்‌ - ௪௨௩) 
என்பது விதியாதலால்‌ டக முதல்‌ உயிராதல்‌ கோக்கி ௮ஃது 
என நிற்றற்பாலது “அத? என நிற்றல்‌ கூடாமையான்‌ என்பது, 
அதனானும்‌ அவர்‌ உரை பொருந்தாத. இத்‌ தடைகளுக்கு விடை 
இராற்றாற்‌ கூறக்‌ கூடுமாயினும்‌, காலம்‌ அருவப்பொரு ளாதலே யன்‌ 
ஜிப்‌ பொருள்‌ அல்லதெனப்‌ படாதாகவும்‌, அதனைப்‌ பொருளல்ல 
போலக்‌ குறிப்பிட்டு “ஒரு பொருள்‌ போலத்‌ தோற்றி என்ப தொவ்‌ 
வாமையாதல்‌ காட்டி அவர்‌ உரை மறுக்கப்படும்‌, 

உயிர்‌ உடம்பில்‌ நிற்றல்‌ நிலையன்‌ றென்றஇது. (௪) 

ஆதலின்‌ நிற்கும்போதே ஈல்வினை செய்க என்பது வருங்‌ 
குறள்‌: 
௩௩௫. நாச்சேற்று விக்குண்மேல்‌ வாராமு னல்வினை 

மேற்சேன்று சேய்யப்‌ படும்‌. 


(இ-ள்‌.) காச்‌ செற்று - (உரையாட ஏலாவண்ணம்‌) 
காவை அடக்க, விக்குள்‌ மேல்வாராமுன்‌ - விக்குள்‌ எழு 
வதற்கு முன்னே, நல்வினை - (வீடுபேற்றைத்‌ தரத்தக்க) 
அறத்தை, மேற்சென்று - விரைந்து, செய்யப்படும்‌ _ 
செய்தலே தக்கது. 

(இ - து.) உயிர்‌ நீங்கும்‌ காலச்தில்‌ பேசுதலும்‌ முடியாதாகை 
யால்‌ முன்ன தாகவே விரைந்து அறஞ்செயல்‌ வேண்டும்‌, 

சாங்காலத்தே விக்குள்‌ மேல்‌ ரோக்‌ வருதல்‌ ஒருதலையாக 
லானும்‌, அக்காலத்துச்‌ செய்தலே யன்றிப்‌ பேசுதலும்‌ முடியா தரக 
லானும்‌ *வாராமுன்‌ ? என்றும்‌, அதுதான்‌ இன்ன பொழுது 
வரும்‌ என்பது தெரியாதாகலான்‌ விரைந்து அறத்தைச்‌ செய்க 
என்பார்‌ “மேற்சென்று” என்றுங்‌ கூறினார்‌. மேற்செல்லுதல்‌ - 
விரைதல்‌. ஈல்வினையை விரைர்‌.அ செய்க என உடம்பின்‌ கிலையாமை 
ஈல்வினை செய்யும்‌ வகையின்மேல்‌ வைத்துச்‌ கூறப்பட்டது. 


௧௨௫ திருக்குறள்‌ (அறம்‌. 


. விரைந்து அறஞ்செய்க என்றதிது, 1” (இ 


|. ' ஒருகாள்‌ தாமதித்தலும்‌ ஆசா தென்ப வருங்குறள்‌ : 


௩௩௬. நெரு லுளனொருவ னின்றில்லை யென்னும்‌ 
... பெருமையுடைத்திவ்‌ வுலகு. 

(இ-ள்‌) கெருகல்‌ - சேற்று, உளன்‌ ஒருவன்‌ - உள்ள 
'வனாயெ ஒருவன்‌, இன்று இல்லை - இன்று இல்லையாயினான்‌,. 
என்னும்‌ - என்று சொல்லும்‌, பெருமை - (நிலையாமை) மிகு. 
தியை, இவ்வுலகு உடைத்து - இவ்வுலகம்‌ உடையது, 

(௫ - து.) சேற்றைக்‌ இருந்தா னொருவன்‌ இன்றைக்‌ இறந்தான்‌ 
என்ற சொல்லும்படி அவ்வளவு நிலையாமை மிகு அள்ள தர இவ்‌ 
வுலகம்‌. ்‌ 

உளன்‌ - குறிப்புவினையாலணையும்‌ பெயர்‌, உளனொருவன்‌ ... 
இருபெய ரொட்டுப்‌ பண்புத்தொகை, மூதல்சாள்‌ இருந்தவன்‌ 
மறுசாள்‌ இருப்பது: நிலையில்லை. யெனவே, மேற்‌ செய்யப்படும்‌ 
'ஈல்வினையைச்‌ செய்ய ஒருசாளேனும்‌ தாமதிச்சல்‌ கூடா சென்ப: 
மயிற்‌. 
்‌ ன்‌ ஒருகாளளவு உடம்பு மயிரும்‌ கூடியிருத்தல்‌ தானும்‌ நிலையன்‌ 
றென்றதிது, (௬): 

ஒரு கணமளவு நிற்றல்‌ தானும்‌ நிலையன்‌ றென்பத வருங்குறள்‌:. 


௩௩௭. ஒருபொழுதும்‌ வாழ்வ தறியார்‌ கருதுப 
கோடியு மல்ல பல. 


(இ-ள்‌.) ஒரு பொழுதும்‌ - ஒரு கணத்தளவும்‌,. 
வாழ்வது அறியார்‌ - (தம்‌ உயிர்‌ உடம்போடு கூடி) வாழ்தலை 
அறிந்து அணிய முடியாதவர்‌, (ஆயினும்‌, அவர்‌) கோடியும்‌ 
அல்ல - கோடியளவுமன்றி, பல - (அதனினும்‌) பல (வாகிய 
நினைவுகளை), கருதுப - நினையாநி ற்பர்‌. 


அறவறம்‌] ்‌... நிலையாமை ௩௨௫ 


(இ. து.) மறுதணத்தளவும்‌ தம்‌ உயிர்‌ உடம்பில்‌ நிற்கு 
(பென்று அணியமாட்டாத மக்கள்‌, தாம்‌ என்றும்‌ இறவரதவர்கள்‌ 
“போலக்‌ கட்டும்‌ மனக்கோட்டை மிகப்‌ பெரிது. 


பொதுவாகக்‌ காலத்தை யுணர்த்தும்‌ பொழுது என்னுஞ்‌ 
‘சொல்‌ தன்னொடு புணர்ந்த இழிவுநெப்பும்மையால்‌ கால அளவில்‌ 
கல்தா கணத்தை உணர்த்திகின்றஅ. 


பிராரத்த வினையின்‌ அளவே வாழ்க்கையி னளவாகவின்‌ 
அல்‌ வினையின்‌: அளவு அறியப்படாதாகவே வாழ்க்கையின்‌. அளவும்‌ 
அறியப்படா தாயிற்று, இச்‌ கருத்தானே பிற்காலத்துச்‌ சான்றோ 
சான பட்டி னத்தடி களும்‌ “வினைப்‌ போகமே யொரு. 'தேகங்‌ கண்‌ 
பாய்‌, வினைதானெொழிர்தால்‌ - தினைப்போதளவு நில்லாது. கண்டாய்‌ 
என்று கூறியருள்வா ராயினர்‌. 


பலவாகிய நினைவுக ளாவன, இவ்விவ்‌ வின்பங்கள்‌ ஈமக்குரியன, 
இவ்‌ வகையில்‌ அவற்றைத்‌ தேடுவோம்‌, அதற்கு இவ்‌ வில்‌ விடை 
"பூறுகள்‌ உளவாம்‌, அவற்றை இவ்‌ விவ்வா றகற்றுவோம்‌, நீக்கச்‌ 
கருதியவ.ற்றை இவ்விவ்வாறடைவோம்‌, இவ்விவ்வாறு. :தய்ப்பேடம்‌ 
என இவ்வாறெல்லாம்‌ நினைக்கும்‌ நினைவுகள்‌. 


* இனிக்‌ கருதுப. என்பதனை அறியார்‌ என்னும்‌ எழுவாய்க்குப்‌ 
'ப்யனிலையாக வந்த பகரவித்றுப்‌ பலர்பான்‌ முற்றாகக்‌ கொள்ளாது, 
அகரவீற்று அஃறிணைப்‌ பன்மை வினையாலணையும்‌ பெயராகக்‌ 
“கொண்டு, கருதவன கோடியுமல்ல பல என அதனைப்‌ பல வென்னும்‌ 
பெயர்ப்‌ பயனிலையான்‌ முடித்‌ அப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌, 


* உண்பது நாழி உடுப்பது சான்குமுழம்‌ ப்‌ 
எண்பது கோடிநினைம்‌ தெண்‌ ணவன- கண்புதைம்‌ த 
மாந்தர்‌ குடிவாழ்க்கை மண்ணின்‌ கலம்போலச்‌ 
சாக்‌ அணையுஞ்‌ சஞ்சலமே தான்‌ ? 
என்ற பிற்காலத்‌ தெளவைப்‌ பிராட்டியார்‌ கூறிய வெண்பா ஈண்டு. 
“சோக்கற்பால:து, 


௩௨௬ திருக்குறள்‌ [அறம்‌ 


உயிர்‌ உடம்பில்‌ நிற்றல்‌ கணப்பொழுதில்‌ :,நீங்கனும்‌ நீங்கு 
மென்ற இ, (௭) 
அதனினும்‌ விரைவாய்‌ நீங்குமென்பத வருங்குறள்‌ : 


௩௩௮. குடம்பை தனித்தொழியப்‌ புட்பறந்‌ தற்றே 
யுடம்போ டூயிரிடை ஈட்பு, 


(இ-ள்‌.) குடம்பை - (கான்‌ நிற்றற்கு . இடமான) 
கூடு, தினித்து ஒழிய - (தன்னைவிட்டுத்‌) தனித்து நீங்க,. 
புள்‌ - (அக்‌ கூட்டில்‌ நின்ற) பறவை, பறந்தற்றே - (அதனை 
விட்டுப்‌) பறந்து போதல்போலும்‌, உடம்போடு உயிரிடை - 
உடம்பிற்கும்‌ உயிர்க்கும்‌ உள்ள தான, ஈட்பு - தொடர்பு. 

(இ- து.) சாம்‌ பார்த்திருக்கும்‌ பொழுதே புள்‌ கூட்டைவிட்‌ 
டுப்‌ பறர்துபோதல்போல, உடம்பைவிட்டு உயிர்‌ விரைந்து நீங்கும்‌... 

சனித்தொழிய என்றதனால்‌: சென்ற பறவை திறும்பிவர்‌ ௫ 
“அதனிற்‌ புகாதவாறு கூடு தைக்தொழிர்தமை “பெற்றாம்‌. தம்‌ 
உடம்பென்று பந்றுவைத்‌ தொழுகும்‌ மக்கள்‌ அவ்வுடம்பைச்‌ 
சிதையவிட்டு அதன்பாற்‌ பற்றில்லார்போல இறச்தொழி தலைக்‌ 
குறிப்பிச்ச, இல்லாத: ஈட்பை உள்ளது போலச்‌ கூறினார்‌. இது 
மூடனொருவனைச்‌ சுட்டி £ இவன்‌ நுண்ணறி விருர்‌ சவா றென்‌ 
னையோ ” என்பதுபோலக்‌ குறித்தபொருளை எச்சமாக்கிக்‌ கூறுவ 
தோர்‌ இலக்கணை, £ தத்தங்‌ குறிப்பி னெச்சஞ்‌ செப்பும்‌ ? என்பது: 
தொல்காப்பியம்‌ (எச்சவியல்‌- ௪௪). அறிவாயும்‌ அருவமாயும்‌ நித்த. 
மாயும்‌ உள்ள உடலுக்கும்‌, சடமாயும்‌ உருவமாயும்‌ அறித்தமாயும்‌ 
உள்ள உடலுக்கும்‌ வினையானாய தொடர்பன்றி ஈட்பானாம்‌ தொடர்பு 
கூடாமை தேற்றம்‌. 

இனி, இச்‌ குறளிற்‌ போர்த குடம்பை என்பது கூடு எனவும்‌ 
முட்டை யெனவும்‌ . பொருள்படும்‌ பலபொருளொருசொல்‌... 
“குடம்பை முட்டையுங்‌ கூடு மாகும்‌ என்பது பிங்கலம்‌, இவ்‌: 
,விருபொருளும்‌ ஈண்டைக்குப்‌ பொரும்‌, தவன வாதலால்‌, ஒன்றைக்‌. 
கொண்டு மற்றதை மறுப்பா ரிருவேறுதிறத்த சாயினர்‌ ஆசிரியர்‌. 


அறவதம்‌] - நிலையாமை ௩.௨௭ 


கூடென்று கொண்டார்‌ மணக்தடவர்‌. முட்டையென்று கொண்டு, 
மற்றதை மறுத்தார்‌ ஆசிரியர்‌ பரிமேலழகர்‌. இவர்‌ கூறும்‌: 
மறுப்புரையாமா று : *குடம்பை யென்பதற்குக்‌ கூடென்று உரைப்‌ 
பாரு முளர்‌. ௮௫ புள்ளுடன்‌ தோன்றாமையானும்‌, அதன்கண்‌ ௮ 
மீண்டு புதுத லுடைமையானும்‌ உடம்பிற்கு உவமை யாகாமை 
யறிக”. 
புள்ளுடன்‌ தோன்றாமையின்‌ குடம்பை கூடாகா தெனின்‌, 
முட்டையி னீங்யெ பார்ப்புப்‌ பறவாமையின்‌ குடம்பை முட்டைய 
மாகாதாதல்‌ வேண்டும்‌, அல்லதாஉம்‌, மூட்டை உருச்‌ சிதையாமல்‌ 
பார்ப்பு அசணினீங்குமா றில்லை, யாக்கை உருச்சிதையாமல்‌ 
உயிர்‌ நீங்குமா அண்டு. அத நீங்யெ பின்னர்‌ யாக்கை சதைவதே 
ஒருதலை, அதுவேயுமன்றி, யாக்கையைக்‌ கூடென்பது மரபன்றி 
மூட்டை யென்றல்‌ மரபன்று, * கூடுவிட்டிங்‌ - காவிதான்‌ போன 
பின்பு ' என்ற செய்யுள்‌ வழக்குங்‌ காண்க. இஅவேயுமன்றி, இக்‌ 
குறட்கருத்தை அடியொற்றி வரும்‌, 
* கேளாதே வச்து, கிளைகளா யிற்றோன்றி 
வாளாசே போவரான்‌ மாம்தர்கள்‌ - வாளாதே 
சேக்கை மானொழியச்‌ சேணீங்கு புட்போல 
யாக்கை தமர்ச்கொழிய நீத்து * 


என்னும்‌ நாலடியார்‌ (௩௰) செய்யுளில்‌ யாக்கைச்‌ குவமையாயது. 
கூடே யாதல்‌ காண்க, 

_ இவை ஓவ்வும்‌; கூட்டின்‌ நீங்கிய புள்‌ மீண்டு மதனிற்‌ புகுசலுண்‌ 
டாயவானபோல யாச்கையி னீங்யெ உயிர்‌ மீண்டு மதனிற்‌ புகுத; 
ஓண்டோ வெனின்‌, பெரும்பான்மையில்லையேனும்‌ பான்மை, 
யுண்டென்பது, சணவனுயிர்‌ மீட்ட சாவித்திரி சரிதையானும்‌, 
*மற்றொரு சரீ ரத்தினும்‌ புகுதலாம்‌” என்னும்‌ ஆன்றோர்‌ உரையானும்‌: 
பிறவாற்றானும்‌ அறியச்‌ இடெச்சின்றத, இறர்தாரை உயிர்ப்பித்த. 
இருவிளையாடல்கள்‌ நீங்கிய உயிர்‌ மீண்டும்‌ யாச்கையிற்‌ புகுதலை 


உடன்பட்டார்க்கன்றி இல்லையாம்‌. அது கூடாமற்‌ போவதற்கு: 


௩௨௮ திருக்குறள்‌ [அறம்‌ 


முதன்மையாய்‌ நின்ற காரணம்‌ யாக்கை தைந்தொழிதலே 
யாதலும்‌ உணர்க, ப 

இவையாவும்‌ ஒருபுறமிருக்க, என்பினை ஈாம்பிற்‌ பின்னி 
யாச்கப்பட்ட யாக்கைக்கு, அவ்‌ வகையே குச்சியுங்‌ சோலுமிணைத்து 
காரிற்‌ பின்னி யாக்கப்பட்ட புட்கூடு உவமமாமன்றி, உறுப்புச்‌ 
களான்‌ யாக்கப்படாத முட்டை உவமமாதல்‌ இல்லை. அகவே 
குடம்பைக்குக்‌ கூடென்று பொருள்‌ கோடலே ிறக்குமாது 
காண்க. ஆசிரியர்‌ புள்‌ கூட்டில்‌ மிண்டு புகுவதனை விலக்கவன்றே 
தனித்து ஒழிய என அச்‌ கூட்டின்‌ தைவு குறிப்பிட்டா ரென்க. 

உயிர்‌ உடம்பின்‌ நீங்குவ இயல்பென்ற திஅ. (௮) 

உயிர்‌ உடம்பிற்‌ புகுவது மியல்பென்ப து வருங்குநள்‌: 


௩௩௯. உறங்குவது போலுஞ்‌ சாக்கா டூறங்கி 
விழிப்பது போலும்‌ பிறப்பு. 


(இ-ள்‌.) சாக்காடு - (ஒருவன்‌) சாதல்‌, உறங்குவது 
போலும்‌ - தூங்குவதை ஓக்கும்‌; பிறப்பு - பிறத்தல்‌, உறங்கி - 
(முன்னே) தூங்க, விழிப்பது போலும்‌ - (பின்‌) விழிப்‌ 
பதை ஓக்கும்‌, 

(இஃது.) சாதலும்‌ பிறத்தலும்‌ உறங்குவதும்‌ விழிப்பதும்‌ 
போலும்‌, 

சாக்காடு, பிறப்பு என்பன தொழிற்பெயர்‌. 

அங்குவதும்‌ விழிப்பதும்‌ உடம்பு ஈலம்பெறு தற்கு இன்றியமை 
யாதனவாய்‌, இயல்பாக, விரைந்து மாறி மாறி வருதல்போல, சாத 
அம்‌ பிறத்தலும்‌ உயிர்‌ பாசக்கட்டகன்று பதியோ டொன்றி ஈலம்‌ 
பெறுதற்கு இன்றியமையாசனவாய்‌, இயல்பாகி, விரைந்து மாறி 
மாறி வருமென்பத கருத்து, “பிறர்தவர்‌ சாதலும்‌ இறக்‌ தவர்‌ பிறத்த 
இம்‌ - உறங்கலும்‌ விழித்தலும்‌ போன்ற ண்மையின்‌ ? (மணி 
மேகலை காதை ௧௬ வரி ௮௬) என்றார்‌ சாத்தனுநம்‌. தோன்றிய 
யாவும்‌ அழிவன வாதலின்‌ பிறந்தன யாவும்‌ இறப்பனவே யாமென 


அறவதம்‌] நிலையாமை ௩௨௯ 


நிலையாமை யாக்கைக்கு இயற்கை யாயினவாறு புலப்படுத்துவார்‌ 
பிறப்பும்‌ உடன்கூறிலார்‌. 

யாக்கையில்‌ உயிர்‌ நிலையாய்‌ நிற்பதில்லை யென்றதி ௮, (௯) 

கிலையாய்‌ நிற்ப தற்‌ குரியவிடம்‌ வேறுண்டோ என்னும்‌ வினாவை 
யெழுப்பி வருமதிகாரத்‌அக்குத்‌ தோற்றுவாய்‌ செய்வது வருங்‌ 
குகள்‌: 

௩௪௦. பக்கி லமைந்‌ தின்று கொல்லோ வுடம்பினுட்‌ 
டச்சி லிருந்த வுயிர்க்கு, 

(இ - ள்‌.) உடம்பினுள்‌ - (பலவகையான) உடம்பு 
களுள்‌, அச்சில்‌ இருந்த - ஒஅக்குல்‌ குடியிரு்தே (காலத்‌ 
தைக்‌ கழித்து வரும்‌), உயிர்க்கு - உயிர்கட்கு, புக்கில்‌ - 
புகுந்து (நிலைத்திருக்கக்‌ தக்கதொரு) வீடு, அமைர்தின்‌ அ 

கொல்லோ - அமைந்தில்ல்யோ 7 (உண்டு). 
I (௫ - து.) உயிருக்கு நிலையிடம்‌ உடம்பன்று ; வீடே, 
பிறவிதோறும்‌ யாக்கை மாறி மாறி வருதலின்‌, ௮வை உயிருக்கு 
கிலேயான இடமாகாது சிறிதுபொழுது தங்கியிருப்பதற்கான 
ஒதுக்டெமாயின, தாம்‌ தங்கும்‌ ஒதுக்டெெத்சதைக்‌ தமக்குரிய 
கிலையிடமாகச்‌ கருதியிருப்பார்‌ வேறு நிலையான இடர்தேடாஅ 
நிலையில்லா அவ்‌ வொதுக்கிடைத்தையே பற்றி யிரூப்பராகலின்‌, 
அவர்க்கு அசன்‌ நிலையாமை அறிவுறுத்து வேறு நிலையான இடம்‌ 
தேடிப்‌ புகுமாறு கூறியநித. இது கூறவே அவருக்குத்‌ தம்‌ 
யாக்கையின்‌ மாட்டும்‌ அதனைச்‌ சார்ச்த புறப்பொருள்கண்‌ மாட்டும்‌ 
இருந்த பற்று விட்டுச்‌ அறவுள்ளம்‌ பிறக்கு மாதலின்‌, வருமதிகாரம்‌ 
அறதவெனத்‌ தோற்றுவாய்‌ செய்த தாயிற்று, (௧௦) 
இவ்‌ வதிகாரத்தில்‌, முதற்குறளால்‌ நிலையாமை பொதுவகை 
யானும்‌, அடுத்த இரண்டு குறள்களால்‌ செல்வ நிலையாமையும்‌ 
எஞ்சிய எழுகுறள்களால்‌ யாக்கை நிலையாமையும்‌ சிறப்பு வகையானும்‌. 
கூறப்பட்டன, 


௩௫. துறவு 


அஃ சாவது புறமாயெ செல்வச்‌இன்சண்ணும்‌ அகமாயெ 
யாக்கையின்‌ கண்ணும்‌ உளதாகிய பற்றினை விடுதல்‌. செல்வம்‌: 
யாக்கை என்னும்‌ அவற்றின்‌ நிலையாமை உணர்ந்தன்றி இஃது. அகா 
சாகலின்‌, நிலையாமை கூறி இது கூறுஇன்றார்‌. எனவே அதிகார 
இயைபு பெறப்பட்ட; 

இவ்வதிகாரத்தில்‌ எனதென்னும்‌ புறப்பற்றை விடுதலும்‌, 
யான்‌ என்னும்‌ அகப்பற்றை விடுதலும்‌ அவ்‌ விருவகைப்பற்றையும்‌ 
விடுதலானாம்‌ ஈன்மையும்‌, விடாமையாலாச்‌ தீமையும்‌, விட்டார்‌ 
சிறப்பும்‌ விடாதார்‌ இழிவும்‌, விடுதற்கு உபாயமும்‌ முறையே 
கூறுவான்‌ வைத்த ஆசிரியர்‌ முதற்கண்‌ எனதென்னும்‌ புறப்பற்றை 
விடுமாறு கூறுகின்றார்‌: 


௩௪௧. யாதனின்‌ யாதனி னீங்கியா னோத 
லதனி னதனி னிலன்‌. 


(இ-ள்‌.) (ஒருவன்‌) யாதனின்‌ யாதனின்‌ - யாதொரு 
பொருளிண்ன்றும்‌ யா காரு பொருளினின்றும்‌, நீங்கியரன்‌- 
நீங்யெவனானான்‌ ; (அவன்‌) அதனின்‌ அதனின்‌ - அப்‌ 
பொருளினால்‌ அப்பொருளினால்‌, கோதல்‌ இலன்‌ - துன்ப: 
மதல்‌ இல்லா தவனாவான்‌. 

(௫ - து.) ஒருவன்‌ எவ்வெப்பொருளிற்‌ பற்றை விடுிரொனோே: 
அவ்வப்பொருளால்‌ அவனுக்குத்‌ துன்பமில்லையாம்‌, 

விட்ட அளவில்‌ அன்பம்‌ குறையு மெனவே, முற்றும்‌ விட்‌ 
டால்‌ அன்பம்‌ சிறிதும்‌ இல்லையாம்‌ என்பது பெறப்படும்‌, யாதனின்‌. 
யாதனின்‌ எனவும்‌ அதனின்‌ அதனின்‌ எனவும்‌ வந்த அடுக்குகள்‌. 
பன்மை குறித்தன. ஒன்றின்‌ நீங்குகலாவது அதனிற்‌ பற்றுவிடுதல்‌. 


அறவு ௩௩௧ 


£ஈட்டலுர்‌ அன்பமற்‌ நீட்டிய வொண்பொருளைக்‌ 
காத்தலு மாங்கே கடுர் துன்பம்‌ . காத்தல்‌ 
குறைபடிற்‌ அன்பம்‌ கெடிற்றுன்பச்‌ துன்பக்‌ 
குறைபதி மற்றைப்‌ பொருள்‌? (நாலடி---௨௮) 
என்பதாகலான்‌ பொருளான்‌ நோதல்‌ உளதாயிற்று, நீங்யெ 
அளவாகத்‌ அன்பமில்லை யெனவே, முற்றும்‌ விடதற்‌ சேலோவிடிற்‌ 
சிறிது சிறிதாக விடுக என்றதாயிற்று, 
அறத்தலால்‌ அன்ப மகலு மென்ற இ. (௧). 
அறத்தலால்‌ இன்ப மேய்‌து மென்பது வருங்குறள்‌ : 


௩௪௨. வேண்டி னுண்டாகத்‌ துறக்க துறந்தபி 
னீண்டியற்‌ பால பல. 


(இ-ள்‌.) (ஒருவன்‌) அறந்தபின்‌ - (எல்லாப்‌ பொருள்‌ 
களையும்‌) அறந்தால்‌, ஈண்டு - இம்மையிற்றானே, இயற்பால - 
உண்டாகத்தக்க (இன்பங்கள்‌); பல - பலவாம்‌ ; உண்டாக. 
வேண்டின்‌ - (அவை) உண்டாகவேண்டுமானால்‌, துறக்க - 
(உடனே) அறக்கக்‌ கடவன்‌. 

(இ. து.) இன்பங்களை வேண்டிவான்‌ கால்நீட்டி யாமல்‌ பொருட்‌ 
பற்றை விடல்‌ வேண்டும்‌, 

இன்பங்கள்‌ என்பதும்‌ உடனே என்பதும்‌ வருவித்‌ அரைக்கப்‌ 
பட்டன. யாக்கை நிலையாமை அறிந்தா னாசையால்‌, விரைச்து 
அறக்க என்பார்‌.  அறக்க? என்றார்‌, துறவியர்‌ இம்மைக்கண்‌ 
அடையலான இன்பங்கள்‌ பொருள்‌ காரணமாக மனமொழிமெய்கள்‌ 
அலையாத நிற்றலானும்‌ அவை ஈன்னெறிக்கட்‌ செல்லுதலானும்‌ 
வருவன. 

இம்மையின்பம்‌ வேண்டுவார்‌ செயற்பாலது கூறிய திது. (௨) 

வீட்டின்பம்‌ வேண்டுவார்‌ செயற்பால கூறுவது வருங்குறள்‌ 2 


௩௫௪௩. அடல்‌ வேண்டு மைந்தன்‌ புலத்தை விடல்வேண்டும்‌ 
வேண்டிய வேல்லா மோருங்கு. 


௧௧௩௨ திருக்குறள்‌ [அறம்‌ 


(இ-ள்‌.) (வீட்டை விரும்புவார்க்கு) ஜர்தன்‌ - (செவி 
முதலிய) ஜம்பொறிகளுக்கும்‌ உரியவாய, புலத்தை - (ஓசை 
.முதலிய)ஓம்புலன்‌ களையும்‌, அடல்வேண்டும்‌-( நகரா அ)கெடுத்‌ 
அல்‌ வேண்டும்‌) (கெடுக்கும்போது) வேண்டிய எல்லாம்‌ - 
(அப்புலன்களை அகர்தற்குத்‌ தாம்‌) படைத்த பொருள்களை 
யெல்லாம்‌, ஒருங்கு - ஒருமிக்க, விடல்‌ வேண்டும்‌ - விடுதல்‌ 
வேண்டும்‌. 

(இ - து.) வீட்டின்பம்‌ வேண்டுவோர்‌ புலன்களை அடக்கிப்‌ 
பொருட்‌ பற்றையும்‌ அறவிடுதல்‌ வேண்டும்‌, 

புலம்‌ என்றது. அவற்றை நுகர்தலை, பொருள்கண்மேற்‌ 
“செல்லும்‌ பற்று ஐம்புல நுகர்ச்சி காரணமாக எழுவதொன்‌ மாதலால்‌, 
அவ்‌ வைம்புலன்களையும்‌ எழவொட்டாது அடக்கினால்‌, வேறாய்ப்‌ 
பலவாய்‌ விரிந்து கடக்கும்‌ பொருள்களின்மீது செல்லும்‌ பற்று 
முற்றும்‌ எஞ்சா தொழியுமாசலின்‌, * அடல்வேண்டு மைந்தன்‌ 
புலத்தை * என்றார்‌, மேற்குறள்‌ இம்மையின்பம்‌ வேண்டினாமை 
கோக்கியதாசலின்‌, இது மறுமையின்பம்‌ வேண்டுவாரைக்‌ குறித்த 
தாயிற்று. வீட்டின்பம்‌ ஞான ஏதுவாகப்‌ பெறட்படுவ.தொன்‌ ரத 
லால்‌, இம்மையின்பம்‌ வேண்டிஞரைப்‌ பற்றாயெ காரியத்தை 
அழிக்கச்‌ கூறி, வீட்டின்பம்‌ வேண்டினரை, அதனொடு புலனாயெ 
காரணத்தையும்‌ அழிக்கச்‌ கூறிய தகுதி கண்டுகொள்க. 

வீடு வேண்டித்‌ தவஞ்‌ செய்வார்‌ புலன்களால்‌ நுகரப்படும்‌ 
பொருள்களை முற்றத்‌ துறக்கவேண்டுமென்‌ ற திக்‌ குறள்‌. (௧) 

அதுவே தவத்தின ரியல்பு என்பது வருங்குறள்‌: 
௩௪௪. இயல்பாகு நோன்பிற்கோன்‌ நின்மை யுடைமை 

மயலாகும்‌ மற்றும்‌ பெயர்த்து. 

(இ-ள்‌. சோன்பிற்கு - தவஞ்‌ செய்வார்க்கு, ஒன்று - 
(பற்றப்படுவஅ) ஒரு பொருளும்‌, இன்மை - இல்லாதிருத்‌ 
அல்‌, இயல்பாகும்‌ - இயல்பாம்‌; (அஃதன்றிப்‌ பற்றப்படு 


அறவறம்‌] அறவு ௩௩௩ 


வஅ ஒரு பொருனேனும்‌) உடைமை - உடைத்தாயிரு,க்தல்‌,. 
பெயர்த்தும்‌ - மீண்டும்‌, மயலாகும்‌ - (தவத்தைப்‌ போக்கு. 
தற்கான) மயக்கத்துக்கு ஏதுவாகும்‌. 

(௫ - து.) தவஞ்‌ செய்வார்க்கு ஒரு பொருளினும்‌ பற்றுச்‌ 
கூடாது. 

ஒன்றும்‌ எனற்பாலது இழிவுசறப்பும்மை தொக்கு ஒன்று என்‌: 
நின்றது. கோன்பு உடையாரை நோன்பு என்றதும்‌, மயற்‌ 
காரணத்தை மயல்‌ என்றதும்‌, ஆகுபெயர்‌. மற்று - அசை. உம்மை 
அதனிற்பிரிக்துப்‌ ' பெயர்‌ சது * என்பதனோடு கூட்டப்பட்டது. 

மேல்‌, *தலைப்பட்டார்‌. தரச்‌ துறந்தார்‌ மயங்கி _ வலைப்‌ 
£ (குறள்‌--௩௪௮] என்பராதலின்‌ அறவு 
பூண்டார்‌ பிறவி வலையினின்று மீண்டார்‌ எனப்படுவர்‌. அவர்‌ 


பட்டார்‌ மற்றை யவர்‌ 


எல்லாப்‌ பொருள்களையும்விட்டு ஒரு பொருளைமட்டும்‌ விடாராயினும்‌,, 
அப்‌ பொருள்‌ சார்பாக விட்டன வெல்லாம்‌ மீண்டுவர்‌து அவர்‌ 
தப்பிவக்த வலையில்‌ அவரை மீண்டும்‌ புகுத்தும்‌ என்பார்‌ * மயலாகும்‌: 
மற்றும்‌ பெயர்த்‌ அ என்றார்‌. 5 
இவை கான்குபாட்டானும்‌ என தென்னும்‌ புறப்பற்றை 
விடுதல்‌ கூறப்பட்ட. ட்‌ (௪). 
யான்‌ என்னும்‌ அசப்பற்றை விடுதல்‌ கூறுவது வருங்‌ குறள்‌: 


௩௪௫. மற்றும்‌ தொடர்ப்பா டேவன்கோல்‌ பிறப்பறுக்க 
லற்றார்க்‌ குடம்பு மிகை. 


(இ ல்‌ ள்‌.) பிறப்பனுக்கனுற்றாக்கு உ பிறப்பறுத்தலே 
மேற்கொண்டார்க்கு, உடம்புமிகை - (அதற்குக்‌ கருவி 
யாகிய) உடம்பும்‌ மிகையாம்‌; (அகவே) மற்றுக்‌ தொடரப்‌ 
பாடு- (உடம்புத்தணை த்தொடர்புமில்லா ) வேறு சிலவற்றின்‌ 
தொடர்பு (உளதாதல்‌); எவன்‌ - யாதாம்‌ 7 

(இ. - து) வீடுபெற விரும்புவார்க்கு உடம்பும்‌ உயிர்ச்‌ சமை. 


யாம்‌, 


௩௩௪ திருக்குறள்‌ [அறம்‌ 


உடம்பு ' மிகையென்‌ அுணர்கச்தார்க்குன்றி அவ்‌ வடம்பைத்‌ 
தானாகவும்‌ சனதாகவும்‌ கருகிப்‌ பத்துவைத்‌ தொழுகுதல்‌ ஒழியா 
தாசலின்‌ * உடம்பு மிகை என்றார்‌. எனவே : அசன்பாத்‌ பற்‌ 
ரெழிக என்ற தாயிற்று, உடம்பென்றது உருவுடம்பையேயன்றி 
அருவுடம்பையும்‌ குறிக்கும்‌, அருவுடம்பு நுண்ணுடம்பு சூக்கும 
சரீரம்‌ மான சரீரம்‌ என்பன ஒருபொருளன. 
புறப்பற்றே யன்றி அகப்பற்றையும்‌ விடுதல்‌ கூறிய இது, (௫) 
. இருவகைப்‌ பற்றையும்‌ விட்டார்‌ எய்தும்‌ பயன்‌ கூறுவது 
வருங்‌ குறள்‌: 


௩௪௬. யானேன தென்னாஞ்‌ சேருக்கறுப்பான்‌ வானோர்க்‌ 
குயர்ந்த வுலகம்‌ புகும்‌. 

(இ-ள்‌) யான்‌ எனத என்னும்‌ - (தானல்லாத 
உடம்பை) யான என்றும்‌ (கன்னேடு தொடர்பில்லாத 
பொருளை) எனஅ என்றும்‌ கருஅம்‌, செருக்கு (பற்றுச்‌ 
செய்வசுற்ளுக்‌ காரணமான) மயக்கத்தை, அறுப்பான்‌ - 
கெடுப்பவன்‌, வானோர்க்கு - தேவர்க்கும்‌ (எய்தற்கரிதாய்‌), 
உயர்ந்த உலகம்‌ புகும்‌ - உயர்க்க வீட்டுலகத்தை அடை 
வான. 

(௫ - துடி யானென தென்னும்‌ இருவகைப்‌ பற்றையும்‌ விட்ட 
வன்‌ வீடுபெறுவான்‌, 

செருக்கு - மயக்கம்‌ . அறியாமை. செருக்கறுத்தல்‌ ஆசிரியர்‌ 
கடைக்கணிப்பினாலும்‌ தவமுயற்சியானும்‌ யோகப்‌ பயிற்யொனும்‌ 
எய்தும்‌ ஞானத்தாலாம்‌. வானோர்க்கும்‌ எனற்பாலத சிறப்பும்மை 
தொக்கு நின்றது, 

பற்றறுதீசா ரெய்துவது கூறிய இக்‌ குறள்‌. (௬) 

பற்றறாதார்‌ எய்துவது கூறுவது வருங்குறள்‌: 
௩௪௭. பற்றி.விடாஅ விடும்பைகள்‌ பற்றினைப்‌ 

பற்றி விடாஅ தவர்க்கு. 


அறவ்தம்‌] அறவு ௧௩௩௫ 


(இ ள்‌.) பற்றினை - (இருவகைப்‌) பற்றுக்களையும்‌, 
பற்றி - (இறுகப்‌) பற்றிக்கொண்டு, விடாதவர்க்கு - விடா 
இருப்பவரை, இடும்பைகள்‌ - (பிறவித்‌) துன்பங்கள்‌, பற்றி 
விடா - (இறுகப்‌)பற்றி விடாவாம்‌. 

(௫ - து.) யானென தென்னும்‌ இருவகைப்‌ பற்றுக்களையும்‌ 
விடாதவரைத்‌ அன்பங்கள்‌ விடாமற்‌ பற்றிக்கொள்ளும்‌. 

இறுகப்‌ பற்றுதல்‌ - பத்று மிகுதல்‌, விடாதவரை என்னும்‌ 
பொருள து விடாதவர்க்கு என நின்றது வேற்றுமை மயக்கம்‌, 

பற்றாறாமையின்‌ பயன்‌ கூறிய இது, (௭) 

பற்றறு தல்‌ பற்றறாமை இரண்டின்‌ பயனையும்‌ ஒருங்கு கூறுவன 
வரும்‌ இரு குறள்கள்‌: 

௩௪௮, தலைப்பட்டார்‌ தீரத்‌ துறந்தார்‌ மயங்கி 
வலைப்பட்டார்‌ மற்றை யவர்‌. 

(இ - ள்‌.) தீரத்‌ துறந்தார்‌ - (பற்றுக்களை) முற்றத்‌ 
அறந்தவர்கள்‌, தலைப்பட்டார்‌ - (வீட்டினே) அடைக்தவர்‌ ; 
மற்றையவர்‌ - அங்கனம்‌ அறவாதவர்‌, மயங்கி, வலைப்‌ 
பட்டார்‌-பிறவிவலையிற்‌ பட்டாராவர்‌. ம்‌ 

(௫ - து.) இரத்‌ துறந்தார்‌ வீடுபெறுவர்‌ ; மற்றவர்‌ பிறவி 
வலையுட்‌ படுவர்‌. 

₹ வராக்‌ காலத்து வினைச்சொற்‌ களவி - யிறப்பினு நிகழ்வினுஞ்‌ 
இறப்பத்‌ கோன்று - மியற்கையும்‌ கெளிவுல்‌ ளெக்குங்‌ காலை” 
(தொல்காப்பியம்‌ - வினையியல்‌ - ௪௮) என்ப வாதலான்‌, ஈண்டுத்‌ 
தெளீவு பற்றித்‌ £ தலைப்பட்டார்‌ ' என வாராக்‌ காலத்து வினைச்‌ 
சொற்னெவி இறந்த காலத்தாற்‌ கூறப்பட்டது, பிறப்புக்குக்‌ 
காரணம்‌ அறியாமையாகிய மயல்க மாதலின்‌ * மயங்கி * என்றார்‌, 

துறந்தார்‌ வீடுபெறுவார்‌, ஏனையார்‌ பிறவிவலையிற்‌ பவே 
ரென்ற திக்‌ குறள்‌. (௮) 

அதைக்‌ காரணங்‌ காட்டி விளக்குவது வருங்குறள்‌? 


௯௩௭௬ திருக்குறள்‌ [அதம்‌ 


௩௫௪௯. பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கு மற்று 
நிலையாமை காணப்‌ படும்‌. 


(இ-ள்‌.) பற்று அற்றகண்ணே - (ஒருவன்‌) பற்றுக்‌ 
கள்‌ ௮ற்றபொழுதே, (அப்‌ பற்றறுதி), பிறப்பு அறுக்கும்‌ - 
(அவன்‌) பிறப்பை அனுக்கும்‌ ; மற்று - அப்‌ பற்றுக்கள்‌ 
அறாதபொழுஅ, நிலையாமை காணப்படும்‌ - (அப்‌ பற்றுக்‌ 
களாற்‌ பிறந்திறக்து வருகிற) நிலையாமையே (பயனாகக்‌) 
காணப்படும்‌, 

(௫ - து. பிறப்புக்குக்‌ காரணம்‌ பற்ற .சலால்‌, பற்றைவிட்டவர்‌ 
பிறவிவலையிற்‌ படார்‌ ; ஏனையோர்‌ படுவர்‌, 


பிறப்புக்குக்‌ சாணம்‌ பற்று; பற்றின்‌ காரியம்‌ பிறப்பு. 
காரணம்‌ அமற்றாற்‌ காரியமும்‌ அதனுடன்‌ அறுவது முறை. 
யாதலால்‌, காரணமாயெ பற்றை யறுச்சவன்‌ காரியமாகிய 
பிறப்பையும்‌ அறுச்சவனாடி அவ்வாற்றாற்‌ பிறவியிணின்று வீடு: 
பெறுவானாம்‌ என்பார்‌ * பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும்‌ ? என்றார்‌. 
எனவே, மேற்‌ குறளிற்‌ கூறிய ' தலைப்பட்டார்‌ தீரத்‌ அறந்தார்‌ * 
என்று தெளீவுபெறக்‌ கூறியசனை ஈண்டுக்‌ காரணங்காட்டி 
விளக்கினா ராயிற்று, 

பற்று என்னும்‌ சாணம்‌ அரூத பொழு, பிறவி என்னும்‌ 
காரியமும்‌ அறுமாறில்லையாதலாலும்‌, அப்‌ பி £றவி நிலையாதாதல்‌' 
கெளியப்‌ பட்டசாசலாலும்‌, கிலையாதான பிறவிவலையிற்‌ படுவர்‌ 
பற்றறதார்‌ என்பார்‌ * மற்று நிலையாமை காணப்படும்‌ என்‌ 
ரூர்‌, எனவே, மேற்‌ குறளில்‌ “மயங்கி வலைப்பட்டார்‌ மற்றை: 
யவர்‌? என்றதையும்‌ காரணம்‌ காட்டி விளக்கினா சாயிற்று, 

இவை யிரண்டுபாட்டானும்‌, பற்றற்றவர்‌ வீடுபெறுவ ரென்ப 
அம்‌ பற்றறதவர்‌ பிறவிவலையிற்‌ பவெரென்ப அம்‌ சேர்த்துக்‌ கூறப்‌ 
வட்டன. . (௯) 


பற்றறுமாறு கூறுவது வருங்குறள்‌: 


அறவறம்‌] அறவு ௩௩௩௭ 


௩௫௦. பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை யப்பற்றைப்‌ 
பற்றுக பற்று விடற்கு. 


(இ-ள்‌.) பற்றற்றான்‌ பற்றினை - கடவுளடியாயெ 
புணையை, பற்றுக - விடாது பற்றுக; அப்‌ பற்றை - அப்‌ 
புணையை, பற்று விடற்கு - (வேறு பயனைக்‌ கருதாது) பற்று 
அறுதல்‌ வேண்டி, பற்றுக - பற்றக்கடவை. 

(இ - து.) பற்றறவேண்டி. இறைவனடியைப்‌ பற்றினாற்‌ பற்‌ 
தம, 

பற்றினை என்பதினும்‌ அப்பற்றை என்பதினும்‌ பற்று 
என்பத பற்றப்பவெதாகிய புணையை உணர்ச்தி கின்றது. பற்றத்‌ 
ரூன்‌ பற்று எனத்‌ தொகையுருவகமாய்‌, பற்றற்றுனாகயெ பற்று என 
விரியும்‌. 

இறைவன்‌ இயல்பாகவே பாசங்களி னீல்கியோ தைலால்‌ 
“பற்றற்றான்‌? என்றார்‌, சடவுள்வாழ்ச்திற்‌ போலவே ஈண்டும்‌ 
பொதவகையால்‌ இறைவனைச்‌ சுட்டுதல்‌ குறிக்கொளற்பாற்று, 
* அறவாழி யர்தணன்‌ றாள்சேர்ச்தார்க்‌ கல்லாற்‌ - பிறவாழி நீர்த 
லரிது” (௮) எனவும்‌, ' பிறவிப்‌ பெருங்கட னிீச்‌ தவர்‌ ஈீர்தார்‌ - 
இறைவ ஸனடிசேரா சார்‌” (௧௦) எனவும்‌ ஆசிரியர்‌ முறீகூறியதற்‌ 
பற்றற்றான்‌ பற்றினை * என்பதற்கு இறைவன்‌ 
திருவடியாயெ புணையை எனப்‌ பொருள்‌ கூறப்பட்ட ௮. வானோர்‌ 


கேற்ப ஈண்டுப்‌ * 


இறப்பும்‌ இம்மை ஈலமும்‌ வேண்டி இறைவனடியைப்‌ பற்றுதல்‌ 
பிறவிக்கேதவாமாகவின்‌, வீடு வேண்டிப்‌ பற்றுக என்பார்‌ 
£ அப்பற்றைப்‌ பற்றுக பற்று விடற்கு! என்றார்‌. சடவள்வாழ்த்தில்‌ 
இவ்வாறென விதவாஅ பொதுவாச “இறைவன டியைப்‌ பற்றுக? என்‌ 
ரூர்‌, அது பாயிரமாதலான்‌, இல்லறக்‌ அறவறம்‌ இரண்டிற்கும்‌ 
பொதுவினித்றல்‌ வேண்டி. ஈண்டுச்‌ அறவறத்திற்‌ காவ தில்தென்‌ 
பார்‌, பொதுவகையான்‌ முற்கூறிப்‌ பின்‌ “அப்பற்றைப்‌ பற்றுக பற்று 
விடற்கு * என விதந்து கூறினார்‌. 
பற்றுவிடப்‌ பற்றுமாறு தியான சமாதிகளானாம்‌, 
22 


௩௩௮ திருக்குறள்‌ 


குருடனுக்குக்‌ குருடன்‌ வழிகாட்மொறில்லை யாதவின்‌, பற்றற 
வேண்டிற்‌ பற்றற்றானைப்‌ பற்றுக என்றார்‌, பற்றற வேண்டினமை 
யின்‌ உயிர்கள்‌ அசாதியே பற்றுடையனவாசல்‌ பெறப்பட்டது. 
இறைவன்‌ அசாதியே பற்றற்றவ னாதலும்‌ பாயிரத்சே பெறப்பட்ட ௮. 
உயிரைப்‌ பற்றிய பற்று இறைவனைப்‌ பற்றவே அறுமென்பது 


ஈண்டுப்‌ பெறப்பட்ட அ. 


“பதிபசு பாச மெனப்பகர்‌ மூன்றிற்‌ 
பதியினைப்‌ போற்பசு பாச மநாதி ; 
பதியினைச்‌ சென்றணா காபசு பாசம்‌ 
பதியணு இற்பசு பாச நிலாவே * 
என்ற திரமந்திரத்‌ திருவாக்கு எண்டு சோக்கற்பால அ. (௧௦) 
இவ்‌ வதிகாரத்தில்‌, முதல்‌ நான்கு குறள்களால்‌, புறப்பற்றைத்‌ 
அறத்தலும்‌, அடுத்த குறளால்‌ அகப்பற்றைத்‌ அறத்தலும்‌, அடுத்த 
குறளரல்‌ இருவகைப்‌ பற்றையும்‌ அறந்தா ௬௮ம்‌ ஈன்மையும்‌, 
அடுத்த குறளால்‌ அவற்றைத்‌ அுறவாருறும்‌ இமையும்‌, அடுத்த 
இருகுறளால்‌ அவ்‌ வீருதிறத்தார்‌ உறும்‌ இருதிறப்‌ பயனும்‌ இ௫திச்‌ 
குறளால்‌ அறக்குமானும்‌ கூறப்பட்டன. . 


பி 


௩௬. மெய்யுணர்தல்‌ 


௮ல்தாவது உண்மை யறிதல்‌. உண்மையும்‌ பொருளும்‌ ஒரு 
“பொருளனவாதல்‌ முன்னே கூறப்பட்டது. (தறன்‌ - ௫). ஈண்டு 
அறிதல்‌ மனத்தான்‌ அறிதல்‌; பொறியானறித லன்ன. இச்‌ கருத்‌ 
தானே ஆசிரியர்‌ மேல்‌ * ஐயுணர்‌ வெய்தியச்‌ கண்ணும்‌ பயமின்றே- 
மெய்யுணர்‌ வில்லா தவர்க்கு” (௬௫௪) என்றதங்‌ சாண்க, பொய்யும்‌, 
"மெய்யும்‌ பகுத்தறிய வல்லது இம்மன உணர்வே. பொறியுணர்வால்‌ 
உணரப்பட்ட உலகமும்‌, பொறியுணர்வால்‌ உணரப்படா ௮ மனவுணர்‌: 
வால்‌ உணரப்படும்‌ இறைவனும்‌, பொ றியுணர்வும்‌ மன வுணர்வுங்‌ 
கொண்டு உலகையும்‌ இறைவனையும்‌ உணரும்‌ உயிருமாய இம்‌ 
மூன்றை யன்றி அறியலான பொருள்‌ வேறில்லே யன்றே? இம்‌ 
முப்பொரு ஞண்மையினை மனவுணர்வான்‌ உணர்தலே ஈண்டு 
மெய்‌ யுணர்த லெனப்பட்டது, இதனை வடநூலார்‌. தத்துவ 
ஞான மென்ப, பொதியின்‌ வேறாக மனவிணர்வென்ப இதான்‌ 2” 
யாதோ வெனின்‌, ஓரறிவு முதலாக ஆறதிவிறுதியாக உடைய உயிர்‌ 
களை அவைகொண்ட அறிவபற்றிப்‌ பகுத்தோதும்‌ தொல்காப்பிய 
மரபியல்‌ (2௨௭) சூத்திர உரைக்கண்ணே பேராசிரியர்‌ ' ஐயுணர்‌ 
வின்றிச்‌ கனாப்போலத்‌ தானே உணர்வ து மனவுணர்வெனப்படும்‌ ” 
எனக்‌ கூறுமாற்றான்‌ ௮௮ பெறப்படும்‌, அவ்‌ வரை காண்க, 


உண்மை முப்பொருளும்‌ என்பாரும்‌, இரண்டென்பாரும்‌, 
ஒன்றென்பாரும்‌, மூன்றெனவும்‌ இரண்டெனவும்‌ ஒன்றெனவும்‌ 
ஆதியும்‌ ஆகாதும்‌ நிற்கும்‌ ஒன்றென்பாருமாகப்‌ பல்வேறு திறத்‌ 
தினர்‌ நூலோர்‌,. ஆசிரியர்‌ யாண்டும்‌ யாவர்க்கும்‌ பொதுப்படக்‌ 
கூறுமாறே ஈண்டும்‌ அப்‌ பலதிறத்தார்க்கும்‌ வேறுபட நின்ற மெய்‌ 
யைக்‌ கூறாது பொதுப்பட்ட மெய்யுணர்தலையே கூறுவாராயினர்‌, 


உலகைப்‌ பற்றிக்‌ கண்டது நிலையாமையாயிற்று, அதனான்‌ 
உண்மை உணரப்படாமையும்‌ தெளியப்பட்ட த. அகவே, உணரப்‌ 


க௪௰ இருக்குறள்‌ [அறம்‌ 


படும்‌ உண்மை, உலசைவிட்டு இறைவனைப்பற்றி உணரப்பட 
வேண்டிய தாயிற்று, ஆசலால்‌, உலகை விடுமாறு கூறி, இறை 
வனைப்‌ பற்றுமாறும்‌ கூறி இம்மெய்யுணர்‌ தல்‌ கூறினார்‌. எனவே அதி: 
கார இயைபு பெறப்பட்டது காண்க, 

இணி இவ்‌ வதிகாரத்தில்‌, மெய்யுணர்தற்கான காரணமும்‌, 
மெய்யுணர்தவின்‌ சிறப்பும்‌ மெய்யுணர்‌ சலின்‌ இலக்கணமும்‌, மெய்‌ 
யுணர்தற்கருவியும்‌, மெய்யுணர்தலின்‌ பயனும்‌ முறையே கூறுவான்‌ 
வைத்த ஆசிரியர்‌ முதற்கண்‌ மெய்யுணர்தற்சான காரணங்‌: 
கூறுகின்றார்‌, 

௩௫௧. பொருளல்ல வற்றைப்‌ போருளேன்‌ றுணரு 
மருளானா மாணாப்‌ பிறப்பு. 

(இ-ள்‌.) பொருள்‌ அல்லவற்றை - உண்மையல்லாத 
வற்றை, பொருள்‌ என்று . உண்மை என்று, உணரும்‌ - 
கருஅகன்ற, மருளான்‌ - மயக்க உணர்ச்சியால்‌, மாணாப்‌: 
பிறப்பு - (இன்ப) மாட்சியில்லாக பிறவி, அம்‌ - உண்டாம்‌. 

(இ - து.) உண்மை யல்லவற்றை உண்மையென்‌ அணர்தலால்‌" 
பிறவிச்‌ இன்பம்‌ உண்டாம்‌. 

இல்லதை உள்ளதென்று கரு அவ ௮ மயக்கத்தாலாம்‌ உணர்ச்‌: 
யாகலின்‌ £ பொருளல்லவற்றைப்‌ பொருளென்‌ அணரும்‌ ம்ருள்‌'' 
என்றார்‌, £ உணரும்‌” என்னும்‌ பெயரெச்சங்‌ காரியப்‌ பொருட்டு. 

மெய்யுணராமை பிறப்பிற்‌ கேதுவா மென்றது. இச்‌ குறள்‌. (௧): 

மெய்யுணர்தல்‌ வீட்டிற்‌ கேதுவா மென்ப வருங்குறள்‌. 
௩௫௨. இருணீங்கி யின்பம்‌ பயக்கு மருணீங்கி 

மாசறு காட்சி யவர்க்கு. 

(இ-ள்‌.) மருள்‌ மங்கி - மயக்கத்தின்‌ நீங்க; மாசறு ஃ 
குற்றமில்லாத, காட்சியவர்க்கு - (மெய்‌) உணர்வுடை 
யார்க்கு, (அம்‌ மெய்யுணர்வு) இருள்‌ நீங்கி - (ஆணவ). 


துறவறம்‌] மெய்யுணர்தல்‌ ௩௪௧ 


இருளை நீக்க, இன்பம்‌ பயக்கும்‌ - வீட்டின்பத்தை உண்‌ 
டாக்கும்‌. 

(இ - து.) மெய்யுணர்தல்‌ வீட்டின்பத்தைத்‌ தரும்‌. 

நீக்கு எனற்‌ பாலது நீங்கி என எதுகை ரோக்தித்‌ திரிந்தது; 
நீங்க என்னும்‌ செயவெ னெச்சம்‌ நீங்கி என்னும்‌ செய்தெ னெச்ச 
மாகத்‌ திரிர்சது எனினும்‌ அமையும்‌. மாசறு காட்சி என்றது 
'மெய்யுணர்வை. 

க்‌ துன்பமும்‌ மெய்யுணர்ர்தவழி இன்பமும்‌ 
ஆதலின்‌, இவை யிரண்டு பாட்டும்‌ மெய்யுணர்தற்குக்‌ காரணம்‌ 
கூறிய வாயின. (௨) 

மெய்யுணர்‌ தலின்‌ இறப்புச்‌ கூறுவன வருமிருகுறள்கள்‌: 


௩௫௩. ஐயத்தி னீங்கித்‌ தெளிந்தார்க்கு வையத்தின்‌ 
வான நணிய துடைத்து. 

(இ - ள்‌.) ஐயத்தின்‌ நீங்கி - மயக்க உணர்ச்சி நிங்க, 
'தெளிக்தார்க்கு - மெய்யுணர்‌ வெய்தினாக்கு, வையத்தின்‌ . 
(தாம்‌ எய்திநின்‌ ற) நிலவுலகத்தினும்‌,; வானம்‌ - (எய்தக்‌ 
கடவதாய்‌ நின்ற) விட்டுலகம்‌, சணியது உடைத்து  அருகா 
தல்‌ உடைய, 

(இ - து.) மெய்யுணர்தல்‌ சேய்த்தாய வீட்டுலகச்தை அணித்‌ 
தாய நிலவுலகத்தினும்‌ அணியதாகச்‌ செய்யும்‌. 

மெய்யுணர்விற்‌ பழகப்‌ பழக, உலகய லுணர்வு கெட்டு வருமாத 
வின்‌, உலகம்‌ சேய்த்தாக வீடு அணித்‌ தாயிற்று. ஐயமெல்லாம்‌ மயக்க 
உணர்ச்யொனா மாகலினானும்‌, மயக்கஉணர்ச்சி மெய்யுணர்வில்வழி 
உளதாவதாகலானும்‌, மயக்கஉணர்ச்சி யில்வழி உளதாவது மெய்‌ 
யுணர்‌ வாகலானும்‌, அம்‌ மெய்யுணர்வு 0 தளியப்படுதலானும, 
“ஜயத்தி னீங்கித்‌ தெளிர்தார்க்கு? என்றார்‌. 

மெய்யுணர்க்தார்‌ வீட்லெகத்தை அடைக்தவ ராவர்‌ என்ற 
இக்‌ குறள்‌. (௩) 


௩௪௫௨ தருக்கு றன்‌: ' [அறம்‌ 


- மெய்யுணராவழி அறிவிருச்‌ அம்‌: பயனில்லை யென்பது வருங்‌ 
4 f 
குறள்‌: 


௩௫௪. ஐயுணர்‌ வெய்தியக்‌ கண்ணும்‌ பயமின்றே 
மேய்யுணர்‌ வில்லா தவர்க்கு. 


(இ-ள்‌.) ஐ உணர்வு - (மனத்தோடு கூடிய) ஐம்புல 
அறிவை, எய்தியக்கண்ணும்‌ - அடைக்க பொழுதும்‌, மெய்‌ 
உணர்வு இல்லாதவராக கூ - உண்மை யறிதல்‌ இல்லாதவர்க்கு, 
பயம்‌ இன்றே - (அவ்வறிவா லாம்‌) பயன்‌ இல்லை. 

(இ - து.) மெய்யுணராவிட்டால்‌ அறிவிருந்தும்‌ பயன்‌ இல்லை. 

விலங்கொடு மக்கட்கு ஒப்ப உள்ள அ ஐம்புல உணர்ச்சி, விலங்‌ 
இன்‌ மக்கட்கு ஏற்றமா யுள்ளது, ஐம்புலன்களால்‌ உணரப்பட்ட 
வற்னுள்‌ மெய்யும்‌ பொய்யும்‌ பகுத்தறியவல்ல மன உணர்சி, அகவே, 
மெய்யறிதலில்லாவழி மன உணர்ச்‌ இருந்தும்‌ இல்லையேயாம்‌. 
அஃதில்லேயாகவே, அதற்கு உபகாரப்படுதல்‌ நோக்க நின்ற ஐம்புல 
அறிவு பயன்படுமாறில்லை. ஆதலால்‌, £ஐயுணர்‌ வெய்தியச்‌ கண்ணும்‌ 
பய மின்றே' என்றார்‌. ஜயுணர்‌ வெய்தியும்‌ பயனின்‌ றெனவே, 
ஐயுணர்வுடக்கியும்‌ பயணின்றாம்‌ மெய்யுணராவழி என்பத தானே 
பெறப்படும்‌. ஆகவே, புலன்களை யடக்கி அவற்றால்‌ அறியப்படுவன. 
வெல்லாம்‌ அறிந்தாலும்‌ மெய்யுணர்ச்சி யின்றேற்‌ பயனின்றா மென்ப 
தாயிற்று, 


இவை யிரண்டு பாட்டாலும்‌ மெய்யுணர்தலின்‌ சிறப்புச்‌ கூறப்‌ 
பட்டது. (௪) 
! மெய்யுணர்‌ தவின்‌ இலக்கணம்‌ கூறுவது வருங்குறள்‌: 
௩௫௫. எப்போரு ளெத்தன்மைத்‌ தாயினு மப்பொருண்‌ 
மேய்ப்போருள்‌ காண்ப தறிவு. 
(இ-ள்‌.) ப்‌ - யாதொரு பொருள்‌, எத்‌ 
அன்மைத்தாயினும்‌ - (தோற்ற றத்தில்‌) யாதோர்‌ இயல்பின 


அறவறம்‌] மெய்யுணர்தல்‌ ௩௪௩ 


சானாலும்‌, (அதீ தோற்றத்தையே பொருள்‌ எனக்‌ கருதி 
யொழியாது), அப்‌ பொருள்‌ - (பொய்யாயெ தோற்றமும்‌ 
மெய்யாயெ பொருளும்‌ கூடிகின்ற) அந்தப்பொருளி 
னின்று, மெய்ப்பொருள்‌ - மெய்யாயெ பொருளை, காண்பன 
அறிவு - உணர்வதே (ஜம்புலன்களோடு கூடி மக்கட்குச்‌ 
இறெப்பாய்‌ நின்ற மன) அறிவாம்‌. 

(இ - து.) உண்மையும்‌ தோற்றமும்‌ பகுத்‌ அத்‌ தோற்றத்தைத்‌ 
தள்ளி உண்மையைக்‌ கொள்வதே மன அறிவ. 

தோற்றத்தை நீக்கு உண்மையை உணர்தலாவது, விரிநெடுங்‌ 
கருங்‌ குழல்‌ செருங்குறப்‌ பின்னி, அக்‌ குழ லணிபெற ஈறு மலர்‌: 
சூடி, கண்கவர்‌ வனப்பிற்‌ பொன்னிற வடிவம்‌ நன்னிறப்‌ பட்டின்‌ 
நலம்பெற யாத்து, ஈஞ்சொடு பயில்விழிக்‌ கஞ்சனம்‌ திட்டி, ஒளிவிட 
முகத்திற்‌ இருள்கடி விளக்கென இருசைவிப்‌ புறத்தும்‌ திருமணி: 
மிடற்றும்‌ நுண்ணிடை வருந்தவும்‌ மெல்லடி. புலம்பவும்‌ இருகால்‌ 
குலுக்கவும்‌ தோடு மாரமும்‌ அடியிடை யணியும்‌ லெம்பும்‌ வளையு 
மாய்ச்‌ செம்பொ னழுத்திய மணிச்சலன்‌ “பலபல  மனமருள்‌ 
திறத்திற்‌ பூண்டொரு பெண்மகள்‌ தோன்றின்‌, அத்‌ தோற்றம்‌, 
£ பூவினுஞ்‌ சாந்தினும்‌ புலான்மறைச்‌ இயாச்துச்‌ - தானு மணி 
யினுர்‌ தொல்லோர்‌ வகுத்சு - வஞ்சகம்‌ ' என்று தெரிச்து, மாயை. 
யின்‌ விளைவாய்‌ ஓர்‌ உயிர்க்குச்‌ சிறிது காலம்‌ உறைவிடமாய்‌ அதனாற்‌ 
ரொழிற்பட இறைவனாற்‌ கூட்டுவிக்கப்பட்ட ஜம்பூதச்‌ சேர்க்கையே 
ஆடையணிகளோடு கூடிய ஒரு பெண்மகள்‌ என நின்றவாறு 
அறிதல்‌. அறியவே, உள்பொருளாய்‌ நின்றவை மாயையும்‌ உயிரும்‌ 
இறைவனுமன்றிப்‌ பிறிதில்லை என்பது தெளியப்படும்‌. அது: 
தெஸியப்‌ பெண்ணெனப்‌ பேரும்‌ உருவும்‌ கொண்டு நின்ற. 
தோற்றம்‌ நிலையன்றென்பதும்‌ தெளியப்படும்‌, ௮௮ தெளிய அவ்‌ 
வருவின்கட்‌ செல்லும்‌ அவாவும்‌ அறும்‌. ஆகவே, அறவறத்தின்‌ 
முடிவறமாட நின்ற அவாவறுத்தற்குக்‌ கருவியாயிற்று மெய்யுணர்வு. 

௮ம்‌ மெய்யுணர்வின்‌ இலக்கணங்‌ கூறிய திக்‌ குறள்‌, (௫) 

மெய்யுணர்வு பெறுமாறு கூறுவன வருமுக்‌ குறள்கள்‌: 


௩௫௪௫ இருக்குறள்‌ [அறம்‌ 


௩௫௬. கற்றீண்டூ மெய்ப்போருள்‌ கண்டார்‌ தலைப்படுவர்‌ 
மற்றீண்டூ வாரா மறி, 


(இ-ள்‌.) கற்று - (மெய்யுணருமாற்றை அசிரியர்‌ 
பாற்‌) கற்று, ஈண்டு - உயர்ந்த, மெய்ப்பொருள்‌ கண்டார்‌ - 
மெய்யாகிய பொருளை உணர்ச்தவர்‌, மதீறு ஈண்டு - மீண்டும்‌ 
இச்‌ நிலவுலகில்‌, வாரா நெறி - மிறவாத நெறியை, தலைப்‌ 
படுவர்‌ - எய்துவர்‌. 

(௫ - து.] பிறவியறுதற்‌ கேதுவான மெய்ப்‌ பொருளுணர்ச்சி 
ஆசிரியரை வழிபட்டுச்‌ கற்றலானாம்‌, 

* கற்று * என்றதனால்‌ ஆரியர்‌ வாயிலாக மெய்யுணரக்‌ கற்றல்‌ 
பெறப்பட்ட. எண்டு _ உயர்ச்த; இஃது இப்‌ பொருட்டாதல்‌ 
மேல்‌ (௨௩ - தறளுரையில்‌) உரைத்தாம்‌. ஆண்டுக்‌ கூறிய வெல்லாம்‌ 
ஈண்டொவ்வும்‌. வீடுபேற்றி ற்குச்‌ சாரணமாய மெய்யுணருமாஅ 
மூன்‌௮: அவை, கேட்டல்‌ இக்‌இத்தல்‌ தெளிதல்‌ என்பன. இவை 
கேள்வி விமரிசம்‌ பாவனை எனவும்படும்‌, 

அவற்றுள்‌, கேட்டல்‌ கூறிய திக்‌ குறள்‌.. (௬) 

சிக்தித்தல்‌ கூறுவது வருங்குறள்‌ 2 
௩௫௭. ஓர்த்துள்ள முள்ள துணரி னோருதலையாப்‌ 

பேர்த்தள்ள வேண்டா பிறப்பு. 


(இ-ள்‌.) (ஆசிரியர்பாற்‌ கற்ற,) உள்ளது - மெய்ப்‌ 
பொருளை, உள்ளம்‌ - (ஒருவனஅ) உள்ளம்‌, ஒருதலையாக - 
ஒருமுகப்பட்டு, ஓர்த்து - (ூலானும்‌ கருதலானும்‌) 
அராய்க்‌ அ, உணரின்‌ - உணருமாயின்‌, (அவனுக்கு) பிறப்பு - 
பிறவி, போத்து - மீண்டும்‌ (உள்ளதாக), உள்ள வேண்டா - 
நினைக்கவேண்டா. 

(௫ - து.) கேட்ட மெய்ப்‌ பொருளைச்‌ இந்திக்க மெய்யுணர்‌ 
வண்டாடப்‌ பிறப்பறும்‌, 


அறவறம்‌] மெய்யுணர்தல்‌ ௩௪௫ 


* உள்ளத உள்ளழ்‌ ஒறாதலையா;ஐர்‌.த்‌ துணரின்‌ * என இயையும்‌. 
ஒருதலையா ஆராய்தலாவது மனங்குவிர்து ஆராய்தல்‌, 

ஒச்இத்தல்‌ கூறிய இச்‌ குறள்‌, (ஸ) 

தெளிதல்‌ கூறுவது வருங்குறள்‌ : 

௩௫.௦. பிறப்பேன்னும்‌ பேதைமை நீங்கச்‌ சிறப்பேன்னுஞ்‌ 
சேம்போருள்‌ காண்ப தறிவு. 

(இ-ள்‌.) பிறப்பு என்னும்‌ பேதைமை - 'பிறப்பிற்கு 
முதற்காணமான அறியாமை நீங்க - கெட்டொழிய, 
சிறப்பு என்னும்‌ - வீட்டிற்கு நிமித்த காரணமான, செம்‌ 
பொருள்‌ - செவ்விய பொருளை, காண்பது - (உள்ளத்தில்‌ 
தெளிய) உணர்வதே, அறிவு - மெய்யுணர்வாம்‌, 

(௫ - து.) ஆசிரியர்பாற்‌ கேட்டு உள்ளத்தில்‌ ஆராய்ந்த 
'மெய்ப்பொருளின்‌ உண்மையைத்‌ தெளிய உணர்தலே பிறவியைக்‌ 
கெடுத்து வீட்டைச்‌ தரவல்ல மெய்யுணர்வாம்‌. 

பிறப்புக்கு முதற்காரணமான பேதைனம்யினையும்‌, வீட்டுக்கு 
கிமித்ச காரணமான செம்பொருளையும்‌, £பிறப்பென்‌ னும்‌ பேதைமை? 
எனவும்‌, £ சிறப்பென்னும்‌ செம்பொருள்‌ ? எனவும்‌ காரியம்‌ - போலக்‌ 
கூறியது உபசார வழக்கு, சிறப்பு - பெருமை ; எல்லாப்‌ பொருளி 
னும்‌ சிறர்சதாதலால்‌ வீடு ஜெப்பெனப்பட்ட அ. செம்மையாகிய 
எண்குணங்களோடு உள்ளதாகிய கடவுளைச்‌ செம்பொருள்‌ என்றார்‌. 
அதனைக்‌ காண்கையாவது, உயிர்‌ சன்‌ அறியாமை கெட்டு அதனோடு 
ஒற்றுமையுற இடைவிடாது பாவித்தல்‌, இதனைச்‌ சமாதி யெனவும்‌ 
சுக்கிலத்‌ தியானமெனவுங்‌ கூறுவர்‌. 

இவை ஞான்று பாட்டானும்‌ மெய்யுணருமாறு கூறப்‌ 
யட்டஅ. (௮) 

மெய்யுணர்‌ தலானாம்‌ பயன்‌ கூறுவன வருமிரு குறள்கள்‌ ; 
௩௫௯. சார்புணர்ந்து சார்பு கெடவொழுகின்‌ மற்றழித்துச்‌ 

சார்தரா சார்தரு நோம்‌. 


௧௩௫௭௬ திருக்குறள்‌ [அறம்‌ 


(இஃ ள்‌.) சார்பு - (ஒருவன்‌, சனத்குப்‌) பற்றாவகான 
செம்பொருளை, உணர்ந்து - (உள்ளவாறு) அறிக்து, சார்பு 
கெட. - (கான்‌ கொண்டிருந்த இருவகைப்‌) பற்றுக்களும்‌ 
(தலைகாட்டாஅ) கெட்டொழிய, ஒழுகின்‌ - (செம்பொரு 
ளைப்‌ பற்றி) ஒழுகவல்லனாயின்‌, சார்தரும்‌ - (முன்‌ அவனை). 
அடைதற்குரியனவாய்‌ நின்ற, நோய்‌ - தன்பங்கள்‌, 
அழித்து - , (சார்புணர்ச்து சார்பு கெட ஒழுயெ அவ்‌ 
வொழுக்கத்தை) அழித்து, மற்று- மீண்டும்‌, சார்தரா - 
(கன்னை) அடைய மாட்டாவாம்‌. ்‌ 

(௫ - து.) மெய்யுணர்ர்‌ து பற்றற ஒழுகுபவனை த்‌ அன்பங்கள்‌ 
சாரமாட்டா, 

சாரப்படுவதாயெ செம்பொருளையும்‌, சார்வனவா௫ய இருவகைப்‌: 
பற்றுச்களையும்‌ சார்பு என்றது ஆகுபெயரால்‌, துன்பங்களாவன 
சுட்டப்பட்ட, வினைகளின்‌ பயன்களுள்‌ அகர்ர்தன போக எஞ்ச 
நின்றவை. அவை ஒளிமுன்‌ இருள்போல, மெய்யுணர்தவின்‌' 
மேன்‌ செடுதலின்‌ “அழித்துச்‌ சார்தரா' என்றார்‌. இவினையே 
யன்றி ஈல்வினையும்‌ பிறப்பிற்‌ கேதுவாதலின்‌ அதவும்‌ * நோய்‌.” 
எனப்படும்‌, மேற்‌ பிறப்பறும்‌ என்றார்‌, ஈண்டு அஃது அற்றவறி" 
அவ்வுயிரான்‌ நுசரச்டெர்த வினைப்பயன்கள்‌ யாது செய்யும்‌ என்று 
ஐயம்‌ நிகழின்‌, அவை விளக்குப்‌ புக இருள்மாய்ர்தாங்கு மாய்ச்‌ : 
தொழியும்‌ என ஜயமறுத்தவாறு, 

பிற்காலத்துச்‌ சான்றோரான உய்யவந்த தேவ நாயனார்‌ இக்‌. 
குறளை மேற்கொண்டு, * சார்புணர்க்‌து சார்புகெட வொழுகி னென்ற, 
மையால்‌ என்றனர்‌. 

ஈட்டிய வினைப்பயன்கள்‌ கெடு மென்ற இது. (௯) 

ஈட்டச்‌ கடவ வினைப்பயனுமில்லை யென்பது வருங்குறள்‌? 


௩௬௦. காமம்‌ வெகுளி மயக்க மிலைமூன்ற 
னாமங்‌ கேடக்கேடு நோய்‌, 


அறவறம்‌] மெய்யுணர்தல்‌ ௩௫௪௭ 


(இ-ள்‌.) (மெய்யுணர்ர்தார்க்கு) காமம்‌ வெகுளி 
மயக்கம்‌ - விருப்பு வெறுப்பு அறியாமை (என்னும்‌), இவை: 
மூன்றின்‌ - இக்‌ குற்றங்கள்‌ மூன்றனுடைய, நாமம்‌ கெட -. 
பெயருங்கூடக்‌ கெடுதலான்‌, (அவற்றின்‌ காரியமாக உண்‌ 
டாகும்‌) கோய்கெடும்‌ - அன்பங்களும்‌ இல்லையாம்‌. 

(௫ - து.) மெய்யுணர்ந்தார்க்கு முக்‌ குற்றங்களும்‌ ஒழிதலின்‌: 
அவதான்‌ வரும்‌ அன்பங்களும்‌ இல்லை, 

வடதூலார்‌, உயிரைப்‌ பற்றும்‌ குற்றங்கள்‌ அவிச்சை, ௮கங்‌ 
காரம்‌, அவா, ஆசை, கோபம்‌ என ஐரந்தென்பர்‌, இவற்றுள்‌ அகங்‌ 
காரம்‌ அவிச்சையினும்‌, அவா ஆசைக்கண்ணும்‌ அடங்குசல்‌ கோகு: 
ஆசிரியர்‌ காமம்‌ வெகுளி மயக்கம்‌ இவை மூன்று எனக்‌ கொண்டார்‌, 
காமம்‌ என்புழி இழிவுறப்பும்மையும்‌, ரோய்‌ என்புழி இறந்தது: 
தழீஇய எச்சவும்மையும்‌ தொக்கனகெடின்‌ எனச்‌ செயின்‌, என்‌ வாய்‌: 
பாட்டெச்சமாய்த்‌ நிற்றற்பாலது கெட எனச்‌ செய என்‌ வாய்பாட்‌ 
டெச்சமாய்த்‌ திரிர்து நின்‌ ற, 

₹ காரணமாய குற்றங்களைக்‌ கெடுத்தார்‌ சாரியமாய வினைகளைச்‌ 
செய்யாமையின்‌ அவர்க்கு வரக்கடவ அன்பங்களும்‌ இல்லையாயிற்று.. 
முன்டெந்த துன்பங்களும்‌ மேல்‌ வரக்கடவ அன்பங்களும்‌ இல: 
வாதல்‌ மெய்யுணர்வின்‌ பயனாதலின்‌ இவையிரண்டு பாட்டும்‌ இவ்‌ 
வதிகாரத்தவாயின, இவ்‌ வாற்றானே மெய்யுணர்ர்தார்க்கு நிற்பன 
எடுத்த உடம்பும்‌ அதுகொண்ட வினைப்பயன்களுமே என்பது 
பெற்றாம்‌.” (௧௦): 

இவ்‌ வதிசாரத்தில்‌, முதல்‌ இரண்டு குறள்களால்‌ மெய்யுணர்ச த்‌ 
சான காரணமும்‌, அடுத்த இரண்டு குறள்களால்‌ மெய்யுணர்வின்‌ 
சிறப்பும்‌, அதிகார ஈடுவா அடுத்து நின்ற குறளால்‌ மெய்யுணர்வி' 
னது இலக்கணமும்‌, அடுத்த மூன்று குறள்களால்‌ மெய்யுணர்‌ தலா 
மாறும்‌, இறுதி இரண்டு குறள்களால்‌ மெய்யுணர்தலின்‌ பயனும்‌. 
கூறப்பட்டன. 


[i 


௩௭. அவாவறுத்தல்‌ 


அஃதாவது புலன்வழி ஓடும்‌ உள்ளத்தை ஓடாஅ கிறுத்தல்‌, 
யானென தென்னும்‌ பற்றினை யறுத்து மெய்யுணர்வு தலைப்பட்டா 
ரேனும்‌ அவர்க்கு எத்த உடம்பும்‌ அது கொண்ட வினைப்பயன்‌ 
களும்‌ நின்றனவன்றே. ஆதலின்‌, அறக்கப்பட்ட புலன்கண்மேல்‌ 
பல்‌ பிறப்பிடைப்‌ பயின்று வந்த பழைய பயிற்சி வயத்தான்‌ ஒரோ 
வழி நினைவு செல்லுதல்‌ கூடும்‌. அதவும்‌ பிறவிக்கேதுவாமாதலின்‌ 
கூடாதென்றற்கு இது கூறப்பட்டது. புலன்வழியோடுதற்‌ டெ 
ணின்றி மெய்ப்பொருளுணர்தவிலே இடைவிடாது உள்ளத்தை 
நிறுச்தினார்ச்சன்றி இஃதாகாமையின்‌ இத மெய்யுணர்தலின்‌ பின்‌ 
வைக்கப்பட்டது. எனவே அதிசார இயைபு பெறப்பட்ட அ. 


இவ்‌ வதிகாரத்தில்‌, அவாவறுத்தற்கான காரணமும்‌, அவா 
்‌ .வறுத்தலின்‌ சிறப்பும்‌, அவாவறுக்குமாறும்‌, அவாவறுத்தார்‌ இறப்‌ 
பும்‌, அவாவின்‌ குற்றமும்‌, அவாவறுத்தார்‌ பெறும்‌ பயனும்‌ முறையே 
கூறுவான்‌ வைத்த ஆரியர்‌ முதற்கண்‌ அவாவறுத்தற்சான 
காரணங்‌ கூறுஇன்றூர்‌; 


௩௬௧. அவாவென்ப வேல்லா வயிர்க்குமேஞ்‌ ஞான்றுக்‌ 
தவாஅப்‌ பிறப்பீனும்‌ வித்து. 


(இ-ள்‌) எல்லா உயிர்க்கும்‌ - (உடம்பெடுத்த) 
உயிர்கள்‌ எல்லாவற்றி ற்கும்‌, எஞ்ஞான்றும்‌ - எக்காலத்தும்‌, 
,தவா௮ - கெடாது (வருனெ ற), பிறப்பு - பிறவியை, ஈனும்‌ 
வித்து - உண்டாக்கும்‌ காரணம்‌, அவா என்ப - அவாவாகும்‌ 
அன்ற சொல்லுவர்‌ (காலோர்‌), 


(௫ - து,) அவா பிறவியை உண்டாக்கும்‌. 


அவாவறுத்தல்‌ ௩௫௯. 


ஒன்றை விரும்பலும்‌ உள்ளத்தின்‌ வினையேயாதலால்‌ அவ்‌ வினைப்‌ 
பயன்‌ நுகர்ந்தன்றி ஒழியாது. அவ்‌ விருப்பம்‌ புலன்வழி நகர்‌ 
வதின்மேலாயின்‌, அதன்‌ பயனை தகரப்‌ புலனோடு கூடிய உடம்‌ 
பினை எடுத்தே ஆகவேண்டும்‌. ஆதலின்‌ பிறப்பிற்கு ௮வா காரண 
மாயிற்று. 
பிறவிச்குக்‌ காரணம்‌ அவாவென்ப திஅ. (க): 


பிறவாமைக்குக்‌ சாணம்‌ ௮வாவின்மை என்பது வருங்குறள்‌: 


௩௬௨, வேண்டுங்கால்‌ வேண்டும்‌ பிறவாமை மற்றது 
வேண்டாமை வேண்ட வரும்‌. 


(இ-ள்‌.) (மெய்யுணர்வு பெற்ற ஞானி ஒருவன்‌) 
வேண்டுங்கால்‌ - (ஒன்றை) வேண்டினால்‌, பிறவாமை வேண்‌ 
டும்‌ - பிறவாதிருத்தலையே வேண்டுவான்‌ ; ௮ - அப்‌ பிற. 
வாமை, வேண்டாமை - (ஐம்புல அகர்ச்சியை) வேண்டா 
மையை, வேண்ட - விரும்ப, வரும்‌ - (அவனுக்குத்‌ தானே): 
எய்தும்‌. ன்‌ 

(இ - து) மெய்யுணர்ச்சவன்‌ விரும்பும்‌ பிறவாமை அவா 
வறுத்தவினால்‌ உண்டாம்‌. ச 

மெய்யுணர்தலான்‌ ஆம்‌ பயன்‌ நிலையான இன்பத்தை 
உணர்ச்‌, அதை அடைய விரும்பி நிலையாத இன்பங்களை ஒழித்‌ 
தல்‌. பிறவி நிலையாத இற்றின்பங்களுக்கும்‌ அன்பங்களுக்கும்‌ இட 
மாவது. பிறவி ஒழியின்‌ அலையும்‌ ஒழியும்‌, ஆகவே, மெய்யுணர்ர்‌ 
தான்‌ விரும்பற்பாலது பிறவாமையே என்பார்‌ “வேண்டுங்கால்‌ 
வேண்டும்‌ பிறவாமை என்றார்‌, மற்று - செயப்படுபொருளாய்‌ 
நின்ற பிறவாமையை எழுவாயாக மாத்றினமையின்‌ வினைமாற்றின்‌ 
கண்‌ வந்தது. 

இக்‌ குறளை மேற்கொண்டு உய்யவந்த தேவநாயனார்‌, சாமியத்‌ 
நிய திநக்களிற்றுப்படியாரில்‌, * வேண்டுங்கால்‌ வேண்டும்‌ பிற. 
வாமை யென்றமையால்‌” என்றார்‌. 


க௫ம்‌ திருக்குறள்‌ [அறம்‌ 


அவா பிறப்பிற்குக்‌ காரணமா,லினானும்‌. அவாவறுத்தல்‌ பிற 
வாமைக்‌. கேதுவாமாகலானும்‌, பிறவாமையே வேண்டப்படுவ 
தொன்றாகலானும்‌ இவை யிரண்டு பாட்டும்‌ அவாவறுத்தற்கான 
காரணம்‌ கூறிய வாயின, (௨) 


அவாவஅத்‌தலின்‌ சிறப்புச்‌ கூறுவ வருங்குறள்‌ : 


௩௬௩. வேண்டாமை யன்ன விழுச்சேல்வ மீண்டில்லை 
யாண்டூ மஃதோப்ப தில்‌. 


(இ-ள்‌. வேண்டாமை அன்ன - (புலன்‌ நகர்ச்சியை) 
விரும்பாமை போன்ற, விழுச்‌ செல்வம்‌ - மேலாயெ 
செல்வம்‌, ஈண்டு இல்லை - (காணப்படும்‌) இவ்வுலகத்தில்‌ 
இல்லை ; யாண்டும்‌ - (இவ்‌ வுலகத்திலேயன்றி வானுலகங்‌ 
களாகக்‌ கூறப்படும்‌ வேறு) எவ்வுலகத்திலும்‌, அஃது 
ஒப்பது - அவ்‌ வேண்டாமைக்கொப்பான து, இல்‌ - இல்லை. 

(௫ - து.) அவாவறுத்தலுக்கு ஒப்பாய்‌ செல்வம்‌ இவ்‌ 
வலகத்திலுமில்லை, வேறெவ்வுலகச்திலுமில்லை. 

எல்லாராலும்‌ தெளியப்பட்ட தாதலின்‌ இவ்வுலகச்‌ செல்வம்‌ 
மூற்கூறப்பட்ட ௫. 

அவாவறுத்தலின்‌ இறப்புச்‌ கூறிய இற, (௩) 

அவாவறுத்தலின்‌ சிறப்பும்‌ அஃது ஆமாறும்‌ கூறுவது வருங்‌ 
குறள்‌ : 

௩௬௪. தூஉய்மை யென்ப தவாவின்மை மற்றது 
வாஅய்மை வேண்ட வரும்‌. 

(இ-ள்‌.) தூஉய்மை என்பது - (அறியாமையாயெ 
மாசினின்‌ அ நீங்யெ) தூய்மை (யாயெ வீடு) என்று சொல்‌ 
லப்படுவது, அவாவின்மை - அவாவில்லாமை ;. அஅு- 
அவ்வவா .இல்லாமை, வாஅய்மை வேண்ட - மெய்ப்‌ 


பொருளை விரும்ப, வரும்‌ - எய்தும்‌. 


அறவறம்‌] அவாவறுத்தல்‌ ௩௫௧ 


(இ - து,) அவாவறுத்தலாகிய தூய தன்மை மெய்ப்பொருளை 
இடைவிடாது ஏந்தித்‌திருத்தலான்‌ வரும்‌. 

அவாவின்மை . உயிரைப்‌ பாசத்தினின்‌ அ நீக்சிச்‌ தாய்தாக்‌கி 
வீடு சேர்த்தலின்‌ வீடு தாயதும்‌ அதனைச்‌ தருவதா அவாவின்மை 
யும்‌ ஆயின, காரியமாகிய தூய்மையைக்‌ காரணம்போலவும்‌ காரண 
மாகிய அவாவின்மையைக்‌ காரியம்‌ போலவும்‌ கூறியது உபசார 
வழக்குப்பற்றி, மெய்ப்பொருளை விரும்புதலாவது மெய்ப்பொருளை 
இடைவிடாது இந்தித்தல்‌, மற்று குறிப்புவினைப்பெயர்ப்‌ 
பயணிலையாய்‌ நின்ற அவாவின்மையினை எழுவாயாக மாற்றினமை 
யின்‌ வினைமாற்றின்சண்‌ வந்தது, 

அவாவறுக்குமாறு கூறிய திக்‌ குறள்‌, (௪) 

அவாவறுத்தார்‌ சிறப்புச்‌ கூறுவது வருங்குறள்‌ : 
௩௬௫. அற்றவ ரென்பா ரவாவற்றார்‌ மற்றையா 

ஏற்றாக வற்ற திலர்‌, 

(இ-ள்‌.) அற்றவர்‌ என்பார்‌ - (பிறவி) அற்றவர்‌ என்று 
சொல்லப்படுவார்‌, அவா அற்றார்‌ - அவா அற்றவர்களே 7 
மற்றையார்‌ - (அவா அறாஅ ஏனைப்‌ பற்றுக்களை அறுத்த) 
மற்றவர்கள்‌, அற்றாக - (அவா அற்றார்‌ பிறவியை முற்ற 
அறுத்த) அவ்விதமாக, அற்றது - (பிறவி) அற்றது, இலர்‌ 
இல்லையாவர்‌. 

(௫ - து.) ஆசையற்றவர்க்கே பிறவி முற்ற அறும்‌; மற்ற 
வர்க்கு அவ்வாறு அருஅ. 

எனவே ஆசையறாஅ ஏனைத்‌ துறவறங்களெல்லாம்‌ முத்றச்‌ 
செய்தும்‌ பயனில்லை யென்பதாயிற்று, 

அவாவறத்தாரது இறப்புக்‌ கூறிய இது, (௫) 

அவாவின்‌ குற்றங்‌ கூறுவது வருங்குறள்‌ : 
௩௬௬. அஞ்சுவ தோரு மறனே யோருவனை 

வஞ்சிப்ப தோரு மவா. 


௩௫௨ திராக்குறன்‌ [அறம்‌ 


(இ-ள்‌. ஒருவனை - (விரத மனைதீதுங்‌ காத்து ஞான 
மும்‌ பெற்றான்‌) ஒருவனை, வஞ்சிப்பஅ -(அவன எய்தற்பால 
தாய விட்டினின்று நீக்கப்‌ பிறவி வலையிற்‌ சிக்குவித்‌து) 
வஞ்சிப்பத, அவா - ஆசையாம்‌ ; (ஆதலால்‌) அஞ்சுவ .. 
(அவ்வவாவினை) அஞ்சிக்காப்பதே, அறம்‌ - அறவறமாம்‌, 

(இ - து.) அறவறம்‌ பூண்டவனை வஞ்சித்துக்‌ கெடுப்பது 
ஆசையா தலால்‌ அதனை அஞ்சிச்‌ காப்பதே அறவறமாம்‌, 

ஓரும்‌ என்பன இரண்டும்‌ அசைநிலை. சாத்தலாவஅ, அவ்‌ 
வவாவுக்கு இடங்சொடாது இடைவிடாது மெய்ப்பொருளைச்‌ இர்‌ 
தித்‌ இருத்தல்‌. 

அவாவின்‌ குற்றங்‌ கூறிய இ௮. பச] 

அவாவினை அறுத்தலான்‌ ஆம்‌ பயன்‌ கூறுவன வரும்‌ சகான்கு. 
குறள்கள்‌ ; - 


௩௬௭. அவாவினை யாற்ற வறப்பிற்‌ றவாவினை 
தான்வேண்டூ மாற்றான்‌ வரும்‌. 


(இஃள்‌.) (ஒருவன்‌), அவாவினை ஆற்ற அஅப்பின்‌- 
அவாவினை முற்றக்‌ கெடுப்பானாயின்‌, (அவனுக்கு) தவா 
வினை - (பிறவி வலையிற்பட்டுக்‌) கெடாமைக்கு ஏதுவான 
செயல்‌, தான்‌ வேண்டுமாந்றான்‌ - தான்‌ விரும்புமாறே, 
வரும்‌ - உண்டாம்‌. 

(இ - து.) ஆசை மொழிர்தால்‌, வீட்டிற்‌ கேதுவான செயல்‌ 
தானே யுண்டாம்‌. 

வீட்டிற்கேதுவான செயல்‌ மேற்கூறிய மெய்ப்பொருளை 
இடைவிடா அ சர்தித்திருத்தல்‌, வித்து மரத்திற்குக்‌ காரணமாயும்‌: 
மாம்‌ வித்திற்குக்‌ காரணமாயும்‌ இருத்தல்‌ போல மெய்ப்பொருளை 
இடைவிடாது இர்இத்தலும்‌ அவாவினை ௮ற அறுத்தலும்‌ ஒன்றற்‌ 
கொன்று காரணமாய்‌ நிற்றலின்‌, முன்‌ மெய்ப்பொருளை இடை 
விடாது ர்திக்க அவாவலும்‌ (குறள்‌ - ௬௬௨) என்னு கூறி ஈண்டு 


அறவதம்‌] அவாவறுத்தல்‌ ௩௫௩. 


அவாவற மெய்ப்பொருளை இடைவிடாது சிர்தித்தலாம்‌ என்பார்‌ 
£ தவாவினை தான்வேண்டு மாற்றான்‌ வரும்‌ ? என்றார்‌. சவாவினை- 
காரியப்‌ பொருட்டாய்‌ நின்ற ஈறு கெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சத்‌ 
தொடர்‌. 
அவாவறுத்தார்க்குப்‌ பிறவியில்லை யென்ற இது. ட. ட 
ஆகவே, அவர்க்குச்‌ அன்பமுமில்லே யென்பது வருங்குறள்‌: 


௩௬.௮. அவாவில்லார்க்‌ கில்லாகுந்‌ துன்ப மஃதண்டேற்‌ 
றவா அது மேன்மேல்‌ வரும்‌. 

(இ-ள்‌.) அவா இல்லார்க்கு - அவா இல்லாதார்க்கு, 
அன்பம்‌ இல்லாகும்‌ - துன்பங்கள்‌ (உண்டாதல்‌) இல்லை 
யாம்‌ ; அஃது உண்டேல்‌ - (அன்பங்கட்குக்‌ காரணமான 
பிற காரணங்களெல்லாம்‌ இல்லையானாலும்‌) அவ்வவா 
ஒன்றும்‌ உண்டானால்‌, (அதனால்‌ எல்லாத்‌ அன்பங்களும்‌) , 
தவாஅனு - முடிவின்றி, மேன்மேல்‌ வரும்‌ - இடைவிடா 
மல்‌ உண்டாம்‌. “ 

(இ - து.) அவாவறுத்தார்க்குத்‌ அன்பங்கள்‌ ஒருசிறிதும்‌ 
உண்டாகா ; அராதார்க்குத்‌ துன்பங்கள்‌ முடிவின்‌ றி வளரும்‌. 

மேற்குறளில்‌ அவாவறுத்தார்க்குப்‌ பிறவியில்லை யெனக்கூறி, 
அசனாற்‌ பிறவித்‌ அன்பமும்‌ இல்லாதொழிதல்‌ ஈண்டுக்‌ கூறினார்‌. 
தவாஅ - கெடாது; ௮ஃதாவ அ முடிவின்றி. 

௮வாவறுச்சார்க்குச்‌ துன்பமில்லை யென்ற இத, (௮) 

இன்பம்‌ உண்டா மென்பது வருங்குறள்‌ : 

௩௬௯. இன்ப மிடையறா தீண்டு மவாவேன்னுக்‌ 
துன்பத்துட்‌ டூன்பங்‌ கெடின்‌. 

(இ-ள்‌.) அவா என்னும்‌ - அவா என்று சொல்லப்‌ 
படுன்ற, அன்பத்தள்‌ துன்பம்‌ - மிக்க அன்பம்‌, கெடின்‌- 
கெடுமாயின்‌, ஈண்டும்‌ - (வீடு பெற்ற வழியே யன்றி உடம்‌ 

23 


௧௫௪ திருக்குறள்‌ [அறம்‌ 


போடு நின்ற) இவ்வுலகத்தினும்‌, இன்பம்‌ - 'இன்பமுறுதல்‌, 
இடையரா.அ - இடை சிறிதும்‌ நீக்காஅ. 

(இ - து.) அவாவற்றவர்க்கு இவ்‌ வுலகத்தில்தானே நிலையான 
இன்பமுண்டாம்‌, 

ஈண்டு அன்பத்‌ அக்குக்‌ காரணமாயெ அவா காரியமாக உப 
சரிக்கப்பட்ட த. அன்பத்துள்‌ துன்பமாவது, தன்னை நோக்கப்‌ 
பிற துன்பங்களெல்லாம்‌ இன்பமெனத்தக்கவாறு நின்ற மிகுந்த 
துன்பம்‌; ஈண்டும்‌ என்பதற்குப்‌ பெருகும்‌ எனப்‌ பொருள்கொண்டு 
இடையறாத என்பதை எச்சமாக்சி அது கொண்டு முடியவைத்‌ 
தலும்‌ ஒன்று. 

அவாவறுத்தார்க்கு இம்மையே நிலையான இன்பம்‌ உண்டா 
மென்ற திதூ. (௬) 

அவர்க்கு வீட்டின்பமும்‌ ஒரு தலையான்‌ எய்தும்‌ என்பன வருங்‌ 
குறள்‌ ; , 


௩௭௦. ஆரா வியற்கை யவாரீப்பி- னந்நிலையே 
£ பேரா வியற்கை தரும்‌. 


(இ- ள்‌.) ஆரா இயற்கை - (ஒருகாலும்‌) நிரம்பாத 
இயல்புடைய, அவா - ஆசையினை, மூப்பின்‌ - (ஒருவன்‌) 
நீக்குவானாயின்‌, அந்நிலையே - (அச்நீப்பு அவனுக்கு) அப்‌ 
பொழுதே, பேரா இயற்கை - அழியாத இயல்பிற்றாய 
வீட்டின்பத்தை, தரும்‌ - கொடுக்கும்‌. 

(இ - து.) அவாவறுத்தார்‌ வீட்டின்பம்‌ எய்‌துதல்‌ நிச்சயம்‌, 

ஆசை நிரம்பாமையாவது மேன்மேல்‌ வளர்தல்‌, அழியாத 
இயல்பினதாயெதால்‌ வீட்டின்பத்தைப்‌ * பேராவியற்கை ” என்றார்‌, 
அது பெறுதல்‌ ஒருதலை யென்பார்‌ * அச்‌ நிலையே தரும்‌ * என்றார்‌. 
இக்கருத்தானே பிற்காலத்துச்‌ சான்றோரான ஆழ்வாரும்‌, 


அ.தவறம்‌] அவாவறுத்தல்‌ ௩௫௫ 


£ நன்றாய்‌ ஞானங்‌ கடர்தபோய்‌ 
நல்லிச்‌ இரிய மெல்லாமீர்த்‌ 
தொன்றாய்ச்‌ டெர்‌்த வரும்பெரும்பா 
முலப்பி லதனை யுணர்க்துணர்க்‌ த 
சென்றால்‌ னெப துன்பங்கள்‌ 
செற்றுக்‌ களைந்து பசையற்றா 
லன்றே யப்போ தேவீடும்‌ 
அதுவே வீடு வீடாமே 
என்றருளிச்‌ செய்வா ராயினர்‌. 
இவை நான்கு பாட்டானும்‌ அவாவறுத்தார்‌ எய்தும்‌ பயன்‌ 
கூறப்பட்டது. அப்பயனாவது மக்கட்‌ பிறப்பின்‌ முடிவான பய 
னாகிய வீடடைதலே என்பதும்‌ கூறப்பட்ட. (௧௦) 


இவ்‌ வதிகாரத்தில்‌, முதல்‌ இரு குறள்சளால்‌ அவாவறுத்தற்‌ 
சான காரணமும்‌, அடுத்த குறளால்‌ அவாவறுத்தலின்‌ இறப்பும்‌, 
அடுத்த குறளால்‌ அவாவறுத்தற்கான நெறியும்‌, அடுத்த குறளால்‌ 
அவாவறுத்தார்‌ சிறப்பும்‌, அடுத்த குறளால்‌ அவாவின்‌ குற்றமும்‌, 
இறுதி நான்கு குறள்களான்‌ அவாவறுத்தலின்‌ பயனும்‌ . கூறப்‌ 
பட்டன. 


இல்வாற்றான்‌, வீடுபயத்தற்‌ சறப்பிற்றுய அறவறமாவ அ, 
அருளுடைமை யடியாகப்‌, புலான்மறுத்தல்‌, தவம்‌, கூடா 
வொழுக்கம்‌, கள்ளாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா 
செய்யாமை, கொல்லாமை யிஐதியாயெ விரதங்களை மேற்‌ 
கொண்டு அவ்வாற்றாற்‌ பிறந்த ஞானத்தால்‌, நிலையாமையறிக்து, 
அறவு பூண்டு மெய்யுணர்ர்‌ து, அவாவறுத்த லாயிற்று, 


௪. ஊழியல்‌. 


அஃதாவது அறவினையும்‌ அறமல்வினையுமாகிய இருவினைப்‌ 
பயன்‌ செய்தவனையே அணுவும்‌ தவறாது சென்றடையும்‌ முறைமை 
யினைக்‌ கூறும்‌ இயல்‌, ஊழ்‌, பால்‌, முறை, உண்மை, தெய்வம்‌, நியதி, 
விதி என்பன ஒருபொருட்‌ சொற்கள்‌. இல்லறமுர்‌ அ.றவறமும்‌ 
ஊழ்வழியாட ஊழ்வழி வந்து ஊழின்‌ முடிவனவாகவின்‌ இஃது 
அவற்றின்பின்‌ வைக்கப்பட்ட அ, அல்லஅஉம்‌, மக்கள்‌ செய்யும்‌ 
அறவினைப்‌ பயன்‌ தெய்வத்தை நிமித்தகாரணமாகவும்‌ ஊழைத்‌ 
அணைக்காரணமாகவுங்‌ கொண்டு எய்தப்படுதலின்‌, அறப்பாலின்‌ 
முதற்கண்‌ தெய்வத்தையும்‌ இறுதிக்கண்‌ ஊழையும்‌ நிறுத்தினா 
ரென்றலுமாம்‌. அறக்‌ கடவுள்‌ எனப்பட்ட ஊழ்‌ தெய்வமாதலும்‌ 
ஈண்டு நோக்கற்பாலது, அல்லதாஉம்‌, அறத்தின்‌ காரியமாகிப்‌ 
பொருள்‌ இன்பங்கட்குக்‌ காரணமா நிற்கும்‌ இயைபுரோக்கி 
அறப்பாலுக்கும்‌ பொருளின்பப்‌ பால்களுக்கும்‌ இடையே வைக்கப்‌ 
பட்ட தெனலுமாம்‌. 


௩௮. ஊழ்‌ 


இதன்‌ பொருள்‌ முன்னே. சொல்லப்பட்ட. அவாவறுக்க 
அதனோ டுடனறுவது ஊழாதலால்‌ இஃது அவாவறுத்தவின்பின்‌ 
வைக்கப்பட்டது, எனவே அதிகார இயைபு பெற்றாம்‌. 


இவ்‌ வதிகாரத்தில்‌, பொருட்குக்‌ காரணமாகிய ஊழினையும்‌, 
இன்பத்‌ அக்குக்‌ காரணமாகிய ஊழினையும்‌, அவ்‌ விருவகை ஊழின்‌ 
வலியினையும்‌ முறையே கூறுவான்‌ வைத்த ஆரியர்‌ முதற்கண்‌ 
பொருட்குக்‌ காரணமாகிய ஊழ்‌ கூறுன்றார்‌: 


௩௭௧. ஆகூழாற்‌ றோன்று மசைவின்மை கைப்பொருள்‌ 
போகூழாற்‌ றோன்று மடி. 


ஊழ்‌ ௩௫௭ 


(இ-ள்‌.) (ஒருவனுக்குக்‌) கைப்‌ பொருள்‌--., ஆகூழால்‌- 
உண்டாதற்குக்‌ காரணமாகிய ஊழால்‌, அசைவின்மை - 
சோம்பலின்மை, தோன்றும்‌ - உண்டாகும்‌ ; போகூழால்‌ - 
(அப்‌ பொருள்‌) அழிச்து போதற்குக்‌ காரணமான ஊழால்‌, 
மடி. - சோம்பல்‌, தோன்றும்‌ - உண்டாம்‌. 

(௫ - து.) பொருளுண்டாக விதியிருர்தால்‌ முயற்சியும்‌, 
பொருள்‌ அழிய விதியிரும்‌ தால்‌ சோம்பலும்‌ உண்டாகும்‌. 

அகு ஊழ்‌ போகு ஊழ்‌ என்பன வினைத்தொகைத்‌ தொடராய்ப்‌ 
யுணர்க்து நின்றன. அசைவு “ மடி - சோம்பல்‌, பொருள்‌ 
ஆதற்கும்‌ அழிதற்கும்‌ காரணமான முயற்சியினையும்‌ சோம்பலினை 
யும்‌ ஊழே உண்டாக்கும்‌ என்பது கருத்து. 

முயத்யும்‌ சோம்பலும்‌ ஊழானா மென்ற இது. (க) 

அறிவும்‌ அறியாமையும்‌ ஊழானா மென்பது வருங்குறள்‌: 


௩௭௩. பேதைப்‌ படுக்கு மிழவூ ழறிவகற்று 
மாகலா முற்றக்‌ கடை. ்‌ 


(இ-ள்‌.) (ஒருவனுக்கு) அறிவு - (பொருள்‌ செயற்குக்‌ 
கருவியான) அறிவு (இருக்குமாயினும்‌)) இழஷம்‌ - 
(பொருளை) இழத்தற்குக்‌ காரணமான ஊழ்‌, உற்றக்கடை - 
(வந்து) பொருக்தியபோது, பேதைப்படுக்கும்‌ - அவ்வூழ்‌ 
(அவ்வறிவினை) அறியாமையாக்கும்‌ ; ஆகலூழ்‌ - (பொருள்‌) 
உண்டா தற்குக்‌ காரணமான ஊழ்‌, உற்றக்கடை - (வந்து) 
பொருக்தியபோ௮, அகற்றும்‌ - (அவ்வூழ்‌ அவ்வ றிவினை) 
அகலச்‌ செய்யும்‌. 

(இ - து.) ஊழே ஒருவனை அறிவுடையவனாகவும்‌ அறிவில்லா 
தவனாகவும்‌ செய்யும்‌. 

பொருள்‌ என்பு மேலைச்‌ குறளால்‌ அதிகாரப்பட்டு வர்‌.த.த. 
உற்றக்கடை யென்பது முன்னுங்‌ கூட்டப்பட்டது. பொருள்‌ 


௧௩௫௮ திருக்குறள்‌ [அறம்‌ 


செயற்கு முயற்சியே யன்றி அறிவுங்‌ காரணமாயிருத்தல்பற்றி மேற்‌ 
குறளில்‌ முயற்ியினையும்‌ இக்குறளில்‌ அறிவினையும்‌ எடுத்தோ தினார்‌, 
ஊழ்‌ இயற்கை யறிவையும்‌ வேறுபடுக்குமென்ற இது, . (௨) 
செயற்கையறிலையும்‌ £ழ்ப்படுக்கு மென்பது வருங்குறள்‌ : 
௩௭௩. நுண்ணிய நூல்பல கற்பினு மற்றுந்தன்‌ 
னுண்மை யறிவே மிகும்‌. 


(இ - ள்‌.) (பேதைப்படுக்கும்‌ ஊழுடையானொருவன்‌) 
அண்ணிய அல்‌ பல - நுட்பமான பொருள்களை உணர்த்‌ 
அம்‌ நூல்கள்‌ பலவற்றையும்‌, கற்பினும்‌ - கற்றானாயினும்‌, 
மற்றும்‌ - பின்னும்‌, தன்‌ உண்மை - தன்‌ ஊழினாலாயெ, 
அறிவே - பேதைமையறிவே, மிகும்‌ - மேற்படும்‌. 

(இ - து,) பலநூல்களைச்‌ கற்றாலும்‌ ஈல்லூழ்‌ இல்லையானால்‌ 
அறியாமையே முற்படும்‌, 

பொருளின்‌ அ ட அண்மை நூலின்மேல்‌ ஏற்றப்பட்டது. 
பேதைமை அறிவாவத மயக்க அறிவு, அது மிகுதலாவஅ, வேண்‌ 
டுங்‌ காலத்து தூல்வாயிலாகக்‌ கற்ற அறிவு வரது. கைகொடுச்சாது 
மறையத்‌ தனக்கு இயற்கையின்‌ ஊழானமைந்த மயக்க அறிவே 
முற்படுதல்‌, * காதன்‌ மிக்குழிக்‌ கற்றவுங்‌ கைகொடா (சிந்தாமணி - 
கனகமாலையா ரிலம்பகம்‌ - ௭௬) என்புழியும்‌ கற்றவை கைகொடா 
வாதல்‌ காண்க. 

செயற்கை யறிவும்‌ ஊழான்‌ மறையுமென்ற இ. (க 

அறிவு பொருள்செயற்குக்‌ துணைச்சாரணம்‌ அமேனும்‌ 
பொருள்‌ அவத ம்‌ அழிவதும்‌ ஊழால்‌ என்பது வருங்குறள்‌ * 
௩௭௪. இருவே றுலகத்‌ தியற்கை திருவேறு 
தெள்ளிய ராதலும்‌ வேறு. 


(இ-ள்‌.) உலகத்து -, இயற்கை - (ஊழானாயெ) 
இயற்கை, இரு வேறு - வேறு வேறான இரண்டு வகை; 


ஊழ்‌] ஊழ்‌ ௩௫௯ 


(ஆகலான்‌), திரு - செல்வமுடையராதலும்‌, வேறு - வேறு, 
தெள்ளியராதலும்‌ வேறு - அறிவுடையராதலும்‌ வேறு. 

(இ - து.) விதிவசத்தால்‌ அறிவிலார்‌ செல்வராயும்‌ அறிவுடை 
யார்‌ வறியராயும்‌ இருப்பர்‌, 

பொருள்‌ செயற்கு அறிவும்‌ கற்றற்குப்‌ பொருளும்‌ அணைக்‌ 
காரணமேனும்‌, ஊழ்வலியால்‌, வறியர்க்கமைந்சு அறிவு அவரைச்‌ 
செல்வராக்கு தற்குப்‌ பயன்படாது அறிவிலாரைச்‌ செல்வ 
ராக்குதற்கும்‌, அறிவிலார்க்‌ கமைந்த செல்வம்‌ அவர்‌ அறிவைக்‌ 
கல்வியால்‌ வளர்த்தற்குப்‌ பயன்படாது வறியர்‌ அறிவைக்‌ கல்வியால்‌ 
வளர்த்தற்கும்‌ பயன்படு மென்பதாயிற்று. 

செல்வராதல்‌ அறிவினானன்‌ அ என்ற இது, (௪) 

தொழில்‌ முதலிய பிறவற்றானு மன்றென்பது வருங்குறள்‌ : 


௩௭௫. நல்லவை யேல்லாஅந்‌ தீயவாந்‌ தீயவு 
கல்லவாஞ்‌ செல்வஞ்‌ சேயற்கு. 

(இ-ள்‌.) செல்வம்‌ செயற்கு - பொருளை அக்குதற்கு, 
கல்லவை யெல்லாம்‌ - ஆவன எல்லாம்‌, தீயவாம்‌ - (ஊழ்‌ 
வயத்தான்‌) ஆகாதனவாய்‌ (நின்று அப்பொருன ஆக 
வொட்டாமல்‌ அழிக்கும்‌) ; தியவும்‌ - ஆகாதனவும்‌, நல்ல 
வாம்‌ - (ஊழ்வயத்தான்‌) ஆவனவாய்‌ (நின்று அப்பொருளை 
ஆக்கும்‌). 

(௫ - து.) ஊழ்வலியால்‌ செல்வத்திற்கு ஆவன ஆகாதன 
வாயும்‌, ஆகாதன ஆவனவாயும்‌ மாறும்‌. 

பொருள்செயற்கு ஆவன அறிவும்‌ முயற்சியுமேயன்றித்‌ 
தொழில்‌ காலம்‌ இடம்‌ கருவி முதலிய பிறவுமுண்‌ட. அவை 
யெல்லாம்‌ இருப்பினும்‌ போகூழாயின்‌ பொருள்‌ அழியும்‌; அவை 
யொன்று மில்லையேனும்‌ ஆகூழாயின்‌ பொருள்‌ அகும்‌ என்ப 
தாயிற்று, ஆகவே, ஊழ்‌ தொழில்‌ முதலிய அணைக்காரணங்கள்‌ 
பிறவற்றையும்‌ வேறுபடுக்கும்‌ என்பது பெறப்படும்‌. 


௩௬௦ திருக்குறள்‌ [அறம்‌ 
செல்வமாதல்‌ அணைக்காரணங்களா லன்ன என்றது இச்‌ 
குறள்‌, (௫) 
காவலானு மன்றென்பது வருங்குறள்‌ $ 
௩௭௬. பரியினு மாகாவாம்‌ பாலல்ல வுய்த்துச்‌ 
சோரியினும்‌ போகா தம, 


(இ-ள்‌.) பால்‌ அல்ல - ஊழ்‌ (காரணமாகத்‌ தமக்‌ 
குரியவை) அல்லாதவை, பரியினும்‌ - வருந்திக்‌ காப்பினும்‌, 
ஆகரவாம்‌ - (தம்மிடத்‌து) நில்லாவாம்‌ , தம - (ஊழ்காரண 
மாகத்‌) தமக்குரியவை, உய்ச்து-(புறத்கே) கொண்டுபோய்‌, 
சொரியினும்‌ - உகுத்தாலும்‌, போகா - (கம்மைவிட்டுப்‌) 
போகாவாம்‌. 

(௫ - து. வரும்திக்‌ காக்கும்‌ பொருள்‌ அழிவதும்‌ காவாத 
பொருள்‌ நிற்பதும்‌ ஊழினால்‌, 

செல்வம்‌ நிலைப்பதும்‌ அழிவஅம்‌, முயற்சி, அறிவு, தொழில்‌, 
காலம்‌ முதலிய அனைக்காரணங்களாலும்‌ சாத்தலினாலும்‌ ஆவன 
வல்ல என்பதாயிற்று. 

இவை ஆஅபாட்டாலும்‌ பொருட்குச்‌ காரணமாகிய ஊழின்‌ 
வலி கூறப்பட்ட அ. (௬), 

இன்பங்கள்‌ உளவாதற்கும்‌ இலவாதற்கும்‌ காரணமான ஊழின்‌ 
வலி கூறுவன வரும்‌ மூன்று குறள்கள்‌ : 


௩௭௭. வகுத்தான்‌ வகுத்த வகையல்லாற்‌ கோடி 
தோகுத்தார்க்குக்‌ துய்த்த லரிது. 

(இ-ள்‌.) கோடி - (ஐம்பொறிகளால்‌ 'அகாப்படும்‌ 
பொருள்கள்‌) கோடியை, தொகுத்தார்க்கும்‌ - (முயன்று) 
சேர்த்துவைத்தவர்க்கும்‌, வகுத்தான்‌ - தெய்வம்‌, வகுத்த 
வகையல்லால்‌ - வகுத்த வகையா லல்லாமல்‌, அய்த்தல்‌ - 
(தாம்‌ சேர்‌. த்தவற்றை) நுகர்தல்‌, அரிது - இல்லையாம்‌. 


ஊழ்‌] ஊழ்‌ ௩௬௧ 
(௫ - து.) அனுபவிக்கத்‌ தக்க பொருள்கள்‌ பலவற்றைச்‌ 
சேர்த்தவைத்தாலும்‌ விஇியினளவாகவன்றி அவற்றை அனுபவித்தல்‌ 
இயலா அ. 
தெய்வம்‌ அவரவர்‌ செய்தவினை அவரவர்க்கே என வகுத்த 
வைத்திருத்தலின்‌ தெய்வத்தை வகுத்தான்‌ என்றார்‌. ஈண்டுத்‌ 
செய்வமாவ த ஊழ்‌, * இசைத்தலு முரிய வேறிடச்தான £ (தோல்‌. 
சொல்‌ - கிளவி - ௫௯) என்பதால்‌ உயர்‌திணையாகச்‌ சொல்லப்‌ 
பட்டது. தொகாதார்க்கேயன்றித்‌ சொகுத்தார்க்கும்‌ எனப்‌ 
பொருள்‌ தருதலின்‌ உம்மை. இறந்தது சழீஇய எச்சவும்மை, 
பொருள்‌ சேர்த்தும்‌ அதனாலாம்‌ இன்பத்தை அனுபவித்‌ 
தற்கும்‌ ஊழ்‌ வேண்டுமென்ற திஅ. (௪) 
அஃதில்லையேல்‌, அன்பத்தினின்று தப்புதற்கும்‌ ஊழ்‌ 
வேண்டுமென்பது வருங்குறள்‌ : 


௩௭௮. துறப்பார்மற்‌ றப்புர வில்லா ருறற்பால 
வூட்டா கழியு மேனின்‌. 


(இ - ள்‌.) அப்புரவு இல்லார்‌ - (வறுமையான்‌ இன்ப) 
நுகர்ச்சி இல்லாதவர்கள்‌, உறற்பால - (தாம்‌) அடைதற்பால 
வாயெ துன்பங்களை, ஊட்டா - (ஊழ்‌) அடைவியாது, 
கழியுமெனின்‌ - ஓழியுமானால்‌, அறப்பார்‌ - துறக்குங்‌ கருத்‌ 
தூடையராவர்‌. 

i (இ - து.) வறியர்‌ அறவு மேக்கொள்ளாது வறுமைப்‌ பிணி 
யான்‌ வருர்துவதற்குச்‌ காரணம்‌ ஊழே, 

அறப்பார்‌ ... எதிர்கால வினைமுற்னு; இல்லார்‌ எதிர்மறை 
குறிப்புவினைப்‌ பெயர்‌, யாதனின்‌ யாதனி ஸீங்கியா னோத, 
லதனி னதனி னிலன்‌ * (குறள்‌ - ௩௪௧) என்பதாகவும்‌, தம்‌ கருத்தின்‌ 
றிப்‌ பொருள்கள்‌ பலவும்‌ கம்மி னீல்கயெனவாகவும்‌, அவர்‌ அவற்றின்‌ 
மேற்‌ பற்றுவைத்‌ அப்‌ பிறர்‌ இல்லத்து “ உப்பிற்குங்‌ காடிக்குங்‌ கூற்‌ 
ரூய்‌” (குறள்‌ - ௧௦௫௦) வறுமைப்‌ பிணி யுழத்தல்‌, ஊழின்‌ வலியான்‌ 
என்பது எஞ்சி நிற்றலான்‌ £ மன்‌ ' என்னு மிடைச்சொல்‌ ஒழியிசைக்‌ 


௧௩௬௨ .... இருக்குறள்‌ [அறம்‌ 


கண்‌ வந்தது, ' கழிவே யாக்க மொழியிசைச்‌ கிளவியென்‌ - றம்மூன்‌ 
றென்ப மன்னைச்‌ சொல்லே ? (சோல்‌ - இடை - ௪) என்பது 
தொல்காப்பியம்‌. 
அன்பதுகர்ச்ச) ஊழான்‌ அமைந்ததாகையால்‌ அதைத்‌ தப்புதல்‌ 
முடியா தென்ற இது. (௮) 
ஆகவே, துன்பங்களை வெறுப்பதிற்‌ பயனில்லை யென்பது 
வருங்‌ குறள்‌ : 
௩௭௯. நன்றாங்கா னல்லவாக்‌ காண்பவ ரன்றாங்கா 
லல்லற்‌ படூவ தேவன்‌. 


(இ-ள்‌.) ஈன்று ஆங்கால்‌ - நல்வினை விளையும்போது 
(அவ்‌ விளைவான இன்பங்களை நீக்கும்‌ வகைதேடாத), 
நல்லவா - (அவற்றை) நல்லனவாக (க்‌ கருதி இயைந்து), 
காண்பவர்‌ - துகர்பவர்‌, அன்று அங்கால்‌ - (சல்வினை) 
அல்லாத தீவினை விளையும்போது, (அவ்‌ விளைவான 
அன்பங்களை உள்ளமியைக்‌ ஆ அனுபவியா௮), அல்லற்‌ 
படுவது - (உள்ளம்‌) அன்பமுறுதல்‌, எவன்‌ - ஏன்‌ 2 

(௫ து.) ஈல்வினையின்‌ பயனை மனமொப்பி அனுபவிப்பவர்‌ 
தீவினையின்‌ பயனை வெறுத்தல்‌ அறிவன்று, 

தீமக்குவன தாமே செய்த இருவினையின்‌ பயனே யன்றி 
வேறல்ல. ஆகவே, இருவினைப்‌ பயனும்‌ மனமொப்பி அனுபவிக்கற்‌ 
பால; அனுபவியாஅ ஒழிதலும்‌ இயலா ௫. ஆகவும்‌ ஒன்றை மன 
மொப்பி அனுபவித்‌௮, மற்றதை அனுபவிக்கும்போது மன மொப்‌ 
பாது துன்புறு சல்‌ அறிவன்று என்பதாம்‌, இக்‌ கருத்தானே 
பிற்காலத்‌ துப்‌ புலவர்‌ ஒட்டக்கூத்தநம்‌, 

இன்பத்து ளிறுமார்‌ அ தோணோக்கி மீன்றமத 

அன்பத்து எழுச்துவார்‌ தொல்லுலஇ லறியாதார்‌ 

இன்பத்‌ அன்‌ பங்களே யெய்தியபோ திவையெல்லா 

மூன்பற்று விடாதவினைப்‌ பயனென்பர்‌ மேழுஅணர்ச்தோர்‌ * 


என்பாராயினர்‌, 


ஊழ்‌] ஊழ்‌ ௩௬௩ 


இவை மூன்று பாட்டானும்‌ இன்ப அன்பங்கட்குக்‌ காரண 
மான ஊழின்வலி சொல்லப்பட்ட ௮, (௧) 

பொருளின்பங்கட்குக்‌ காரணமான ஊழின்‌ வலியைப்‌ 
பொதுவகையாற்‌ கூறுவது வருங்குறள்‌ : 


௩௮0. ஊழிற்‌ பெருவலி யாவுள மற்றொன்று 
சூழினும்‌ தான்முக்‌ துறும்‌. 
(இஃள்‌?) ஊழின்‌ - ஊழினும்‌, பெருவலி - மிக்க 


வலிமையுடையன, யாவுள - (வேறு) எவை உள்ளன? 
(ஒன்றுமில்லை. ஆதலால்‌,) மற்றொன்று - (அதனை விலக்கு 
தற்‌ பொருட்டு அதற்குமாஞுன) பிரிகொன்றை, சூழினும்‌ - 
ஆராயினும்‌, தான்‌ - அவ்வூழ்தானே, முந்துறும்‌ - (அச்‌ 
சூழ்ச்சி வாயிலாகவேனும்‌ பிறிதொரு வாயிலாகவேனும்‌ 
வந்த அச்‌ சூழ்ச்சியின்‌) முற்பட்டு நிற்கும்‌. 

(௫ - து. ) மதிவலியின்‌ விதிவலி பெரிது, 

பெருவலி - அடையடுத்த பண்பாகு பெயர்‌, £ சூழ்தல்‌ - 
பலருடனும்‌ பமுதற எண்ணுதல்‌ * என்றார்‌ பரிமேலழகர்‌. சூழினும்‌ - 
என்பதில்‌ உம்மை, செய்யின்‌ முர்துறுதலே யன்றிச்‌ சூழினும்‌ 
மூந்துறம்‌ எனப்‌ பொருள்‌ தருதலால்‌, இறந்தது தழீஇய 
எச்சவும்மை. 

இவ்‌ வதிகாரத்தில்‌ முதல்‌ ஆறு குறள்களால்‌ பொருள்பற்றி 
ஊழின்‌ வலியாமாறும்‌, அடுத்த மூன்று குறள்களால்‌ இன்பம்‌ 
பத்றி ஊழின்‌ வலியாமாறும்‌, இறுதிக்‌ குறளால்‌ பொதுவகையான்‌ 


ஊழின்‌ வலியாமாறும்‌ கூறப்பட்டன. (6) 


ஊழியன்‌ முற்றும்‌, 


௩௬௪ திருக்குறள்‌ 


ஊழியலொடு முடிர்த இவ்‌ வறத்துப்பரலிழ்‌ பாயிரவியலாற்‌ 
கடவளானாய வுலசம்‌ உயர்ந்தோர்‌ வகுத்த அறத்தின்‌ வழியதாத 
லும்‌, அடுத்து நின்ற இல்லறவியலான்‌ அவ்‌ வறத்தின்‌ முற்பகுதி 
யாய்ச்‌ றக்‌ துகிற்பது இல்லற மாதலும்‌, அடுத்து நின்ற துறவற 
வியலான்‌ அறத்தின்‌ முடிவான பயனாய்‌ எஞ்சிகின்ற பகுதி துறவற 
மாதலும்‌, இஅதியினின்‌ ற ந்த அறத்தாறு களழாதலும்‌ 
கூறப்பட்டன, 
* பாயிர நான்இல்‌ பிடல்‌ பன்மூன்றே 

தூய துறவறமொன்‌ நூழாக--வாய 

வறத்‌ அப்பா னால்வகையா வாய்ச்‌ அரைச்தார்‌ நூலின்‌ 

,இறத்துப்பால்‌ வள்ளுவனார்‌ தேர்ச்‌ து." 

எறிச்சலூர்‌ மலாடஞர்‌. 


அறத்துப்பால்‌ 
முற்றும்‌, 


௮ 


அலஸ்காமை 
அல்கியகண்‌ 
அ௮கரருதல 
அகழ்வாரை 
அகனமர்க்து 
அகனமர்ந்தி 
அஞ்சுவதோ 
அடக்கமமாரு 
அடல்கேண்டு 
அர்தணரென்‌ 
அமிழ்தினு 

- அருங்கேட 
அருட்செல்‌ 
அரும்பய 
அருளல்லதி 
அருளில்லார்‌ 
அருள்கருஇ 
அருள்சேர்‌ 
அருள்வெஃகி 
அல்லலரு 
அல்லலை 
அவாவில்லா 
அவாவினை 
அவாவென்ப 
அவிசொரிம்‌ 
அழுக்கற்றகன்‌ 
அழுக்காறவா 
அமுச்காறுடையார்‌ 
அழுக்காறுடையான்‌ 
அழுக்காறென 
அழுக்காற்றி 


திரூக்குறள்‌ அறத்தப்பால்‌ 
பாட்டு முதற்குறிப்பகரா,தி 


எசு 


அளவல்லசெய்‌ 
அளவறிந்தார்‌ 
அளவின்கணி 
அறங்கூறா 
அறஞ்சொல்‌ 
அறத்தாறித 
அறத்தாற்றி 


அரனழீஇ 
அறனறிச்‌துவெ 
அறஞாக்கம்‌ 
அறனணியலா* 
அறஜோக்கஇ 
அறன்‌ எனப்‌ 
அறன்கடை 
அறனவரை 
அதிவினனா 
அறிவினுள்‌ 
அற்காலியல்‌ 
அற்றவரென்‌ 
அற்றாழிபரி 
அன்பகத்தில்‌ 
அன்‌ பிலாரெல்‌ 
௮ல்‌ பிற்குமு 
அன்பின்வழி 
அன்பீனுமா 
அன்புமறனு 
அன்புற்றமர்க்த 


2 


அன்போடியை 
அன்‌ றறிவாமெ 
த ட்ப 
ஆகூழாற்‌ 
ஆராவியற்கை 
ஆற்றினொழு 
ஆற்றுவா--ப௫ 
௫ 

இடனில்பரு 
இணரெரிதோ 
இயல்பாகு 
.இயல்பினா 
.இரத்தலிணி 
.இருணீங்கி 
இருந்கோம்பி 
இருமைவகை 
இருவேறுல 
இருள்சேரிரு 
இலமென்றுவெ 
இலர்பலராகயெ 
இலனென்றதி 
இலனென்னு 
இல்வாழ்வா 
'இல்லதெணி 
இறந்தாரிற 
இறலீனுமெ 
இணனியவுள 
இனைச்அுணைச்‌ 
இன்சொலாலீர 
இன்சொலினி 
இன்பமிடை 
-இன்மையு 
இன்னாசெ- ரை 
இன்னாஇரச்‌ 
இன்னாவெ 


பாட்டு முதற்குறிப்பகராஇி 


ஈ௫௯ 

௬௱௯ 
௨௨௬ 
கா௫ 


ஈதுலிசைம்‌ 
ஈத்‌ துவக்கு 
ஈன்றபொ 


உடைமையு 
உண்ணாது 
உண்ணாமையு 
உண்ணாமைவே 
உதவிவரைத்த 
உயிருடம்பி 
உரனென்‌ 
உரைப்பா 
உலகத்தோ 
உள்ளத்தாலு 
உள்ளத்தாற்‌ 
உள்ளியவெல்‌ 
உறங்குவ 
உற்தசோய்சோ 

கள: 
ஊருணிகீர்‌ 
ஊழிற்பெரு 

னா 
எந்நன்றி 
எப்பொருளெ 
எல்லார்க்குரன்‌ 
எல்லாவிளக்‌ 
எழுபிறப்பு 
எழுமையெ 
எளிசென 
எள்ளாமை 
எனை த்தானுமெ 
எனைத்துணே 
எனைப்பகை 


என்பிலதனை 


ஏதிலார்குற்‌ 
ஏரினுழா௮ 

ம 
ஜர்சவித்தா 
ஜயத்‌ தினீங்‌ 
ஐயுணர்வெ 

ஓ 
ஒத்ததறிவா 
ஒப்புரவினா 
ஒருபொழுஅ 
ஒருமையுளா 
ஒல்லும்வசை 
ஒழுக்கத்தினெ 
ஒழுக்கத்தினொ 
ஒழுக்கத்து 
ஒழுக்கமுடைமை 
ஒழுக்கமுடைய 
ஒழுக்கம்வி 
ஒழுக்காறா 
ஒஅத்தாரை 
ஓஅச்தார்க்‌ 
ஒன்றாகஈல்‌ 
ஒன்றாவுலக 
ஒன்றானும்‌ 
ஒன்னார்ச்‌ 


ஒர்த்துள்ள 

ஒள 
ஒளவித்சமுக்‌ 
ஒளவியகெஞ்‌ 

க்‌ 

கணைக்கொடிதி 
கண்ணின்று 
கதங்காத்து 
களவினாலாகய 
சளவின்கட்‌ 


பாட்டு முதற்குதிப்பகராஇ 


களவென்னு 
கள்வார்க்கு 
கறுத்தின்னா 
கற்ற சீனாலா 
கத்நீண்டு 
கா 

காக்கபொரு 
காலத்தினாற்‌ 

& த 
குடம்பை 
குணமென்னுங்‌ 
குழலினிதி 


கூத்தாட்ட 
கூற்தங்குதி 

கே 
கெடுப்பதாஉ 
கெடுவலியா 
கெடுவாக 


கூ 


கே 

கேடும்பெ 

கை 
கைம்மாறுவே 

கோ 
கொடுப்பதழுக்‌ 
கொலைவினை 
கொல்லாமை 
கொல்லான்‌ 
கொன்றன்‌ 


கோளில்‌ 
சமன்செய்‌ 


சாதவினின்‌ 
சார்புணர்ட 


௨௩௰ 


ஈ௬௪டு 


சிறப்‌ 4--மு 
சிறப்பீ--ம்‌ 
சிறப்பொடு 
இறுமையுணீ 
சிறைகாக்கு 
இற்றின்பம்‌ 
னெத்தைப்‌ 
சனெமென்னு 


சீர்மைசிற 


சுடச்சுட்‌ 
சுவையொளி 
ல சே 
செப்பமுடை 
செயற்கரியசெ 
,செயற்பாலதோ 
செயிரிற்றலை 
செய்யாமற்செய்‌ 
செய்யாமற்செற்‌ 
செல்லாவி 
செல்லிடத்‌ 
செல்விரும்‌ 
செறிவறிச்‌ 

ந சோ 


சொல்லுக லி 
சொற்கோட்‌ . 


தகுஇியென 
தக்கார்தக 
தந்தைமகற்‌ 
தம்பொரு 
தம்மிற்றம்‌ 
தலைப்பட்டார்‌ 
தவஞ்செய்‌ 
தவமறைம்‌ 


பாட்டு முதற்கு நிப்பகராதி 


தவமுர்தவ 
தற்காத்துத்‌ 
தனக்குவமை 
தன்னுயிர்க்கன்‌ 
தன்னுயிர்தா 
சன்னுயிர்நீ 
தன்னூன்‌ பெரு 
தன்னெஞ்சறி 
தன்னை ச்சான்காக்‌ 
தன்னை ச்சான்காத 
தா 
சாளாற்றித்‌ 
கானக்‌ சவ 
தி 
திறனல்ல 
தினற்பொரு 
தினைத்துணேோசன்‌ 
ன ட்ரீ 
தீப்பாலதான்‌ 
தியவைசெய்‌ 
தியவைதிய 
தியினாற்சுட்ட 
திவினையாரஞ்‌ 
௫. ப்‌ து 
அப்பார்க்கு 
அறற்தார்க்குத்‌ 
அறக்தார்க்குக்‌ 
அறச்‌ தார்பெரு 
அறந்தாரிற்‌ 
அறப்பார்‌ 
அன்புதாஉ 
அன்னியார்‌ 
தூ 
அஉய்மையெ 
தே 
தெய்வக்தொ 
தெருளாதா 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


தென்புலத்‌ 

்‌ தோ 
தோன்றிம்‌ 

ந 
சகையுமுவ 
நடுவின்றி 
ஈ.த்தம்போற்‌ 
ஈயணீலசொல்‌ 
சயனிலனெ 
ஈயனீன்று 
நயனுடை 
நயன்சாரா 
நலக்குரியார்‌ 
நல்லவை 
நல்லாறென 
ஈல்லாறெனி 
நல்லா ற்றா 
ஈன்றாகுமாச்‌ 
நன்றாங்கா 
நன்றிக்கு 
கன்றிமறப்‌ 
நன்றேதரி 
நா 

சாச்செற்று 
சாளென 


நிலவரைநீ 
நிலையஞ்சி 
நிலையிற்றிரியா 
நில்லாதவ 
நிறைமொழி 
நிறையுடைமை 

நீ 
நீரின்றமை 

து 
நுண்ணியதூல்‌ 


1 


௫௬ 


நே 
கெஞ்சிற்றுற 
ரெடுங்கட 
செருகலுள 
த நோ 
சோயெல்லா 

[| 
பகச்சொல்வி 
பகுத்துண்‌ 
பகைபாவ 
படுபயன்‌ 
படைகொண்‌ - 
பணிவுடைய 
பயனிலபல்‌ 
பயனில்சொற் 
பயன்மரமுள்‌ 
பயன்றூக்கார்‌ 
பரிக்தோம்பிக்‌ 
பரிந்தோம்பிப்‌ 
பரியினுமா 
பல்லார்‌ முனி 
பழியஞ்சி 
பற்றற்றகண்ணே 
பற்றற்றே 
பற்திவிடா௮ 
பற்றுகபற்‌ 

பா 
பாத்தூண்‌ ' 

டி 
பிறப்பென்னு 
பிறர்க்கன்‌ 
பிறவிப்பெ 
பிறன்பழி 
பிறன்பொரு 
பிறன்மனை 

பு 


புகழ்பட 


6 பாட்டு முதற்குறிப்பகரா இ. 


புகழ்புரிச்‌ 
புச்சிலமை 
புத்தேளுல 
'புறங்குன்றி 
புறங்கூறிப்‌ 
புறத்திறுப்‌ 
புறச்தாய்‌ 

பே 
பெண்ணிற்‌ 
பெறுமவற்‌ 
பெற்றாந்பெ 

பே 
பேசைப்படுக்‌ 

போ 
பொய்ம்மையு 
பொய்யாமைபொ 
பொய்யாமைய 
பொருடீர்ச்‌ 
பொருணீங்கி 
பொருளல்லவரை 
'பொருளல்லவற்‌ 
பொருள நீறார்‌ 

பாருளாட்ட 

பொறிவாயி 
பொறுத்தலி ற 

ம 
மகன்‌ றந்தை 
மக்கண்மெய்‌ 
மங்கலமென்ப 
மருந்துத்‌ 
' மலர்மிசை 
மழித்தலுநீ 
மற த்தல்வெ 
மறர்தும்பிறன்‌ 
மறப்பினு 
மறவற்கமா 
மற்றுந்தொடர்‌ 


மனத்தது[மா 
மனத்துக்கண்‌ 
மனத்தொடு 
மனைத்தக்க 
மனைமாட்சி 
மன்னுயி?ரா 

மீ 
மிகுதியான்‌ 


: ழ்‌ 
முகத்தான 
மோ 
மோப்பக்கு 
பா 
யாகாவாரா 
யாதனின்யா 
யாமெய்யா 


யானெனதெ 


வகுத்தான்‌ 
வசையிலாவ 
வசையென்ப 
வசையொழிய 
வஞ்சமனத்தா 
வருவிருச்‌ து 
வலியார்முற்‌ 
வலியினிலை 
வறியார்ச்‌ 

வா 
வாணிகஞ்செய்‌ 
வாய்மையெ 
வானின்றல 
வானுயர்தோ 


விசும்பிற்‌ 
விண்ணின்று 
வித்துமிடல்‌ 
விருக்துபுற 


ஈக்௪ 
௬௩௰ 
௨௯௦ 
௩4௪ 


௩௬௦ 
௨௬௪ 
௨௬௮ 
௨௬௮ 
௨௬௮ 
௧௫ 
௨௪௯ 
௨௭௰ 
௨௨௪ 
௱௨௯ 
௨௮௪ 


கக - 


௨௬௬௯ 


க௯ 
௧2 
௯௦7 


௬௫ 


விழுப்பேற்றி 
விளிந்தாரின்‌' 


வீழ்காள்ப 

"வே 
வேண்டற்க 
வேண்டாமை 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


ர 


௱டு௰ 


வேண்டிய 
வேண்டினு 
வேண்டுங்கா 
வேண்டுதல்‌ 

்‌ வை 
வையத்துள்‌ 


அறத்துப்பால்‌ பிழையும்‌ திருத்தமும்‌ 


பக்கம்‌ வரி 
க௭எ ௧௦ 
உ௰ ௨௮ 
௨௪ ௨௫ 
௪௩ ௧௮ 
௪௬ அது 
ரர ௧௪ 
ச ௧௪ 
ஈடு ௧௨ 
்‌ 
உம்‌ ௨௪ 
ராஉ௩ட ௧௦ 
௱ாஉ௨௬ ௧௪ 
௨௮ ௪ 
ரக்கா ௨௨ 
ஈடுக ௨௮ 
ரா ௩ 
ரா௬௪ ௧௫ 
ஈச௬ுடு ௨௧ 
௭௪௨ ன 
ஈஎ௩ ௨௮ 


பிழை 


தொல்‌-சொல்‌-உரி 
௯௬ 
மிகாததற்குச்‌ 
தொகுத்துத்‌ 
இழுக்கா 
பி 'ற்வி அன்பன்‌ 
உதவிஉதவிவரைத்‌ 
தன்று 
செய்யப்பட்டார்‌ 


வயப்பட்டசாக 


(2) 
எக்சத்திற்கும்‌ 
கடுவோரீஇ 
சன்றோர்க்‌ 
சுட்புண்‌ 
செல்தலுமாம்‌ 
தன்னிடதே 
குகள்‌ 
வாயினாற்‌ 
அறுக்காறு 
பெருகுதலினி 

னின்று 


திருத்தம்‌ 
தொல்‌-செரல்‌-உரி 
௬௮ 
மிகாததற்குக்‌ 
தொடுத்துக்‌ 
இழுக்கா 
பிறவித்துன்பங்‌ 
உதவிவரைச்‌ 
தன்று உதவி 
செயப்பட்டார்‌ 
வயப்பட்டதாக 
லானும்‌ 
(*) 
எச்சத்திற்கும்‌ 
கடுவொர்‌ இ 
சான்றோர்க்‌ 
சுட்டபுண்‌ 
செய்தலுமாம்‌ 
தன்னிடச்தே 
குறள்‌ 
நாவினா ற்‌ 
அழுக்காறு 


ட்ட இது 
ன்று 


பக்கம்‌ 
DIST 

அக 
௮௪ 


பிழையும்‌ திருத்தமும்‌ 


பிழை 
இவ்லை 
வெஃகாதர்க்கு 
அல்லா தூஉம்‌ 


அறியாதாவர்‌ 
புறங்‌ அவார்‌ 
லேதிலா்‌ 
௮ல்லாதாஉம்‌ 
௨௧௦ 
நிறைகக்வேண்டி 
தலைப்பட்டார்க்கு 
அறிவுுக்கவும்‌ 
படடானும 
தொல்காப்பியனார்‌ 
பற்றாறாமையின்‌ 


வராக்காலத்து 


திருத்தம்‌ 
இல்லை 
வெஃகா தராக்கு 
அல்லதாஉம்‌ 


முதற்கட்‌ றங்கூறாமை | முதற்கட்‌ புறங்‌ 


(கூறாமை 
அறியாதவர்‌ 
புறங்கூறுவார்‌ 
லேதிலார்‌ 
அல்ல தூஉம்‌ 

௨௨.௦ 
நிறைக்கவேண்டி 
கலேப்பட்டவர்க்கு 


அறிவுுத்தவும்‌ 


்‌ பாட்டாலும்‌ 


தொல்காப்பிய னர்‌ 
* பற்றறாமையின்‌ 
வாராக்கால க்கு 


